TWR - INDIA 


வேத ஆராய்ச்சி 


யாத்திராகமம்‌ 


ட்ரான்ஸ்‌ வால்ட்‌ ரேழயோ இந்தியா 


பொருளடக்கம்‌: 
௮) விருதலை வீரர்‌ : அதிகாரங்கள்‌ 1- 11 
1. எகிப்தில்‌ இஸ்ரவேல்‌ மக்களின்‌ அடிமைத்தனம்‌ - அதிகாரம்‌ 1 
2. மோசேயின்‌ பிறப்பு - பார்வோனின்‌ அரண்மனையில்‌ முதல்‌ 40 ஆண்டுகள்‌ - அதிகாரம்‌ 2 
3. மோசேயின்‌ அழைப்பு - மீதியானில்‌ இரண்டாம்‌ 40 ஆண்டுகள்‌ எரியும்‌ முட்செடி நிகழ்வ 
- அதிகாரம்‌ 3 
4. மோசே எகிப்திற்குத்‌ திரும்புதல்‌ - இஸ்ரவேலரின்‌ விடுதலையை அறிவித்தல்‌ - அதிகாரம்‌ 4 
5. பார்வோனோடூ போராட்டம்‌ 
(எகிப்தின்‌ விக்ரகங்களுக்கு எதிரான 9 வாதைகள்‌ - அதிகாரங்கள்‌ 5 - 11 


ஆ] கரத்தத்தாலும்‌ வல்லமையாலும்‌ விருதலை : அதிகாரங்கள்‌ 12 - 14 
1. பஸ்கா நியமனம்‌ - பத்தாவது வாதை, தலையீற்று மரணம்‌ இரத்தம்‌ - அதிகாரம்‌ 12 
2. செங்கடலைக்‌ கடந்து செல்லுதல்‌ - எகிப்தியப்‌ படையின்‌ அழிவு வல்லமை 
- அதிகாரங்கள்‌ 13, 14 


க) சீனாய்‌ மலையை நோக்கி பிரயாணம்‌ (ஆவிக்குரிய பாடம்‌ ] : 
அதிகாரங்கள்‌ 15 - 18 
(கிறிஸ்தவ அனுபவங்களுக்கு இணையான 7 அனுபவங்கள்‌) 
1. மீட்கப்பட்டவர்களின்‌ பாடல்‌ - சூர்‌ வனாந்தரம்‌ 
மீட்புக்குப்‌ பின்‌ மலர்ப்‌ படுக்கை இல்லை - அதிகாரம்‌ 15 : 1- 22 
2. மாரா, மரத்தால்‌ சுவையூட்டப்பட்ட கசப்பான தண்ணீர்‌ 
வாழ்வின்‌ கசப்பான அனுபவங்களை சிலுவை சுவையூட்டுகிறது - அதிகாரம்‌ 15 : 23 - 26 
3. எலிம்‌ கனிதரும்‌ கிறிஸ்தவ அனுபவம்‌ - அதிகாரம்‌ 15 : 27 
4. பாவமான வனாந்தரம்‌ - மன்னா, காடை டறிஸ்துவே ஜீவ அப்பம்‌ - அதிகாரம்‌ 16 
5. அடிக்கப்பட்ட கன்மலை (அந்தக்‌ கன்மலை கிறிஸ்துவே - அதிகாரம்‌ 17 :1- 17 
6. அமலேக்கியர்‌ (மாம்சம்‌) - அதிகாரம்‌ 17 : 8 - 16 
(மலை உச்சியில்‌ வெற்றி உபாகமம்‌ 25 : 17, 18 
7. எத்திரோ, மீதியான்‌ தேசத்து ஆசாரியன்‌ 
(வெளிப்படூத்தலுக்கு எதீர்மறையான உலக ஞானம்‌ - அதிகாரம்‌ 18 


ஈ] கட்டளை (சாபம்‌ ) :அகிகாரங்கள்‌ 9 - 24 
1. சீனாய்‌ மலையை வந்து சேர்தல்‌ - கட்டளையை ஏற்றுக்கொள்ள ஒப்புக்‌கொள்தல்‌ - 
அதிகாரம்‌ 19 
2. பத்து கட்டளைகள்‌ - பலிபீடத்துக்கான ஒழுங்கு - அதிகாரம்‌ 20 
3. சமூக சட்டங்கள்‌ - அதிகாரங்கள்‌ 21- 24 


௨) ஆசரிப்புக்‌ கூடாரத்தை அமைக்க செயல்திட்டம்‌ 
(கிறிஸ்துவுக்கு மாதிரி) : அதிகாரங்கள்‌ 25 - 40 

1. ஆசரிப்பு கூடாரத்துக்கான வரைபடம்‌ 
- பிரதான ஆசாரியனின்‌ ஆடை அமைப்பு - அதிகாரங்கள்‌ 25 - 30 

2. ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ பணியாட்கள்‌ 
- இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ அடையாளமான ஓய்வுநாள்‌ - அதிகாரம்‌ 31 

3. பொன்‌ கன்றுக்குட்டி - உடைக்கப்பட்ட கட்டளை 
- இரண்டாவது கற்பனைப்‌ பலகையைப்‌ பெறுவதற்காக மோசேயின்‌ பரிந்துரை - 

அதிகாரங்கள்‌ 32 - 35 

4. ஆசரிப்புக்‌ கூடாரத்தை அமைத்தல்‌ - அதிகாரங்கள்‌ 36 - 39 

5. ஆசரிப்புக்‌ கூடாரத்தை நீறுவுதல்‌ - தேவனுடைய மகிமையால்‌ நீரப்பப்படூதல்‌ 
யாத்திராகமம்‌ மனமடிவோடூ துவங்கி மகிமையோடூ நீறைவடைகிறது - அதிகாரம்‌ 40 


முஃவுரை : 

ஆதியாகமத்தில்‌ எங்கே முடிவடைகிறதோ அங்கேயிருந்து யாத்திராகமத்தில்‌ சரித்திரம்‌ 
தொடர்கிறது. என்றாலும்‌ 31 அல்லது 32 நூற்றாண்டுகள்‌ கடந்து விட்டன. ஆதியாகமம்‌ 15 : 13லே 
பார்ப்பதுபோல ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ எகிப்திலே 400 ஆண்டுகள்‌ வாழ வேண்டும்‌. யாத்திராகமம்‌ 
12 : 40ல்‌ 430 ஆண்டுகள்‌ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர்‌ 3 : 16, 17 வசனங்களும்‌ அதை 
உறுதி செய்கின்றன. ஆம்‌, ஆபிரகாம்‌ அழைக்கப்பட்ட நாளிலிருந்து 430 ஆண்டுகள்‌. மேலும்‌ 
தேவன்‌ ஆபிரகாமிடத்தீல அதைச்‌ சொன்ன நாளிலிருந்து 400 ஆண்டுகள்‌. 

யாத்திராகமம்‌ என்றால்‌ “வெளியே வருதல்‌” அல்லது “வெளியே வரும்‌ வழி”. என்று 
சொல்லலாம்‌. இது வல்லமையினாலும்‌ இரத்தத்தினாலும்‌ மீட்பு கிடைத்ததைக்‌ குறித்துச்‌ சொல்லும்‌ 
சரித்திரம்‌. யாத்திராகமத்தின்‌ செய்தி என்ன என்று எபிரெயர்‌ 11 : 23 - 29ஆம்‌ வசனங்களிலே நாம்‌ 
பார்க்கலாம்‌. 

“மோசே பிறந்தபோது அவனுடைய தாய்தகப்பன்மார்‌ அவனை அழகுள்ள பிள்ளையென்று 
கண்டு, விசுவாசத்தினாலே, ராஜாவினுடைய கட்டளைக்குப்‌ பயப்படாமல்‌ அவனை மூன்றுமாதம்‌ 
ஒளித்துவைத்தார்கள்‌. 

விசுவாசத்தினாலே மோசே தான்‌ பெரியவனானபோது பார்வோனுடைய குமாரத்தீயின்‌ மகன்‌ 
என்னப்படூவதை வெறுத்து, 

அநீத்தியமான பாவசந்தோஷங்களை அநுபவிப்பதைப்பார்க்கிலும்‌ தேவனுடைய 
ஜனங்களோடே துன்பத்தை அநுபவிப்பதையே தெரிந்துகொண்டு, 

இனிவரும்‌ பலன்மேல்‌ நோக்கமாயிருந்து, எகீப்தீலுள்ள பொக்கிஷங்களிலும்‌ 
கிறிஸ்துவினிமித்தம்‌ வரும்‌ நீந்தையை அதீக பாக்கியமென்று எண்ணினான்‌. 

விசுவாசத்தினாலே அவன்‌ அதரிசனமானவரைத்‌ தரிசிக்கீறதுபோல உறுதியாயிருந்து, 
ராஜாவின்‌ கோபத்துக்குப்‌ பயப்படாமல்‌ எகிப்தைவிட்டுப்‌ போனான்‌. 

விசுவாசத்தினாலே, முதற்பேறானவைகளைச்‌ சங்கரிக்கிறவன்‌ இஸ்ரவேலரைத்‌ 
தொடாதபடிக்கு, அவன்‌ பஸ்காவையும்‌ இரத்தம்‌ பூசுதலாகிய நீயமத்தையும்‌ ஆசரித்தான்‌. 

விசுவாசத்தினாலே அவர்கள்‌ சிவந்த சமூத்திரத்தை உலர்ந்த தரையைக்‌ கடந்துபோவதுபோலக்‌ 
கடந்துபோனார்கள்‌; எகிப்தியர்‌ அப்படிச்‌ செய்யத்‌ துணிந்து அமிழ்ந்துபோனார்கள்‌.” 

யாத்திராகமப்‌ புத்தகம்‌ மூலமொழியில்‌ “மேனும்‌ ” என்ற வார்த்தையோடூ ஆரம்பமாகிறது. 
இதனால்‌ யாத்திராகமம்‌ ஆதியாகமத்தின்‌ தொடர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. கேம்ப்பெல்‌ மார்கன்‌ 
என்ற வேதப்‌ பண்டிதர்‌, “யாத்திராகமத்தில்‌ எந்த ஒரு ஆரம்பமும்‌ இல்லை, முடிவும்‌ இல்லை” என்று 
சொல்கிறார்‌. 

ஆதியாகமம்‌ 46 : 27லே நாம்‌ பார்ப்பதுபோல எகிப்தீற்குப்போன யாக்கோபின்‌ குடும்பத்தார்‌ 70 
பேர்‌. யாத்தீராகமத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 21 லட்சம்‌ மக்கள்‌ இருந்தார்கள்‌ என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. 
அந்தக்‌ காலக்கட்டங்களைக்‌ குறித்துத்‌ துல்லியமாக நாட்களை நாம்‌ குறிக்க முடியாவிட்டாலும்‌ ஆடு 
மேய்க்கும்‌ பின்னணியத்தைச்‌ சேர்ந்த ஒருவன்‌ எகிப்திலே அரசனாக இருந்தபோதுதான்‌ யோசேப்பு 
எகிப்திற்குச்‌ சென்றான்‌ என்று தெரிய வருகிறது. அந்த அரசன்‌ ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபுக்கு 
உறவினனாக இருந்திருக்கலாம்‌. இந்த அரச வம்சத்தினர்‌ எகிப்தீயர்களாலும்‌ 
பகைக்கப்பட்டபடியினாலே இஸ்ரவேலர்‌ மட்டுமே அவர்களுடைய நண்பர்களாக இருந்திருக்க 
வேண்டும்‌. 

ஆனால்‌ பின்னான காலங்களிலே எகிப்திய தலைவர்கள்‌ எழும்பி இந்த அரசனை 
மேற்கொண்டூ ஆட்சிக்கு வந்தார்கள்‌. அப்படி வந்த ஒரு அரசனே இஸ்ரவேல்‌ ஜனங்களைக்‌ 
கொடுமைப்படூத்தினான்‌. மட்டுமல்ல அவன்‌ யோசேப்பை அறியாத ஒருவனாகவும்‌ இருந்தான்‌. 
யாத்தீராகமப்‌ புத்தகத்திலே மோசேயைத்தான்‌ ஒரு பிரதான மனிதனாக நாம்‌ பார்க்கிறோம்‌. பழைய 


_——-—-—-- ஓ 


ஏற்பாட்டின்‌ முதல்‌ ஐந்து புத்தகங்களான ஆதியாகமம்‌, யாத்திராகமம்‌, லேவியராகமம்‌, எண்ணாகமம்‌, 
உபாகமம்‌ இவற்றை எழுதியது மோசேதான்‌. யாத்திராகமப்‌ புத்தகத்திலே மோசேயினுடைய வாழ்க்கை 
மூன்று பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும்‌ நாற்பது நாற்பது ஆண்டுகள்‌ 
அடங்கியதாக இருக்கிறது. 

1. எகிப்திலே பார்வோன்‌ அரண்மனையிலே 40 ஆண்டுகள்‌. 

2. மீதியானின்‌ வனாந்தரத்திலே நாற்பது ஆண்டுகள்‌. 

3. இஸ்ரவேலர்களின்‌ தலைவராக வனாந்தரத்திலே நாற்பது ஆண்டுகள்‌. 

எகிப்திலே சூரியக்கடவுளின்‌ தேவாலயத்திலும்‌, அரண்மனையிலும்‌ அவன்‌ பெற்ற பயிற்சி 
தேவனைப்‌ பின்பற்றி, இஸ்ரவேல்‌ மக்களை எகிப்தை விட்டு வெளியே வழிநடத்திச்‌ செல்வதற்கு 
அவனை ஆயத்தப்படுத்தவில்லை. இஸ்ரவேல்‌ மக்களை அவன்‌ தன்னந்தனியாக விடூவித்து 
வெளியே கொண்டு வர முடியாது என்பதை தேவன்‌ வெளிப்படுத்தி, அவனுக்குப்‌ பயிற்சி 
கொடுப்பதறாக நாற்பது ஆண்டுகள்‌ மோசேயை வனாந்தரத்திலே வைத்தார்‌. இதைக்‌ குறித்து ஒரு 
தேவ மனிதர்‌,“ தேவன்‌ மோசேக்கு B.D பட்டம்‌ கொடுத்தார்‌. அதாவது Back Side of The Desert என்ற 
பட்டத்தைக்‌ கொடுத்தார்‌” என்று சொல்கீறார்‌. 

மோசே எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு நாற்பது ஆண்டு காலம்‌ தேவன்‌ தமது 
ஜனங்களை விடூுதலை செய்வதற்காக மோசேயை ஆயத்தம்‌ செய்து எகிப்திற்குள்ளே அனுப்புகிறார்‌. 
இப்பொழுது இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ மூப்பர்களை சேர்த்துக்கொண்டு மோசே பார்வோனிடத்திற்குச்‌ 
செல்ல வேண்டும்‌. பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ போக விடமாட்டான்‌. இவ்வாறு அவன்‌ 
மறுப்பது தேவனுக்கும்‌ எகிப்தின்‌ தேவர்களுக்கும்‌ இடையிலே ஒரு போட்டியை உண்டுபண்ணுகிறது. 
எகிப்தீலே ஜனங்கள்‌ விக்கீரக வணக்கம்‌ செய்கிறவர்களாக இருந்தார்கள்‌. அங்கே ஆயிரக்கணக்கான 
சிலை வழிபாட்டு ஸ்தலங்கள்‌ காணப்பட்டன. அதற்குப்‌ பின்னணியத்தீலே தேவனை எதிர்க்கும்‌ 
பிசாசானவன்‌ இருந்தான்‌. எகிப்தின்‌ மதங்களிலே வல்லமை இருந்தது. 2 தீமோத்தேயு 3 : 8 
பாருங்கள்‌. “ யந்நேயும்‌ யம்பிரேயும்‌ மோசேக்கு எதிர்த்து நீன்றதுபோல இவர்களும்‌ சத்தியத்துக்கு 
எதிர்த்து நிற்கிறார்கள்‌; இவர்கள்‌ துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள்‌, விசுவாச விஷயத்தில்‌ பரீட்சைக்கு 
நீல்லாதவர்கள்‌.” 

யாத்திராகமம்‌ 5 : 2லே “ நான்‌ இஸ்ரவேலைப்‌ போக விடூவதில்லை” என்று பார்வோன்‌ 
சொல்கிறான்‌. தேவன்‌ பார்வோனுக்குத்‌ தம்மை அறிமுகப்படூத்தினார்‌. தேவனைக்‌ குறித்து அறிந்த 
பின்னர்‌ அவர்‌ தேவன்‌ என்பதை அவனே ஒத்துக்கொண்டான்‌. 

யாத்திராகமம்‌ 9 : 27, “அப்பொழுது பார்வோன்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ அழைப்பித்து : 
நான்‌ இந்த முறை பாவம்‌ செய்தேன்‌; கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌; நானும்‌ என்‌ ஜனமும்‌ துன்மார்க்கர்‌.” 

யாத்திராகமம்‌ 10 : 16ஐ சற்றே கவனியுங்கள்‌. “அப்பொழுது பார்வோன்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌. தீவிரமாய்‌ அழைப்பித்து: உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கும்‌ உங்களுக்கும்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தேன்‌” இந்த சம்பவங்களை எல்லாம்‌ நாம்‌ பார்க்கும்போது வாதைகள்‌ ஏன்‌ 
வந்தன என்ற கேள்வி வருகிறது. இது எகிப்தின்‌ தேவர்களுக்கு எதிராக தேவாதி தேவன்‌ செய்த யுத்தமே. 
எகிப்திலே வந்த வாதைகள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு தெய்வத்திற்கு விரோதமாக வந்தது. 
யாத்திராகமம்‌ 12 : 12ல்‌ நாம்‌ பார்க்கிறது என்ன? “அந்த ராத்திரியிலே நான்‌ எகிப்து தேசம்‌ எங்கும்‌ 
கடந்துபோய்‌, எகிப்து தேசத்திலுள்ள மனிதர்‌ முதல்‌ மிருகஜீவன்கள்‌ மட்டும்‌, 
முதற்பேறாயிருக்கிறவைகளையெல்லாம்‌ அதம்பண்ணி, எகிப்து தேவர்களின்மேல்‌ நீதியைச்‌ 
செலுத்துவேன்‌; நானே கர்த்தர்‌.” தேவனாகிய கர்த்தர்‌ எகிப்தின்‌ தேவர்களை விட மகா உன்னதமானர்‌. 
அவர்களை விடுதலை செய்ய வல்லமையுள்ளவர்‌ என்பதை தம்‌ ஜனங்கள்‌ அறியும்படியாகவே 
தேவன்‌ விரும்பினார்‌. அந்த சரித்திரத்தைத்தான்‌ யாத்தீராகமப்‌ புத்தகத்திலே நாம்‌ வாசிக்கிறோம்‌. 


ப ப ப பபபபபடமுப ப பபப ப்பட. 


யாத்தீராகமத்தை ஐந்து பகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 

1. மோசேயைக்‌ குறித்த சம்பவங்களை முதல்‌ 11 அதிகாரங்களிலே நாம்‌ பார்க்கிறோம்‌. 

2. 12 முதல்‌ 14 அதிகாரங்கள்‌ வரை வாதைகளையும்‌, ஜனங்கள்‌ எப்படி விடுதலைப்‌ 
பெற்றார்கள்‌ என்பதையும்‌ பார்க்கிறோம்‌. 

3. சீனாய்‌ மலையை நோக்கி அவர்கள்‌ புறப்படூவதை 15 முதல்‌ 18 அதிகாரங்களிலே நாம்‌ 
பார்க்கிறோம்‌. அங்கே ஆவிக்குரிய போதனை அவர்களுக்குக்‌ கிடைக்கிறது. 

4. யாத்திராகமம்‌ 19 முதல்‌ 24 வரை உள்ள அதீகாரங்களிலே தேவன்‌ கொடுத்த 
கற்பனைகளைக்‌ குறித்து வாசிக்கிறோம்‌. 

5. யாத்திராகமம்‌ 25 முதல்‌ 40 அதிகாரங்கள்‌ வரை ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ எப்படிச்‌ செய்யப்பட 
வேண்டும்‌ என்பதைக்‌ குறித்தும்‌ அது செய்யப்படும்‌ விதத்தைக்‌ குறித்தும்‌ பார்க்கிறோம்‌. 


அதிகாரம்‌ 1 
TEGO DCA — BG OUTTA மர்‌ தரச்‌ 02:22 

யாத்திராகமத்தின்‌ முதல்‌ சில வசனங்கள்‌ இதை ஆதியாகமத்தோடு இணைக்கின்றன. 
முதலாவதாக, எகிப்திற்குள்ளே வந்தவர்களின்‌ பெயர்‌ பட்டியல்‌ காணப்படுகிறது. ஆதியாகமத்திற்கும்‌ 
யாத்திராகமத்திற்கும்‌ இடைப்பட்ட வருடங்கள்‌ சுருக்கமாக விரைவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. 
யாத்திராகமம்‌ முதலாம்‌ அதிகாரம்‌ 7ஆம்‌ வசனம்‌ முதல்‌ ஆதியாகமத்தின்‌ சம்பவங்கள்‌ அப்படியே 
தொடர்கின்றன என்று சொல்லலாம்‌. யாத்திராகமத்திலே முக்கியமான வாக்கியம்‌ அல்லது கருத்து 
வாக்கியம்‌ யாத்திராகமம்‌ 20 : 2லே சொல்லப்பட்டிருக்கிறது. “உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின உன்‌ தேவனாகீய கர்த்தர்‌ நானே.” 

யாத்திராகமம்‌ 1:1- 6 

யாத்திராகமம்‌ ஆதியாகமத்தின்‌ தொடராக இருக்கிறது. யோசேப்பின்‌ மரணம்‌ ஆதியாகமத்தை 
நீறைவு செய்கிறது. யாத்திராகமம்‌ 1 : லே யோசேப்பும்‌ அவனுடைய சகோதரரும்‌ அதாவது அந்த 
குறிப்பிட்ட சந்ததியினர்‌ எல்லாரும்‌ மரித்துப்‌ போனார்கள்‌ என்பதை நமக்குக்‌ காட்டூகிறது. 350 
ஆண்டுகள்‌ கடந்து விட்டன. 

யாத்திராகமம்‌ 1: 7 

ஆதியாகமம்‌ 46ஆம்‌ அதிகாரத்திலே எகீப்து தேசத்தீலே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பலுகிப்பெருகி 

பெரிய ஒரு ஜாதியாவார்கள்‌ என்று தேவன்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 1: 8 

இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 8ஆம்‌ வசனத்தை நாம்‌ பார்க்கும்பொழுது அங்கே ஒரு பெரிய 
மாற்றம்‌ நடைபெற்றிருப்பதை நாம்‌ பார்க்கலாம்‌. 

யோசேப்பைக்‌ குறித்துக்‌ கேள்விப்படாத ஒரு மனிதன்‌ அங்கே அரசனாக இருக்கிறான்‌. 
இடைப்பட்ட காலத்திலே அரசனாக இருந்த மேய்ப்பர்களின்‌ வரிசையிலே வந்த அரசர்கள்‌ 
அரியணையை விட்டூ அகற்றப்பட்டு, பழைய எகிப்திய அரச பரம்பரையினர்‌ மீண்டும்‌ அரியணைக்கு 
வருகிறார்கள்‌. இந்தப்‌ புதிய அரசன்‌ யோசேப்பைக்‌ குறித்து எதுவுமே கேள்விப்படவில்லை. 
யோசேப்பைக்‌ குறித்த எந்தக்‌ கரிசனையும்‌ அவனுக்கு இல்லை. அவனுடைய சந்ததியாரைக்‌ குறித்த 
எந்த அக்கறையும்‌ இல்லை. இந்த 8ஆம்‌ வசனத்திலே ஒரு பெரிய பாடத்தை நாம்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. 

சிறு பிள்ளைகளின்‌ ஊழியத்தைக்‌ குறித்து முக்கியப்படுத்திச்‌ சொல்லப்படுகின்ற சிறுவர்‌ 
ஊழியங்கள்‌ ஏன்‌ இந்த வசனத்தை முக்கியத்துவப்படுத்தவில்லை என்ற கேள்வி எழும்புகிறது. இந்த 
வசனத்தையும்‌ அவர்கள்‌ பயன்படுத்தலாம்‌. ஒவ்வொரு சந்ததியினருக்கும்‌ சிறு வயது முதலே 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கற்றுக்கொடுக்க வேண்டும்‌. அதின்‌ பொறுப்பு பெரியவர்களிடத்திலே 
உண்டு. நாம்‌ சிறுபிள்ளைகளுக்கு வேத வசனத்தைக்‌ கற்றுக்கொடூப்பதைக்‌ குறித்து கவனமின்றி 
இருக்கக்‌ கூடாது. அப்படி இருப்போம்‌ என்றால்‌ வேத வசனங்களையே மறந்து போகும்‌ ஒரு சந்ததி 
உருவாகி விடும்‌. 

கொக்கோகோலா கம்பெனியின்‌ மிக முக்கியமான உறுப்பினர்‌ ஒருவர்‌, “ஒவ்வொரு பாட்டில்‌ 
கொக்கோகோலாவிலிருந்து வருகிற வருமானத்திலும்‌ ஒரு பகுதி விளம்பரத்திற்காக செலவு 
செய்யப்படுகிறது” என்று சொன்னார்‌. அதைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்த ஊழியர்‌ ஒருவர்‌, “மிகப்‌ 
பிரபலமான இந்தக்‌ கொக்கோகோலாவுக்கு ஏன்‌ விளம்பரம்‌ செய்ய வேண்டூம்‌? ஒரு சிறிய 
கிராமத்திலே 13 இடங்களிலே கொக்கோகோலாவைக்‌ குறித்த விளம்பரப்பலகை இருக்கிறதே, இது 
தேவையா?” என்று கேட்டார்‌. அளவுக்கு அதிகமாக நீங்கள்‌ விளம்பரம்‌ செய்கிறீர்கள்‌ என்று குற்றம்‌ 
சாட்டினார்‌. அதற்கு அந்த நபர்‌ சொன்னது என்ன தெரியுமா? “இல்லை. அப்படி இல்லை நீங்கள்‌ 
நன்றாக கவனித்துப்‌ பார்ப்பீர்கள்‌ என்றால்‌ நீங்கள்‌ இளைஞராக இருந்தபோது மிகப்பிரபலமாக 


ப ப பப பபப பபப 


இருந்த அநேகப்‌ பொருட்கள்‌ இன்றைக்கு வியாபாரத்தீல்‌ இல்லை. காரணம்‌ என்ன? அவர்கள்‌ 
அதைக்குறித்து சரியானபடி விளம்பரம்‌ செய்யாததே அதன்‌ காரணம்‌” என்று சொன்னார்‌. 

இப்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன்‌ அரியணையிலே இருக்கிறான்‌. 
அதைப்போலத்தான்‌ எப்பொழுதுமே ஒரு புதிய சந்ததி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்துக்‌ 
கேள்விப்படாத ஒரு சந்ததியாகவே இருக்கும்‌. இன்று நடூத்தர வயதிலே இருப்பவர்களும்‌, 
இளைஞர்களாக இருப்பவர்களும்‌ கூட இந்தியா சுதந்தரம்‌ அடைந்த நாட்களின்‌ காலங்களைக்‌ குறித்த 
எண்ணமற்றவர்களாகக்‌ காணப்படூகீறார்கள்‌. ஏனென்றால்‌ அந்தக்‌ காலக்கட்டத்திலே அவர்கள்‌ 
பிறக்கவில்லை. அந்த நாட்களிலே வாழ்ந்துவந்த மக்கள்‌ அனுபவித்த பாடுகளை, துன்பங்களை 
இவர்கள்‌ அறிந்ததில்லை. எனவே இவர்களால்‌ அதைப்‌ புரிந்து கொள்ள முடியாது. எனவே கடந்த 
சந்ததியின்‌ நாட்களிலே என்ன நடைபெற்றது என்பதை ஒவ்வொரு சந்ததியினரும்‌ தொடர்ந்து 
கற்றுக்கொடூத்துக்‌ கொண்டே இருக்க வேண்டூம்‌. அதைப்போலத்தான்‌ யோசேப்பைக்‌ குறித்த எந்த 
அறிவும்‌ இல்லாத சந்ததி அந்நாட்களிலே இருந்தது. 

ஒரு காலத்திலே யோசேப்பு சகல மனிதர்களாலும்‌ அறியப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான்‌. ஒரு 
வீரதீரனாக இருந்தான்‌. அவனுடைய சரீரத்தைக்‌ கூட அங்கிருந்து கானானுக்கு எடுத்துச்‌ செல்ல 
முடியாத ஒரு நிலைமையிலே இருந்தது. ஆனால்‌ இப்பொழுது அரியணைக்கு வந்திருக்கிற புதிய 
பார்வோன்‌ அவனுக்கு முன்னாலே இருந்த பார்வோனைப்போல இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
கண்ணியத்தோடு நடத்தவில்லை. 

யாத்திராகமம்‌ 1 : 9, 10 

எகிப்திற்கு விரோதமாக வரும்‌ எந்தப்‌ படையோடூம்‌ கூட இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சேருவார்கள்‌ 
என்றால்‌ எகிப்து தோற்கடிக்கப்பட்டு விடும்‌ என்ற நீலைமை இருந்தது. பார்வோனுக்கு அடிமைகள்‌ 
தேவையானவர்களாக இருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களை உடனடியாகப்‌ போக 
அனுமதித்தீருப்பான்‌ என்றால்‌ எந்த ஒரு பிரச்சனையும்‌ இருந்திருக்காது. இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
விடுதலை செய்வதற்குப்‌ பதிலாக உலக ஞானத்தைப்‌ பயன்படூத்தி இந்தப்‌ பிரச்சனையை 
மேற்கொள்ள முயல்கிறான்‌. 

யாத்திராகமம்‌ 1 : 11 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கடுமையான வேலையைச்‌ செய்யக்‌ கட்டாயப்படுத்தப்பட்டார்கள்‌. 
அவர்கள்‌ பிரமீடுகளைக்‌ கட்டவில்லை. ஏனென்றால்‌ அவையெல்லாம்‌ ஏற்கனவே 
பல்லாண்டுகளுக்கு முன்‌ அங்கே இருந்தன. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பண்டசாலைப்‌ 
பட்டணங்களைக்‌ கட்டும்படியாகக்‌ கட்டாயப்படுத்தப்‌ பட்டார்கள்‌. பித்தோம்‌, ராமசேஸ்‌ என்கிற 
பண்டசாலைப்‌ பட்டணங்களை அவர்கள்‌ கட்டினார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அடிமைகளாகக்‌ 
கொடூமைப்படூத்தப்பட ஆரம்பித்த காலங்களிலே செங்கல்‌ செய்வதற்கான வைக்கோல்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டது. அவர்கள்‌ மேலே பார்வோனுக்கு இருந்த எரிச்சல்‌ அதிகமானதால்‌ 
அவர்களே அந்த வைக்கோலையும்‌ சேகரிக்க வேண்டும்‌ என்ற கட்டளை கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல 
ஏற்கனவே செய்துகொண்டிருந்த செங்கல்களின்‌ எண்ணிக்கையையும்‌ குறைத்து விடக்‌ கூடாது 
என்றும்‌ கூறப்பட்டது. 

இந்தக்‌ காலக்கட்டத்திலே எகிப்திலே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே 
இருந்தார்கள்‌ என்பதீலே எந்த விதமான சந்தேகமும்‌ இல்லை. எகிப்திய மக்கள்‌ இஸ்ரவேலரின்‌ 
வாழ்க்கையை மேலும்‌ மேலும்‌ கடினமானதாக்கினார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 1 : 12 

ஆதியாகமம்‌ 15 : 13லே நாம்‌ வாசிப்பதுபோல எகிப்திலே இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குக்‌ 
கடினமான காலங்கள்‌ உண்டு என்பதை தேவனே ஆபிரகாமிற்குச்‌ சொல்லியிருந்தார்‌. ஆதியாகமம்‌ 
15 : 13: “அப்பொழுது அவர்‌ ஆபிராமை நோக்கி: உன்‌ சந்ததியார்‌ தங்களுடையதல்லாத அந்நிய 


_——-—-—- பப பபப பட. 


தேசத்திலே பரதேசிகளாயிருந்து, அத்தேசத்தாரைச்‌ சேவிப்பார்கள்‌ என்றும்‌, அவர்களால்‌ நானூறு 
வருஷம்‌ உபத்தீரவப்படுவார்கள்‌ என்றும்‌, நீ நீச்சயமாய்‌ அறியக்கடவாய்‌.” 

இந்த வசனத்திலே மூன்று காரியங்கள்‌ முன்‌ அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக 
அவர்கள்‌ அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருப்பார்கள்‌. அதுமட்டுமல்ல அந்தத்‌ தேசத்தாரை 
சேவிப்பார்கள்‌. மூன்றாவதாக, அங்கே அவர்கள்‌ உபத்தீரவப்படுவார்கள்‌. யாத்தீராகமம்‌ முதலாம்‌ 
அதிகாரத்திலேயே இந்த முன்‌ அறிவிப்புகள்‌ யாவும்‌ நீறைவேறியிருப்பதை நாம்‌ பார்க்கலாம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடூக்கப்பட்டார்களோ 
அவ்வளவுக்கவ்வளவாய்‌ அவர்கள்‌ பலுகிப்‌ பெருகினார்கள்‌ என்று வாசிக்கிறோம்‌. 

யாத்திராகமம்‌ 1 : 13 - 15 

எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேலர்களை அடிமையாக்கினது மட்டுமல்ல, அவர்களைத்‌ தவறான 
முறையிலே நடத்தினார்கள்‌. இவ்வாறு அவர்கள்‌ உபத்திரவப்படூத்தப்பட்டாவும்‌ தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ அவர்கள்‌ மேல்‌ தங்கியிருந்து அவர்கள்‌ திரளாய்ப்‌ பெருகினார்கள்‌. அடிமைத்தன மக்கள்‌ 
அதிகமாய்ப்‌ பெருகுவதை எகிப்திய மன்னனாகிய பார்வோன்‌ கண்டான்‌. எனவே இது தொடர்பாக 
எபிரெய மருத்துவச்சிகளோடே அவன்‌ பேசி பிரச்சனைகளைத்தீர்க்க முற்பட்டான்‌. 

சிப்பிராள்‌ என்றால்‌ “அழகு: என்று பொருள்‌. பூவாள்‌ என்றாள்‌ “குறிப்பிடத்தக்க சிறப்பு” என்று 
பொருள்‌. எகிப்திய பெண்களின்‌ புகைப்படங்களைப்‌ பார்த்திருப்பீர்களென்றால்‌ அவர்கள்‌ சிறந்த 
அழகுள்ளவர்களாய்‌ காணப்படுவதை நீங்கள்‌ அறிந்துகொள்ளலாம்‌. எகிப்திலே இந்த இரண்டு 
பெண்களும்‌ மிகவும்‌ உயர்ந்த பொறுப்பிலே இருந்தார்கள்‌. அவர்களுக்குக்‌ கீழே அநேக தாதிமார்கள்‌ 
பணி செய்தார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 1: 16 - 21 

இயேசு கிறிஸ்து வரும்‌ வம்சவழியை அழிப்பதற்காகப்‌ பிசாசு எடூத்த மற்றும்‌ ஒரு முயற்சி இது 
என்றும்‌ சொல்லலாம்‌. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிற்குச்‌ செல்லும்‌ சந்ததிகளின்‌ 
தொடர்சியை அறுத்தெரிய வேண்டும்‌ என்பதே பிசாசின்‌ திட்டம்‌. இவர்களை அழிப்பதற்காகப்‌ பல 
முயற்சிகள்‌ எடுக்கப்பட்டதை சரித்திரம்‌ நமக்குச்‌ சொல்கிறது. இப்படி யூதர்களைக்‌ கொலை செய்ய 
வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ உலகத்தின்‌ பல பகுதிகளில்‌ வாழும்‌ மக்களுடைய உள்ளத்திற்குச்‌ 
சென்றடைந்தீருப்பது ஆச்சரியமானது. இந்த எண்ணம்‌ பிசாசின்‌ எண்ணம்‌. எனவே தேவனுடைய 
பிள்ளைகளுக்கு அதிலே எந்த ஒரு பங்கும்‌ இல்லை. தேவனைக்‌ குறித்த எந்த ஒரு அறிவும்‌ 
இல்லாதவர்கள்தான்‌ யூதர்களைக்‌ கொலை செய்ய வகை தேடூவார்கள்‌. 

இருண்ட காலத்திலே திருச்சபை யூதர்களுக்கு எதீராக உருவாகிறது. ஏனென்றால்‌ இருண்ட 
காலத்திலே திருச்சபையும்‌ கர்த்தருடைய வார்த்தையை விட்டூ தூரமாகப்‌ போய்விடுகிறது. 
வெளிப்படையான சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து விடுகிறது. ஆனால்‌ வேதத்தை 
முறையாகக்‌ கற்றுக்கொண்ட எவரும்‌ இப்படிப்பட்ட செயலில்‌ ஈடுபட முடியாது. 

இஸ்ரவேலின்‌ பிள்ளைகளைக்‌ கொலை செய்ய பிசாசு எடுத்த சதியிலே தேவன்‌ 
தலையிடுகிறார்‌. எபிரய ஆண்‌ குழந்தைகளை எல்லாம்‌ கொலை செய்ய வேண்டும்‌ என்ற தீட்டம்‌ 
நிறைவேறவில்லை. 

இந்த இரண்டூ பெண்களும்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிவதா பார்வோனுக்குக்‌ கீழ்ப்படிவதா என்ற 
தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள்‌. அவர்கள்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிய 
முடிவெடூத்தார்கள்‌. இவ்வாறு அவர்கள்‌ கீழ்ப்படிந்ததின்‌ மூலம்‌ தேவனுடைய ஆசீர்வாதத்தையும்‌ 
பெற்றுக்‌ கொண்டார்கள்‌. சிப்போராள்‌, பூவாள்‌ சந்ததியின்‌ பெயர்கள்‌ இஸ்ரவேலின்‌ சந்ததியிலே 
இடம்பெறும்படியாக தேவன்‌ செய்தார்‌. தேசத்திலே அவர்கள்‌ மகிக்கப்பட்டார்கள்‌. 


யாத்திராகமம்‌ 1 : 22 
இவ்வாறு பார்வோன்‌ சொன்ன ஆலோசனையின்படி செய்யப்படும்‌ என்றால்‌ சீக்கிரமாக 
எகிப்தில்‌ இருந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லாரும்‌ அழிக்கப்பட்டு விடுவார்கள்‌. ஆனால்‌ பார்வோனின்‌ 
இந்தக்‌ கட்டளை கீழ்ப்படியப்படவில்லை. யாத்தீராகமத்தின்‌ தொடர்ந்து வரும்‌ அதிகாரங்கள்‌ அதை 
நமக்குத்‌ தெளிவாக எடுத்துரைக்கின்றன. எகிப்தின்‌ அடிமைத்தனத்தீலிருந்து இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
விடுதலை செய்து கொண்டூ வரும்படியாக தேவன்‌ மோசேயை எழுப்பினார்‌. யாத்திராகமம்‌ மீட்பின்‌ 
மகத்துவத்தைக்‌ கூறும்‌ ஒரு புத்தகம்‌. 


அதிகாரம்‌ 2 
ஜோசப்‌ ம்‌ - தர்‌ அளுகளுக்மு 2. GA Cor GU LB doug - 
DGullnald மோச YGTOATG BUG பண்பற்ற பிகாரி, 


இங்கே மோசேயின்‌ பிறப்பைக்‌ குறித்து வாசிக்கிறோம்‌. மட்டுமல்ல, தனது ஜனங்களுக்கு உதவி 
செய்ய அவன்‌ எ௫டூத்த முதல்‌ முயற்சியைக்‌ குறித்தும்‌ வாசிக்கிறோம்‌. தொடர்ந்து, 
மீதியானியர்களுடைய தேசத்திலே போய்‌, தனக்கென்று ஒரு பெண்‌ கொண்டதைக்‌ குறித்தும்‌ இந்த 
அதிகாரத்திலே பார்க்கலாம்‌. 

இந்த அதிகாரத்திலே, விடுதலை வீரர்‌ மோசே என்ற தலைப்பில்‌ நாம்‌ சிந்திக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை விடுதலை செய்யும்‌ ஒரு விடுதலை வீரனாய்‌ மோசே காணப்படுகிறான்‌. இதைக்‌ குறித்து 
யாத்திராகமம்‌ முதல்‌ 11 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம்‌. யாத்திராகமம்‌ மீட்பின்‌ செய்தியைக்‌ குறித்துக்‌ 
கூறும்‌ ஒரு சிறந்த புத்தகம்‌. இந்தப்‌ புத்தகத்திலே எந்த ஒரு காரியமும்‌ துவங்கவில்லை, எந்த ஒரு 
காரியமும்‌ முடிவடையவில்லை. ஆதியாகமத்தீலே ஆரம்பமான சரித்திரம்‌, தொடர்ந்து இங்கே 
செல்கிறது. மட்டுமல்ல, இது லேவியராகமத்துக்குள்ளேயும்‌ எண்ணாகமத்துக்குள்ளேயும்‌ கடந்து 
செல்கிறதாய்‌ இருக்கிறது. 

யாத்திராகமம்‌ 2: 1, 2 

இது காலம்‌ காலமாய்‌ சொல்லப்படுகிற ஒரு கதையைப்போல ஒரு மனிதன்‌ பெண்‌ ஒருத்தியைக்‌ 
கண்டான்‌. அவளை நேசித்தான்‌. அவளைத்‌ திருமணம்‌ செய்தான்‌. அவளும்‌ அவனை நேசித்தாள்‌. 
இவர்களுக்கு ஒரு குழந்தைப்‌ பிறந்தது. இதுதான்‌ மனித வாழ்க்கை என்பது. அப்படிப்பட்ட ஒரு 
சம்பவத்தைத்தான்‌ இங்கேயும்‌ நாம்‌ பார்க்கிறோம்‌. 

மோசே தனது பெற்றோர்களைக்‌ குறித்தும்‌, தனது சொந்த பிறப்பைக்‌ குறித்தும்‌ எழுதிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. இது உண்மையான ஒரு அறிக்கை, எனவேதான்‌ யாத்தீராகமத்திலே 
கூறப்பட்டிருக்கிற காரியங்களைக்‌ குறித்து, மேலும்‌ விவரங்கள்‌ அறிந்து கொள்ள வேதப்‌ புத்தகத்தின்‌ 
மற்ற பகுதிகளிலே அதைக்‌ குறித்துச்‌ சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையும்‌ கற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

எனக்கோ உங்களுக்கோ ஒரு வாய்ப்புக்‌ கிடைக்குமென்றால்‌, நம்முடைய பெற்றோர்களைக்‌ 
குறித்த விபரங்களை நாம்‌ தெளிவாகச்‌ சொல்ல விரும்புவோம்‌. ஆனால்‌, இங்கே மோசே தனது 
பெற்றோரின்‌ பேரைக்‌ கூட எழுதவில்லை. அவர்கள்‌ சாதாரணமான மனிதர்கள்‌. அவர்களும்‌ 
அடிமைத்தனத்கிற்குள்ளே வாழ்ந்து வந்தார்கள்‌. 

இவர்கள்‌ லேவி குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. இந்த இடத்திலே மோசே இவ்வளவுதான்‌ 
சொல்கிறார்‌. பின்னான பகுதிகளிலே நாம்‌ வாசிக்கும்‌பொழுது, தகப்பனாருடைய பெயர்‌ அம்ராம்‌ 
என்றும்‌, தாயுடைய பெயர்‌ யோகெபேத்‌ என்றும்‌ வாசிக்கிறோம்‌. 

இரண்டாம்‌ வசனத்தீலே நாம்‌ பார்ப்பதுபோல, மோசே நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தை. 
தனது குழந்தைப்‌ பருவத்தைக்‌ குறித்தும்‌, மோசே விவரமாக எதுவும்‌ சொல்லவில்லை. 


ப ப பபப ஓ 


யாத்திராகமம்‌ 2 : 3 
மோசே ஒரு ஆரோக்கியமான குழந்தை மட்டுமல்ல, அவனுக்கு நல்ல சுகமுள்ள பெலனுள்ள 
நுரையீரல்களும்‌ இருந்தன. முதல்‌ சில காலங்களிலே, அவனுடைய பெற்றோர்‌ அவனை மறைத்து 
வைக்க முடிந்தது, ஆனால்‌ ஒரு குறிப்பிட்ட நாள்‌ வந்தது, மோசே உரத்த குரலிலே அழுவதைத்‌ தடுக்க 
முடியவில்லை. இந்த சம்பவத்தைப்‌ பல்லாண்டூகளுக்குப்‌ பின்னர்‌ மோசேயினுடைய வாழ்க்கையிலே 
நடைபெற்ற ஒரு சம்பவத்தோடு சற்றே ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌. 
பல ஆண்டுகளுக்குப்‌ பிறகு தேவன்‌ மோசேயை தம்முடைய ஜனங்களுக்காக 
பார்வோனிடத்திலே போய்‌ பேசும்படியாய்‌ சொல்லும்பொழுது, மோசே தான்‌ பேச முடியாது, பேச வராது 
என்று சொல்கிறான்‌. நம்மிலேயும்‌ அநேகர்‌ இன்னும்‌ குழந்தைகளைப்போல, நன்றாக அழுகிறோம்‌. 
ஆனால்‌ முதீர்ச்சி பெற்றவர்களாக தேவனுக்காக நாம்‌ சிறப்பாகக்‌ காரியங்களைச்‌ செய்கிறதில்லை. 
மோசேயின்‌ தாய்க்கு இப்பொழுது ஒரு பிரச்சனை. குழந்தையை அவளால்‌ மறைத்து வைக்க 
முடியவில்லை. ஆனால்‌, பயபக்தி உள்ளவர்களைப்‌ போல காணப்படுகிற அநேகர்‌ இந்த தாயைப்‌ 
போல செயல்படூகிறதில்லை. சரி, நாங்கள்‌ ஆண்டவரை மட்டுமே நம்பப்போகிறோம்‌ என்று 
கூறுவார்கள்‌. நாங்கள்‌ ஆண்டவரை மட்டூமே நம்பப்போகிறோம்‌ என்று சொல்வது, நல்லதுதான்‌. 
ஆனால்‌ நாம்‌ கருத்தற்றவர்களாய்‌ செயல்பட்டுக்‌ கொண்டு, ஆண்டவரைத்தான்‌ நம்பப்போகிறேன்‌ 
என்று சொல்லக்கூடாது. 
குழந்தையை வீட்டிலே வைத்துக்கொண்டு இருந்திருப்பாள்‌ என்றால்‌, காவலாளி வீட்டைத்‌ 
தாண்டிப்‌ போகும்பொழுது, குழந்தை அழுவதைக்‌ கேட்டிருப்பான்‌. குழந்தை இருக்கிறதென்பதை 
காவலாளி அறிவான்‌ என்றால்‌, உடனே குழந்தையைக்‌ கொன்று போடூவான்‌. ஒரு வேளை உங்களில்‌ 
சிலர்‌ காவலாளி வரும்பொழுது, குழந்தை மோசே அழாமல்‌ இருப்பான்‌ என்று சொல்லலாம்‌. அது 
எப்படி அவர்களுக்குத்‌ தெரியும்‌? விசுவாசம்‌ என்பது இருட்டிலே குதீப்பதல்ல, உறுதியானதையும்‌ 
சிறப்பான காரியங்களையும்‌ விசுவாசிக்கவே தேவன்‌ எதிர்பார்க்கிறார்‌. முட்டாள்தனமானக்‌ 
காரியங்களை நாம்‌ செய்வதை தேவன்‌ விரும்பவில்லை. மோசேயின்‌ தாய்‌ விவேகமுள்ள 
ஞானமுள்ள ஒரு காரியத்தைச்‌ செய்தாள்‌. ஒரு சிறிய நாணல்‌ பெட்டியைச்‌ செய்து, குழந்தை 
மோசேயை அதிலே வைத்தாள்‌. 
யாத்திராகமம்‌ 2 : 4 
அழகிய ஒரு நாணற்பெட்டியைச்‌ செய்து, குழந்தையை வைத்தது மட்டுமல்ல, மோசேயின்‌ 
சகோதரியை தூரத்திலே நின்று அதைக்‌ கண்காணிக்கும்படியாய்‌ செய்தாள்‌. இப்படி ஞானத்தோடு 
அவள்‌ செயல்பட்டது எதைக்‌ காட்டுகிறது ? அவள்‌ தேவனை நம்பினாள்‌ என்பதைத்தான்‌ காட்டுகிறது. 
யாத்திராகமம்‌ 2 : 5 
இப்பொழுது தேவனுடைய கரம்‌ இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே தேவன்‌ 
தலையிடப்போகிறார்‌. எப்படி மோசேயின்‌ தாய்‌ ஞானமுள்ளவளாக கவனத்தோடூ செயல்பட்டாளோ, 
அதேப்போல நீங்களும்‌ ஞானத்தோடு செயல்படூம்பொழுது தேவனும்‌ அப்படிப்பட்ட கழ்நிலைகளிலே 
கரம்‌ கொடுக்கிறவராய்‌ இருக்கிறார்‌. 
நைல்‌ நதியிலே குளிக்கும்படியாகப்‌ பார்வோனின்‌ குமாரத்தி வருகிறாள்‌. இந்தக்‌ குறிப்பிட்ட 
இடத்திற்கு பார்வோனின்‌ குமாரத்தி குளிக்க வர வேண்டுமென்றால்‌, இது பொது ஜனங்கள்‌ நடமாட்டம்‌ 
இல்லாத ஒரு இடம்‌ என்பது நமக்குத்‌ தெரிய வருகிறது. அங்கேதான்‌ நாணல்‌ பெட்டியை பார்வோனின்‌ 
குமாரத்திப்‌ பார்க்கிறாள்‌. 
தன்னுடைய தாதீயைப்‌ பார்த்து, அதைத்‌ தன்னிடத்திலே எடுத்துவரும்படியாய்‌ சொல்கிறாள்‌. 
யாத்திராகமம்‌ 2 : 6 
அந்தக்‌ குறிப்பிட்ட வேளையிலேதான்‌ அந்த குழந்தை அழுவதற்கான சரியான நேரமாய்‌ 
இருந்திருக்கிறது. தேவன்‌ குழந்தை மோசேயைக்‌ கிள்ளிவிட்டு அதை அழவைத்தார்‌. தேவன்‌ தாம்‌ 


படைத்த இரண்டூ காரியங்களை இந்த இடத்திலே ஒன்றாகக்‌ கொண்டுவருகிறார்‌. ஒன்று குழந்தையின்‌ 
அழுகை, இரண்டாவது ஒரு பெண்ணின்‌ இருதயம்‌. இந்த குழந்தை அழும்பொழுது, அதை அவ்வாறே 
விட்டுவிட்டுப்‌ போக பார்வோனின்‌ மகளுக்கு விருப்பம்‌ இல்லை. 
யாத்திராகமம்‌ 2:7 

இந்த வேளையிலே பார்வோனின்‌ குமாரத்தியினிடத்திலே மோசேயின்‌ சகோதரியாகிய மிரியாம்‌ 
ஒரு உறுதிசெய்யக்கூடிய ஆலோசனையைச்‌ சொல்கிறாள்‌. அதுமட்டுமல்ல, அதன்‌ பின்னான 
காலங்களிலேயும்‌, இந்த சம்பவத்தை தனது இளைய சகோதரன்‌ மறந்து போகாதபடி அவள்‌ செய்யப்‌ 
போகிறாள்‌. 

நாம்‌ வாசித்துக்‌ கொண்டிருப்பது, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள்தான்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ தமது புத்தகமாகிய வேதத்தின்‌ ஒவ்வொரு பக்கம்‌ மூலமாகவும்‌, நம்மிடத்திலே 
சொல்வதற்கு ஏதாவது ஒன்றை வைத்திருக்கிறார்‌. 

யாத்திராகமம்‌ 2 : 8 

நீகழ்ச்சிகள்‌ எப்படித்‌ திரும்புகிறது என்று பாருங்கள்‌. நாம்‌ ஞானத்தோடும்‌ விசுவாசத்தோடூம்‌ 
செயல்படூம்பொழுது, தேவன்‌ எப்படி செயல்படுகிறார்‌ என்பது நமக்கு ஆச்சரியமானதாய்‌ இருக்கும்‌. 
இந்த சூழ்நிலை, தேவனுடைய அப்படிப்பட்ட செயலை நமக்குக்‌ காட்டுகிறது. குழந்தையின்‌ தாயே 
அந்தக்‌ குழந்தையை வளர்க்கும்படியான ஒரு வாய்ப்பு. மட்டுமல்ல, அதற்கான ஊதியத்தையும்‌ அவள்‌ 
பெற்றுக்‌ கொள்ளக்‌ கூடும்‌. அதற்காக அவள்‌ அழைக்கப்படுகிறாள்‌. இதற்கு ஈடான ஒரு காரியத்தை 
நாம்‌ சிந்தித்துப்‌ பார்க்கவே முடியாது. 

நம்முடைய இருதயங்களிலேயும்‌, நம்முடைய வாழ்க்கையிலேயும்‌ நம்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
செயல்படும்பொழுது, அதை நாம்‌ எண்ணிப்பார்க்க முடியாது. அதற்கு ஈ௫ இணை வேறு எதுவும்‌ 
இல்லை. 

யாத்திராகமம்‌ 2 : 9, 1௦ 

மோசே என்றால்‌, வெளியே எடூப்பவர்‌ என்று பொருள்‌. பார்வோனின்‌ குமாரத்தீ அவனைத்‌ 
தண்ணீரிலிருந்து வெளியே எடுத்ததினாலே மோசே என்று பெயரிட்டாள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களைக்‌ 
கொடுமைப்‌ படுத்திய பார்வோன்‌ யாரென்பதைத்‌ தீர்மானிப்பது சர்ச்சைக்குரிய ஒரு காரியமாய்‌ 
இருந்ததால்‌, இந்த பார்வோனின்‌ குமாரத்தி இரண்டாவது ராமசேஸ்‌ என்ற பார்வோனுடைய மூத்த 
மகளாய்‌ இருந்திருக்க வேண்டும்‌. அல்லது அவனுடைய சகோதரியாய்‌ இருந்திருக்க வேண்டும்‌, என்று 
குறிப்பிடப்படூகிறது. 

அக்கால எகீப்திய வழக்கத்தின்படி அவளுடைய மூத்த மகன்‌ அரியணைக்கு உரியவன்‌. 
இரண்டாவது ராமசேசுடைய மனைவியாகிய ராணிக்குக்‌ குழந்தை இல்லாதீருந்ததால்‌ மோசேயே 
அரியணைக்குரிய அடுத்த மனிதனாவான்‌. 

தொடர்ந்து வரும்‌ பகுதியிலே இஸ்ரவேல்‌ மக்களுக்கு உதவி செய்ய மோசே முயன்ற முதல்‌ 
சம்பவத்தை வாசிக்கிறோம்‌. மோசே முதல்‌ 40 ஆண்டுகள்‌ பார்வோனின்‌ அரண்மனையிலே 
வாழ்ந்தான்‌. ஒரு எகிப்தியனைப்‌ போல அவன்‌ வளர்க்கப்பட்டான்‌. ஒரு எகிப்தியனைப்‌ போல 
பயிற்சிகளைப்‌ பெற்றான்‌. அவன்‌ பார்ப்பதற்கும்‌ ஒரு எகிப்தியனைப்‌ போல இருந்தான்‌. ஒரு 
எகிப்தியனைப்‌ போல பேசினான்‌. எகிப்தியனைப்‌ போல செயல்பட்டான்‌. அவன்‌ மீதியான்‌ தேசத்திற்கு 
சென்றபொழுதும்‌ அவனை ஒரு எகிப்தியன்‌ என்றுதான்‌ ஜனங்கள்‌ சொன்னார்கள்‌. இதைக்‌ குறித்து 
நாம்‌ பின்னாலே பார்ப்போம்‌. 

மோசே எகிப்தின்‌ மகத்தான சூரிய தேவாலயத்தீலே கல்வி கற்பிக்கப்பட்டான்‌. அந்நாட்களிலே 
இருந்த கல்விக்கூடங்களிலே அதுவே சிறந்ததாய்‌ இருந்தது. எகிப்தியர்கள்‌ அறிந்திருந்ததைக்‌ 
குறித்தும்‌ அவர்கள்‌ செய்து முடித்த காரியங்களைக்‌ குறித்தும்‌ நாம்‌ குறைவாக மதீப்பிடுகிறோம்‌. வான 
சாஸ்தீரத்திலே அவர்களுக்கு இருந்த அறிவு குறிப்பிடத்தக்கதாய்‌ இருந்தது. சூரியனுக்கும்‌ பூமிக்கும்‌ 


ப ப பபப ப பபப பட்ட 


இடைப்பட்ட தூரத்தை அவர்கள்‌ சரியாகக்‌ கணக்கிட்டு இருந்தார்கள்‌. பூமி தட்டையாக இல்லை, 
உருண்டையாக இருந்தது என்பதைக்‌ குறித்துத்‌ தெரிந்தவர்களாய்‌ இருந்தார்கள்‌. இரசாயனத்தைக்‌ 
குறித்த மகத்துவமான அறிவும்‌ அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஏனென்றால்‌ சரீரத்தை எப்படி 
பல்லாண்டுகள்‌ கெட்டுப்போகாமல்‌ பாதுகாக்க முடியும்‌ என்ற அறிவைப்‌ பெற்றவர்களாய்‌ 
இருந்தார்கள்‌. 

அவர்கள்‌ அன்று செய்த காரியங்களுக்கு இணையாக செய்வதற்கு இன்று கூட 
ஒருவருமில்லை. நீறங்களைக்‌ கொண்டு செயல்பட்ட அவர்களுடைய திறனுக்கு ஈட இணை இல்லை. 
இன்று நாம்‌ பயன்படுத்தும்‌ இந்த நீறங்களைக்‌ காட்டிலும்‌, மிகப்‌ பிரகாசமான நீறங்களை அவர்கள்‌ 
பயன்படுத்தி இருந்தார்கள்‌. 

எகிப்தியர்கள்‌ வர்ணங்களைச்‌ செய்ய பயன்படுத்திய பொருட்களைக்‌ குறித்தோ, 
வழிமுறைகளைக்‌ குறித்தோ யாராவது அறிந்தீருப்பார்களைன்றால்‌, இன்று வர்ணங்களைச்‌ செய்யும்‌ 
தொழிற்சாலைகள்‌ எவ்வளவு பணம்‌ வேண்டுமானாலும்‌ கொடுப்பார்கள்‌. அவை 
பிரகாசமானதாகவும்‌, அழகானதாகவும்‌ நாலாயிரம்‌ ஆண்டுகள்‌ கடந்தாலும்‌ அப்படியே இருக்கும்‌ 
வண்ணங்களாகவும்‌ இருக்கின்றன. 

ஆனால்‌, இன்று நம்முடைய வீடுகளை மூன்று வருடம்‌, நான்கு வருடத்திற்கு ஒருமுறை நாம்‌ 
வெள்ளையடிக்க வேண்டியதிருக்கிறது. அல்லது சாயம்‌ பூசவேண்டியதீருக்கிறது. இதற்கெல்லாம்‌ 
மேலாக எகீப்திலே உன்னதமான ஒரு நூலகம்‌ இருந்தது. எகிப்தின்‌ அத்தனை ஞானங்களையும்‌ 
மோசே கற்றிருந்தான்‌ என்று நாம்‌ அறிகிறோம்‌. மோசேக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்கப்படாத ஒரே ஒரு 
காரியம்‌ என்னவென்றால்‌, தேவனுக்கு எப்படி பணிவிடை செய்வது என்பதுதான்‌. 

மோசேயை குறைவாக நாம்‌ எடைபோட்டூவிடக்‌ கூடாது. அவன்‌ ஒரு சிறந்த தனித்துவமான 
மனிதன்‌.மோசேயின்‌ இந்த கால வாழ்க்கையைக்‌ குறித்து, அப்போஸ்தலர்‌ நடபடிகளின்‌ புத்தகத்திலே 
ஸ்தேவான்‌ மிக அழகாக எடுத்துரைக்கிறான்‌. 

அப்போஸ்தலர்‌ 7 : 20 - 29 வசனங்களை வாசித்துப்‌ பாருங்கள்‌. 

“அக்காலத்திலே மோசே பிறந்து, தீவ்விய சவுந்தரியமுள்ளவனாயிருந்து, மூன்று மாதமளவும்‌ 
தன்‌ தகப்பன்‌ வீட்டிலே வளர்க்கப்பட்டான்‌. 

அவன்‌ வெளியே போட்டூவிடப்பட்டபோது, பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்துத்‌ 
தனக்குப்‌ பிள்ளையாக வளர்த்தாள்‌. 

மோசே எகீப்தியருடைய சகல சாஸ்தீரங்களிலும்‌ கற்பிக்கப்பட்டு, வாக்கினும்‌ செய்கையிலும்‌ 
வல்லவனானான்‌. 

அவனுக்கு நாற்பது வயதானபோது, இஸ்ரவேல்‌ புத்திரராகிய தன்னுடைய சகோதரரைக்‌ கண்டு 
சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில்‌ எண்ணமுண்டாயிற்று. 

அப்பொழுது அவர்களில்‌ ஒருவன்‌ அநியாயமாய்‌ நடத்தப்படுகிறதை அவன்‌ கண்டு, 
அவனுக்குத்‌ துணைநீன்று, எகிப்தியனை வெட்டி, துன்பப்பட்டவனுக்கு நீயாயஞ்செய்தான்‌. 

தன்னுடைய கையினாலே தேவன்‌ தங்களுக்கு இரட்சிப்பைத்‌ தருவாரென்பதைத்‌ தன்னுடைய 
சகோதரர்‌ அறிந்து கொள்வார்களென்று அவன்‌ நினைத்தான்‌; அவர்களோ அதை அறியவில்லை. 

மறுநாளிலே சண்டைபண்ணிக்‌ கொண்டிருக்கிற இரண்டூபேருக்கு அவன்‌ எதிர்ப்பட்ட: 
மனுஷரே, நீங்கள்‌ சகோதரராயிருக்கிறீர்கள்‌; ஒருவருக்கொருவர்‌ அநியாயஞ்‌ செய்கிறதென்ன என்று, 
அவர்களைச்‌ சமாதானப்படுத்தும்படி பேசினான்‌. 

பிறனுக்கு அநியாயஞ்செய்தவன்‌ அவனைப்‌ பிடித்துத்‌ தள்ளி: எங்கள்மேல்‌ அதிகாரியாகவும்‌ 
நீயாயாதீபதியாகவும்‌ உன்னை ஏற்படூத்தினவன்‌ யார்‌? 

நேற்று நீ அந்த எகிப்தியனைக்‌ கொன்றதுபோல என்னையும்‌ கொன்று போட 
மனதாயிருக்கிறாயோ என்றான்‌. 


_——-—-—-- பபப 


இந்த வார்த்தையினிமித்தம்‌ மோசே ஓடிப்போய்‌, மீதியான்‌ தேசத்திலே 
சஞ்சரித்துக்கொண்டிருந்தான்‌; அங்கே இருக்கும்போது அவனுக்கு இரண்டூ குமாரர்கள்‌ 
பிறந்தார்கள்‌.” 

மோசே இத்தனை எகிப்திய பயிற்சிகளையும்‌ பெற்றவனாய்‌ இருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை விடுதலை செய்வதற்கு அது அவனை ஆயத்தம்‌ செய்யவில்லை. 


யாத்திராகமம்‌ 2 : 11 - 14 

ஒரு முறை மோசே வெளியே சென்றபொழுது, எபிரேயர்களில்‌ ஒருவனை, அடிமைகளை 
நடத்துகிற ஒரு மனிதன்‌, கொடுமைப்‌ படுத்துகிறதைப்‌ பார்க்கிறான்‌. அவனை உடனடியாக மோசே 
கொன்று போடுகிறான்‌. யாரும்‌ தன்னைப்‌ பார்த்தார்களா என்பதை சுற்றும்‌ முற்றும்‌ பார்க்கிறான்‌. 
ஆனால்‌, அவன்‌ மேல்நோக்கிப்‌ பார்க்கவில்லை. 

அந்த எபிரேயன்‌ கொடுூமைப்படுத்தப்படும்‌ சமயத்திலே அவன்‌ தேவனை நோக்கிப்‌ 
பார்த்திருப்பானென்றால்‌, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன்‌ செய்வதை தேவன்‌ தடுத்திருப்பார்‌. 
ஏனென்றால்‌, தேவன்‌ ஜனங்களை விடூதலை செய்யும்‌ அந்த சம்பவத்திற்கு 40 ஆண்டுகளுக்கு 
முன்னதாக மோசே செயல்படத்‌ துணிகிறான்‌. 

ஆம்‌. நமக்கும்‌ இதிலே ஒரு பாடம்‌ உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலேயும்‌ தேவனுடைய 
காலம்‌ வரும்‌ முன்னதாக சில காரியங்களை நமது கரத்திலே எடுத்து நாம்‌ செய்யத்‌ துணிகிறோம்‌. 
அப்படிப்பட்ட வேளைகளிலே நாம்‌ தோல்வியைத்தான்‌ சந்திப்போம்‌. 

இங்கே தேவன்‌ என்ன செய்கிறார்‌? அந்த பாலைவனத்தின்‌ பின்பகுதியிலே அவனைக்‌ 
கொண்டுபோய்‌ வைக்கப்போகிறார்‌. தேவனுக்கு முன்னாலே ஓட, முன்னாலே செயல்பட நாம்‌ துணியக்‌ 
கூடாது. காலம்‌ என்பது மிக முக்கியமானது, தேவனைக்‌ குறித்து நாம்‌ வாசிக்கும்பொழுது, அவர்‌ 
எல்லாவற்றையும்‌ அதீன்‌ அதின்‌ காலத்திலே நேர்த்தியாய்‌ செய்கிறவர்‌ என்பதை நாம்‌ பார்க்கிறோம்‌. 

ஒவ்வொரு நாளும்‌ ஆண்டவரே, காலத்தை அறியும்‌ அறிவை எனக்குத்‌ தாரும்‌ என்று நாம்‌ 
ஜெபிக்க வேண்டும்‌. இன்று நான்‌ எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டூமே இன்று நான்‌ செய்ய 
எனக்கு உதவி செய்யும்‌ ஆண்டவரே, பின்னாலே செய்ய வேண்டிய காரியங்களை இன்று செய்து 
உம்முடைய திட்டத்திற்கு முன்னாலே நான்‌ ஓடிவிடாதபடி என்னைக்‌ காத்துக்‌ கொள்ளும்‌ என்றும்‌ நாம்‌ 
ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்‌. 

யாத்திராகமம்‌ 2 : 15 

மோசே கடந்த 40 ஆண்டுகளாக எகிப்திலே வாழ்ந்திருந்தாலும்‌, வரப்போகும்‌ 

காரியங்களுக்காக அது அவனை ஆயத்தப்படுத்தவில்லை. 
யாத்திராகமம்‌ 2 : 16 - 21 

இங்கே நாம்‌ பார்க்கிறதுபோல, சிப்போராள்‌ மோசேக்குக்‌ கொடுக்கப்படுகிறாள்‌. அவளைத்‌ 
தனது மனைவியாக அவன்‌ எடுத்துக்‌ கொள்கிறான்‌. இயேசு கிறிஸ்துவை எந்தவொரு உலக 
மனிதனுடனும்‌ நாம்‌ ஒப்பிட முடியாது. இருந்தாலும்‌, பழைய ஏற்பாட்டிலே நாம்‌ பார்க்கிற, பலருடைய 
வாழ்க்கையிலே நடைபெறுகிற சம்பவங்கள்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ வாழ்க்கைகும்‌ ஊழியத்திற்கும்‌ 
உருவகம்‌ போல இருக்கிறது. மோசேயின்‌ வாழ்க்கையின்‌ எல்லாப்‌ பகுதிகளும்‌ கிறிஸ்துவைப்‌ 
பிரதிபலிக்காவிட்டாலும்‌, சிலப்‌ பகுதிகள்‌ கிறிஸ்துவைப்‌ பிரதிபலிக்கிறதாய்‌ இருக்கின்றன. 

இரட்சகராகீய கிறிஸ்துவை நாம்‌ மோசேயுடன்‌ ஒப்பிடும்பொழுது, மோசே ஒரு கொலைகாரனாய்‌ 
இருக்கிறான்‌. இருந்தாலும்‌, மோசே தேவனுடைய ஜனங்களை விடுதலை செய்யும்‌ ஒரு விடுதலை 
வீரனாகப்‌ பிதாவினாலே தெரிந்தெடுக்கப்படுகிறான்‌. 

மட்டுமல்ல, இஸ்ரவேல்‌ மக்களால்‌ புறக்கணிக்கப்பட்ட அவன்‌ யூதரல்லாத மக்களிடத்திற்குச்‌ 
செல்கிறான்‌. புறஜாதியான ஒரு பெண்ணை மணவாட்டியாக ஏற்றுக்கொள்கிறான்‌. மீண்டுமாக, சில 


ப ப பபப பபப 


காலங்களுக்குப்‌ பிறகு இஸ்ரவேல்‌ மக்களை மீட்கிறவனாய்‌ வருகிறான்‌. அப்பொழுது ஏற்றுக்‌ 
கொள்ளப்படுூகிறான்‌. இப்பொழுது புரிகிறதா? 

இப்பொழுது நாம்‌ மோசேயை மீதியானியரின்‌ தேசத்திலே பார்க்கிறோம்‌. இதுதான்‌ அடுத்த 40 
ஆண்டுகள்‌ மோசேயினுடைய வீடாய்‌ இருக்கிறது. அவனுக்கு இரண்டூ குமாரர்கள்‌ பிறக்கிறார்கள்‌. 
இந்த வனாந்தரத்திலே எகிப்தின்‌ அடிமைத்தனத்தீலிருக்கீற இஸ்ரவேல்‌ ஜனங்களை விடுதலை 
செய்வதற்கான ஒரு விடுதலை வீரனாக ஆயத்தப்படுத்தப்படுகிறான்‌. மோசேயினுடைய குடூம்ப 
வாழ்க்கையைக்‌ குறித்து, எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அவன்‌ தன்னுடைய 
மனைவியை நேசித்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌, அவர்களுக்கு இடையிலே இருந்த அன்பின்‌ 
உறவுகளைக்‌ குறித்த எந்த ஒரு குறிப்பையும்‌ நாம்‌ இந்த பகுதிகளிலே பார்க்க முடிகிறதில்லை. 

மோசே எழுதாமல்‌ விட்டுச்‌ சென்ற பகுதிகளிலே இதுவும்‌ ஒன்று. சிப்போராள்‌ என்றால்‌ 
சிட்டுக்குருவி என்று பொருள்‌. இது சிறிய பயந்த சுபாவமுள்ள ஒருவரை நமக்குக்‌ காட்டுகிறது. 

யாத்திராகமம்‌ 2 : 22- 25 

தேவன்‌ தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரை விடுதலை செய்ய ஆயத்தமாகிறார்‌. அந்த 
விடுதலையின்‌ பணிக்காக மோசே பயிற்றுவிக்கப்பட்டூவிட்டான்‌. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ 
எகிப்தியர்களைவிட சிறந்தவர்களாய்‌ காணப்பட்டபடியினாலே, அவர்களை அவர்‌ விடூவிக்கப்‌ 
போகிறேன்‌ என்று சொல்லவில்லை. அவர்கள்‌ அவருக்கு உண்மை உள்ளவர்களாய்‌ 
இருந்ததினாலே, அவர்‌ விடுவிக்கப்‌ போவதில்லை. அவர்கள்‌ விக்ரக வணக்கத்திற்குள்ளே 
செல்லாதவர்களாய்‌ இருந்தபடியினாலே அவர்களை விடுதலை செய்யப்போவதீல்லை, 
இவர்கள்தான்‌ தேவனுக்கு உண்மையற்றவர்களாய்‌ இருந்த ஒரு ஜனக்கூட்டத்தினர்‌. 

அவருக்கு ஆராதனை செய்ததைவிட, உருவங்களுக்கு அவர்கள்‌ ஆராதனை செய்தார்கள்‌. 
ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்தில்‌ இருக்கலாம்‌, மோசேயினாலே விடுதலை செய்யப்பட்டு, 
வனாந்தீரத்திலே சென்றபொழுது, மோசேக்காகக்‌ காத்திருக்க மனமற்றவர்களாக, பொன்‌ 
கன்றுக்குட்டியை செய்து வணங்க ஆரம்பித்துவிட்டார்கள்‌. 

தேவன்‌ அவர்களை விடுதலை செய்வதற்கான காரணம்‌ அவர்கள்‌ உதவியற்றவர்களாய்‌ 
இருந்தார்கள்‌. அடிமைத்தனத்தீலே அவர்களுக்கு யாரும்‌ உதவிசெய்ய முடியவில்லை. 
அவர்களுக்காக யாராவது ஒருவர்‌ தலையிடவில்லை என்றால்‌ அவர்கள்‌ அப்படியே அழிக்கப்பட்டுூப்‌ 
போய்விடூவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்களை விடுதலை செய்வதற்கு தேவனுக்கு இருந்த இரண்டு காரணங்கள்‌, 
ஒன்று தேவன்‌ அவர்களுடைய கூக்குரலின்‌ சத்தத்தைக்‌ கேட்டார்‌. இரண்டாவதாக அவர்‌ 
ஆபிரகாமோடே, ஈசாக்கோடே, யாக்கோபோடே செய்த தமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்‌. 

நீங்கள்‌ இரட்சிக்கப்பட்ட ஒருவராய்‌ இருப்பீர்களென்றால்‌, உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க 
விரும்புகிறேன்‌. தேவன்‌ ஏன்‌ உங்களை இரட்சித்திருக்கிறார்‌ என்று நீங்கள்‌ நினைக்கிறீர்கள்‌. 
இஸ்ரவேல்‌. ஜனங்களை தேவன்‌ இரட்சித்ததற்கான அதே காரணத்தீனாலேதான்‌ என்னையும்‌ 
உங்களையும்‌ அவர்‌ இரட்சித்திருக்கிறார்‌. 

நாம்‌ இரட்சிக்கப்படும்படியாக நமது வாழ்க்கையிலே தேவன்‌ எதையும்‌ காணவில்லை. 
நம்முடைய எந்த நற்செயல்களினாலேயும்‌ நாம்‌ இரட்சிக்கப்படவில்லை. நம்மிடத்தில்‌ உள்ள எந்த 
தகுதியும்‌ நமக்கு இரட்சிப்பைக்‌ கொண்டுவரவில்லை. ரோமர்‌ 3ம்‌ அதிகாரம்‌ 23,24ம்‌ வசனங்களைப்‌ 
பாருங்கள்‌. 

“எல்லாரும்‌ பாவஞ்செய்து, தேவ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய்‌ அவருடைய 
கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பைக்‌ கொண்டூ நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்‌,” 

இலவசமாக என்று சொல்லப்படும்பொழுது, அதன்‌ பொருள்‌ முகாந்தரமில்லாமல்‌ என்று 
சொல்லப்படுகிறது. ஆம்‌, எந்த ஒரு முகாந்தரமும்‌ இல்லாமல்‌ நாம்‌ பாவத்திலிருந்து 
மீட்கப்பட்டிருக்கிறோம்‌. யோவான்‌ 15ம்‌ அதிகாரம்‌ 25ம்‌ வசனத்திலேயும்‌, 


“முகாந்தரமில்லாமல்‌ என்னைப்‌ பகைத்தார்கள்‌” என்று இயேசு கிறிஸ்து சொல்வதற்கும்‌ இதே 
வார்த்தையைத்தான்‌ பயன்படுத்தீ இருக்கிறார்‌. எந்த ஒரு நாளிலேயும்‌ ஆண்டவர்‌ என்னைப்‌ பார்த்து, 
நீ எவ்வளவு சுத்தமானவனாய்‌ இருக்கிறாய்‌, வேத சத்தியத்தை எவ்வளவு நன்றாகப்‌ பின்பற்றுகிறாய்‌, 
நல்லவனாய்‌ இருக்கிறாய்‌, கடின உழைப்பாளியாய்‌ இருக்கிறாய்‌, உண்மையுள்ளவனாய்‌ 
இருக்கிறாய்‌, எனவே உன்னை நான்‌ மீட்கப்‌ போகிறேன்‌ என்று சொல்லவே இல்லை. 

உண்மை என்ன தெரியுமா? தேவன்‌ நம்மை இருளிலும்‌, பாவ அழுக்கிலும்‌, அறியாமையிலும்‌ 
கண்டார்‌. எந்த ஒரு நம்பிக்கையும்‌ அற்றவர்களாக நாம்‌ தொலைந்து போனவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 
நம்மை நாமே மீட்டுக்‌ கொள்ள முடியாதவர்களாய்‌ இருக்கிறோம்‌ என்பதைக்‌ கண்டார்‌. 

தேவனுடைய அன்பு, நமக்கு ஒரு இரட்சகரை அனுப்பியது. “தேவன்‌ தம்முடைய ஒரே பேறான 
குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ கெட்டுப்போகாமல்‌, நித்தியஜீவனை அடையும்படிக்கு, 
அவரைக்‌ தந்தருளி, இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்பு கூர்ந்தார்‌,” என்று யோவான்‌ 3:16லே 
வாசிக்கிறோம்‌. 

நன்றாக கவனியுங்கள்‌, அவருடைய அன்பினாலே நாம்‌ மீட்கப்படவில்லை. அவருடைய 
கிருபையினாலே நாம்‌ மீட்கப்பட்டிருக்கிறோம்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ மூலமாக, தேவனுடைய 
கிருபையினாலே, எந்த முகாந்தரமும்‌ இல்லாமல்‌, நாம்‌ மீட்கப்பட்டிருக்கிறோம்‌. 

இன்று அநேகர்‌, தங்கள்‌ வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சிறந்த காரியத்தைப்‌ பார்த்துத்தான்‌ 
ஆண்டவர்‌ அவர்களை இரட்சித்தார்‌ என்று நினைக்கிறார்கள்‌. சிலர்‌ தாங்கள்‌ பாவிகளாய்‌ 
இருந்தபடியினாலேதான்‌ தேவன்‌ அவர்களை இரட்சித்தார்‌ என்றும்‌ சிலர்‌ அவர்கள்‌ இனி எப்படி 
வாழப்போகீறார்கள்‌ என்பதைக்‌ கண்டு, எவ்வளவு அருமையான மக்களாய்‌ இருக்கப்‌ போகிறார்கள்‌ 
என்பதை நீனைத்துதான்‌, அவர்‌ இரட்சித்தார்‌ என்றும்‌ சொல்கிறார்கள்‌. 

இது ஒரு தவறான எண்ணம்‌. நாம்‌ நேசிக்கப்படத்தக்கவர்களாகப்‌ போவதில்லை. நம்‌ 
ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும்‌, தீமை தொடர்ந்து வாசம்‌ பண்ணத்தான்‌ செய்கிறது. நம்மிலே 
எந்த விதமான நல்ல காரியமும்‌ இல்லை. ரோமர்‌ 7ஆம்‌ அதிகாரம்‌ 18ஆம்‌ வசனத்திலே பவுல்‌ என்ன 
சொல்கிறார்‌? 

““அ௭தப்படியெனில்‌, என்னிடத்தில்‌, அதாவது, என்‌ மாம்சத்தில்‌, நன்மை 
வாசமாயிருக்கிறதீல்லையென்று நான்‌ அறிந்திருக்கிறேன்‌; நன்மைசெய்ய வேண்டூமென்கிற 
விருப்பம்‌ என்னிடத்திலிருக்கிறது, நன்மைசெய்வதோ என்னிடத்திலில்லை.” 

இதுவரை நம்மிடத்திலே நன்மை இல்லை, இனியும்‌ நம்மிடத்திலே எந்த நன்மையும்‌ இல்லை. 
எனவேதான்‌ நன்மையான எந்தக்‌ காரியத்தையும்‌ நாம்‌ உருவாக்க முடியாதவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 
இந்தக்‌ காரணத்தினாலேயே பழைய சுபாவம்‌ முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ மக்களிலேயும்‌ தேவன்‌ எந்த நன்மையையும்‌ பார்க்கவில்லை. இஸ்ரவேல்‌ 
மக்களின்‌ அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்ட அவர்களுடைய சத்தத்தை, பெருமூச்சை அவர்‌ கேட்டு 
அவர்களை விடூதலை செய்தார்‌. நம்மையும்‌ நம்முடைய பரிதாபமான நீலைமையைப்‌ பார்த்துத்தான்‌ 
இரட்சித்தார்‌. தேவன்‌ ஒரு திட்டம்‌ வைத்திருந்தார்‌. ஆனாலும்‌ மனுக்குலத்தைப்‌ பார்த்து, இதைக்‌ குறித்து 
அவர்கள்‌ என்ன நீனைக்கிறார்கள்‌ என்று அவர்‌ கேட்கவில்லை. தேவன்‌ ஒருபொழுதும்‌ நம்மைப்‌ 
பார்த்து, இதுதான்‌ என்னுடைய இரட்சிப்பின்‌ திட்டம்‌, இதைக்‌ குறித்து உனக்கும்‌ மகிழ்ச்சியாய்‌ 
இருக்குமென்றால்‌, நான்‌ இதை செயல்படுத்துகிறேன்‌ என்று சொல்வதில்லை. தேவன்‌ இந்த 
உலகத்தின்‌ மேலே உள்ள தமது அன்பினாலே, இந்த உலகத்தின்‌ பாவத்திற்காக மரிக்கும்படியாக 
தமது ஒரே பேரான குமாரனை அனுப்பினார்‌. இவ்வாறாக வருவதற்கு அந்தக்‌ குமாரனும்‌ சம்மதம்‌ 
தெரிவித்தார்‌. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனையும்‌ ஏற்றுக்கொள்ள பிதா 
தயாராயிருக்கீறார்‌. 

தேவன்‌ நம்மைப்‌ பார்த்துச்‌ சொல்வதென்ன? இந்த இரட்சிப்பைத்தான்‌ நான்‌ உனக்குத்‌ 
தருகிறேன்‌. நீ இதை ஏற்றுக்கொள்‌, அல்லது விட்டுவிடு. நாம்‌ ஒவ்வொருவரும்‌ இந்த இரட்சிப்பை 


_——-—-—- ப பபபபபபடட| 


எடுத்துக்கொள்ள வேண்டூமைன்றே அவர்‌ விரும்புகிறார்‌. இருந்தாலும்‌, அதைக்‌ குறித்து தீர்மானம்‌ 
எடுக்க வேண்டிய பொறுப்பை ஒவ்வொரு தனி மனிதனிடத்தீலேயே விட்டூவிடகிறார்‌. 

ஸ்காட்லாந்து தேசத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை நான்‌ உங்களோடுப்‌ பகிர்ந்துகொள்ள 
விரும்புகிறேன்‌. ஒரு பெண்மணி தனது மகனை கல்லூரியிலே படிக்க வைக்க வேண்டுமென்பதற்காக 
மிகவும்‌ பாடுபட்டு, அநேகருடைய துணிகளைத்‌ துவைத்து, பணம்‌ சேர்த்தாள்‌. அவனை கல்லூரிக்கும்‌ 
அனுப்பினாள்‌. விடுமுறைக்காக அவன்‌ வீட்டிற்கு வந்தபொழுது, கல்லூரியிலே அவன்‌ கேள்விப்பட்ட 
வேதத்திற்குப்‌ புறம்பான காரியங்கள்‌ அவனுடைய மனதைக்‌ குழப்பி, தேவனைக்‌ குறித்த பல 
சந்தேகங்களோட அவன்‌ இருந்தான்‌. 

அவனுடைய சிந்தனையிலே இருந்த இந்த மாற்றத்தைக்‌ குறித்து, அவனுடைய தாயார்‌ 
அறிந்துகொள்ள அவன்‌ விரும்பவில்லை. தேவனை நேசிக்கும்‌ அவள்‌, தேவன்‌ தன்னை எவ்வளவு 
அற்புதமாக ஆச்சரியமாக இரட்சித்திருக்கிறார்‌ என்பதைக்‌ குறித்து அவனிடத்திலே சொல்லிக்‌ 
கொண்டே இருந்தாள்‌. எப்படி தான்‌ இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்‌ என்பதை அறிந்திருக்கிறேன்‌ 
என்பதைக்‌ குறித்தும்‌ சொன்னாள்‌. 

ஆனால்‌, சில நாட்களுக்குள்ளாகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவனுடைய காதுகள்‌ 
கேட்க விரும்பவில்லை. உடனே தாயைப்‌ பார்த்து, அம்மா, இந்த அண்ட சராசரங்களின்‌ மத்தியிலே 
நீங்கள்‌ எவ்வளவு சிறிய ஒரு ஆத்துமா என்பதை நீங்கள்‌ அறியாமல்‌ இருக்கிறீர்கள்‌. உங்களுடைய 
ஆத்துமாவை நீங்கள்‌ தொலைத்து விட்டீர்கள்‌ என்றாலும்‌, தேவன்‌ எதையுமே இழந்து போக மாட்டார்‌. 
அது அத்தனை முக்கியமான ஒன்று அல்ல, என்று கூறினான்‌. 

உடனடியாக அவள்‌ எந்த பதிலும்‌ சொல்லவில்லை. தொடர்ந்து தனது மகனுக்கு இரவு 
உணவை அவள்‌ பரிமாறிக்‌ கொண்டிருந்தாள்‌. சற்று நேரம்‌ கழித்து, மகனே நீ சொன்ன காரியத்தைக்‌ 
குறித்து நான்‌ சிந்தித்துக்‌ காண்டே இருந்தேன்‌, நீ சொன்னது சரிதான்‌. என்னுடைய சின்ன ஆத்துமா, 
எந்த விலைமதீப்பான ஒரு காரியமும்‌ அல்ல, நான்‌ பெரிய எந்த ஒரு காரியத்தையும்‌ இழந்து 
போவதில்லை, தேவனும்‌ எந்த ஒரு காரியத்தையும்‌ இழந்து போகப்போவதில்லை, ஆனால்‌ அவர்‌ 
என்னை இரட்சிக்காவிட்டால்‌, நான்‌ இழந்து போவதைவிட அவர்‌ அதிகமாக இழந்து போகிறவராய்‌ 
இருக்கிறார்‌, ஏனென்றால்‌, நான்‌ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால்‌ அவர்‌ என்னை இரட்சிப்பேன்‌ 
என்று வாக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அவர்‌ தமது வாக்கையே மீறுவாரென்றால்‌, காத்துக்‌ 
கொள்ளவில்லையென்றால்‌, அவருடைய பேருக்குத்தான்‌ இழுக்கு, அவருடைய குணநலன்தான்‌ 
கெட்டூப்போகும்‌, என்று கூறினாள்‌. 

தேவன்‌ இதைத்தான்‌ மனுக்குலத்திற்குச்‌ சொல்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களைக்‌ குறித்த 
வரைக்கும்‌ எந்த வசீகரமான காரியமும்‌ இல்லை, தேவன்‌ அவர்களுடைய பெருமூச்சைக்‌ கேட்டார்‌. 
நம்முடைய வாழ்க்கையைக்‌ குறித்தும்‌, காரியம்‌ அப்படித்தான்‌ இருக்கிறது. அடுத்ததாக, தேவன்‌ 
ஆபிரகாம்‌, ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுக்குச்‌ செய்த வாக்குத்தத்தத்தினாலே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை மீட்டு இரட்சித்தார்‌. 

இந்நாட்களிலேயும்‌, இயேசு கிறிஸ்துவை யார்‌ யார்‌ இரட்சகராக விசுவாசிக்கிறார்களோ, 
அவர்கள்‌ ஒவ்வொருவரையும்‌ இரட்சிக்கும்படியாய்‌ அவர்‌ சம்மதித்திருக்கிறார்‌. கிருபை என்பது 
செயல்படும்‌ அன்பு, அவர்‌ தமது கிருபையினாலே நம்மை இரட்சிக்கிறார்‌. அவருடைய மகா பெரிய 
அன்பு இரட்சிப்பிற்கான வழியை வகுத்தது. 


அதிகாரம்‌ 3 
றோம்‌ HD — CCI Lo Gul 

இங்கே மோசேயின்‌ அழைப்பைக்‌ குறித்தும்‌, தேவன்‌ அவனுக்கு ஒரு பணி கொடுப்பதைக்‌ 
குறித்தும்‌ பார்க்கிறோம்‌. மீதியான்‌ தேசத்திலே, மோசே வாழ்ந்த 40 ஆண்டுகாலம்‌ நிறைவிற்கு 
வருகிறது. அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களை விடுதலை செய்யும்‌ மகா பெரிய 
வேலைக்கு எகிப்திலே அவன்‌ கற்றுக்கொண்ட பாடங்கள்‌ போதுமானதாக இல்லை. எனவே, அந்தப்‌ 
பெரிய பணிக்காக, மீதியான்‌ தேசத்து வனாந்தரத்திலே 40 ஆண்டுகாலம்‌ தேவன்‌ அவனைப்‌ 
பயிற்றுவித்தார்‌. 

யாத்திராகமம்‌ 3 : 1, 2 

அங்கே முட்செடி அக்கினியாலே எரிகிறது, ஆனால்‌, அது வெந்து போகவில்லை என்பதைப்‌ 
பார்ப்பதற்காக மோசே திரும்புகிறான்‌. வேத வசனங்கள்‌ எவ்வளவு துல்லியமானவை என்பதை 
நீரூபிக்கும்‌ மிகப்பெரிய ஒரு காரியம்‌ என்னவென்றால்‌, இன்றைக்கும்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்று ஒன்று 
இருப்பதுதான்‌. 

பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜெர்மனி தேசத்தை ஆண்ட ஒரு தலைவன்‌, தனது ஊழிய 
உதவியாளனைப்‌ பார்த்து, “வேத வசனம்‌ உண்மையாகவே, கர்த்தருடைய வார்த்தை என்பதற்கான 
மிகப்‌ பெரிய ஆதாரம்‌ எது?” என்று கேட்டான்‌. அதுமட்டுமல்ல, “என்னுடைய ராஜ்யத்தீலே அந்த 
ஆதாரம்‌ எங்கே?” என்றும்‌ கேட்டான்‌. எந்த ஒரு பதட்டமும்‌ இல்லாமல்‌, அந்த ஊழிய உதவியாளன்‌ 
சொன்னது என்ன தெரியுமா? “யூதன்‌, அவன்தான்‌ அதற்கு ஆதாரம்‌” என்றான்‌. ஆம்‌, அவன்தான்‌ 
எரிந்தும்‌ வெந்து போகாமல்‌ இருக்கிற ஒரு முட்செடியாய்‌ இருக்கிறான்‌. 

இத்தனை நூற்றாண்டுகளாக யூதர்கள்‌ ஜீவனோடூ இருப்பதே ஆச்சரியமானது. மோசேயின்‌ 
காலம்‌ முதல்‌ இன்று வரைக்கும்‌, அவர்கள்‌ ஜீவித்திருக்கிறார்களென்றால்‌, அதுவே வேத வசனம்‌ 
உண்மை என்பதற்கு ஆதாரம்‌. அநேக தேசங்கள்‌ வந்தன. இல்லாமல்‌ போய்விட்டன. அப்படிப்பட்ட 
அநேக ராஜ்யங்களை யூதர்கள்‌ கண்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ இன்னமும்‌ இருக்கிறார்கள்‌. 

அன்று எகிப்து தேசத்தில்‌ அடிமையாய்‌ இருந்த காலம்‌ முதல்‌ இப்பொழுது வரை பல 
நூற்றாண்டுகளாக அவர்கள்‌ பற்பலவிதமான தண்டனைகளை இன்று வரை அனுபவிக்கிறார்கள்‌. 
என்றாலும்‌, அக்கினி ஜுவாலித்து எரிந்தும்‌ வெந்துபோகாமல்‌ இருக்கிற முட்செடியாய்‌ அவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அதுமட்டுமல்ல, கடைசியாக மீதியானியர்களை நீங்கள்‌ எப்பொழுது பார்த்தீர்கள்‌? 
அல்லது மீதியானியருடைய கொடியைப்‌ பார்த்திருக்கிறீர்களா? அல்லது மீதியானியர்களுடைய 
அரசாங்கத்தைக்‌ குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மீதியானியர்களைக்‌ குறித்து 
உங்களுக்கும்‌ தெரியாது, எனக்கும்‌ தெரியாது, ஏனென்றால்‌, அவர்கள்‌ இல்லாமல்‌ போய்விட்டார்கள்‌. 

கர்த்தருடைய தூதனானவர்‌ என்று சொல்லப்பட௫ூவது, இந்த உலகத்திலே வரும்‌ முன்னதாக 
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும்பொழுது, கர்த்தருடைய தூதனானவர்‌ என்று 
அமழைக்கப்படுகீறார்‌. 

நான்‌ இவ்வாறு கூறுவதைக்‌ குறித்து, சிலர்‌ ஒருவேளை வாக்குவாதம்‌ பண்ணலாம்‌. ஆனால்‌, 
அநேக வேதப்‌ பண்டிதர்கள்‌,வேதத்தை நன்றாகக்‌ கற்றுக்‌ கொண்டவர்கள்‌ கர்த்தருடைய தூதனானவர்‌ 
என்று சொல்லப்படுவது, இயேசு கிறிஸ்துவே என்பதைக்‌ குறித்த ஒருமனப்பாடு உடையவர்களாய்‌ 
இருக்கிறார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 3 : 3-5 

தேவன்‌ மோசேயினுடைய பழக்க வழக்கங்களை சரி செய்ய வேண்டியதாய்‌ இருந்தது. 
பார்வோனின்‌ அரண்மனையிலே அவன்‌ வளர்க்கப்பட்டவனாய்‌ இருந்தாலும்‌, பரிசுத்த தேவனுடைய 
பிரசன்னத்திலே, கால்களிலே உள்ள பாதரட்சையைக்‌ கழற்றிப்போட வேண்டூமென்ற 
அறிவற்றவனாய்‌ இருந்தான்‌. 


_——-—-—- னா 


இன்றைக்கும்‌ நாம்‌ வேதனைப்பட வேண்டிய ஒரு காரியம்‌ என்னவென்றால்‌, அநேகர்‌ 

தேவனைக்‌ குறித்து, பரிசுத்த தேவன்‌ என்ற பயபக்தீ இல்லாமல்‌ இருக்கிறார்கள்‌. இங்கே தேவன்‌ ஒரு 
மிகப்பெரிய பாடத்தை அவனுக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்கிறார்‌. தேவனுடைய பரிசுத்தமென்றால்‌ என்ன 
என்பதைச்‌ சொல்லிக்‌ கொடுக்கிறார்‌. இந்த பாடத்தையும்‌ அவன்‌ கற்றுக்கொள்ள வேண்டியவனாய்‌ 
இருந்தான்‌. 

தேவனுடைய பிரசன்னத்தைக்‌ குறித்த பயபக்தி உங்களுக்கு உண்டா? ஆலயத்தீற்கு நாம்‌ 
செல்வோமென்றால்‌, முதலாவது மணிக்கும்‌ இரண்டாவது மணிக்கும்‌ இடையிலே இசைத்தட்டுகளை 
ஒலிக்கவிடாமல்‌ அந்த நேரத்தை அமைதியான ஜெப நேரமாய்‌ செலவு செய்ய வேண்டும்‌. சபை 
ஊழியரோ, ஆலய ஊழியரோ, ஆலயத்திற்குள்ளே குறுக்கும்‌ நெடுக்குமாக நடந்து வேலைகளைச்‌ 
செய்யாமல்‌, முதல்‌ மணி அடிக்கும்‌ முன்பதாகவே அத்தனையும்‌ செய்துவிடுவது சிறந்தது. 

ஆண்டவருடைய பிரசன்னத்தீற்காக மக்கள்‌ தேவனை ஆராதீக்க வரும்பொழுது, அந்த 
சூழ்நிலையை பரிசுத்தத்தோடும்‌, பயபக்கியோடும்‌ காத்துக்‌ கொள்வது, ஆலய ஊழியர்களுடைய, 
சபை ஊழியருடையபொறுப்பாய்‌ இருக்கிறது. 

இங்கே மோசேக்கும்‌ பரிசுத்த தேவனின்‌ பிரசன்னத்திலே பாதரட்சையை கழற்றிப்போட 
வேண்டும்‌ என்ற ஒரு பாடத்தைக்‌ கற்றுக்‌ கொடுக்கிறார்‌. 

யாத்திராகமம்‌ 3 : 6 

மோசே தேவனுடைய முகத்தைப்‌ பார்க்கவில்லை. அப்படிப்‌ பார்த்திருப்பானென்றால்‌, தேவன்‌ 
எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார்‌ என்பதைக்‌ கண்டிருப்பான்‌. தேவனுடைய வெளிப்பாடுதான்‌ மனித 
ரூபத்திலே வந்த இயேசு கிறிஸ்து. 

யோவான்‌ 1:18 சொல்வதை, இன்றைக்கும்‌ நாம்‌ சொல்லலாம்‌. 

“தேவனை ஒருவனும்‌ ஒருக்காலுங்கண்டதில்லை, பிதாவின்‌ மடியிலிருக்கிற ஒரேபேறான 
குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்‌.” 

நீங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு 
கிறிஸ்து மூலமாகவே அவரை அறிந்து கொள்ள முடியும்‌. 

யாத்திராகமம்‌ 3 : 7, 8 

தேவன்‌ விடுதலை செய்யும்பொழுது, எப்பொழுதுமே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து 
மட்டும்‌ விடுதலை செய்கிறவரல்ல, மற்றுமொரு காரியத்திற்குள்ளாக விடுதலை செய்கிறவர்‌. நாம்‌ 
பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு, பரிசுத்தத்திற்குள்ளாகவும்‌, பரலோகத்திற்குள்ளாகவும்‌ கொண்டு 
வரப்பட்டிருக்கிறோம்‌. 

இதைக்‌ குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌ எபேசியர்‌ 2ஆம்‌ அதிகாரம்‌ 5,6,7 
வசனங்களிலே இவ்விதமாய்‌ கூறியிருக்கீறார்‌. 

“அக்கிரமங்களில்‌ மரித்தவர்களாயிருந்த நம்மைக்‌ கிறிஸ்துவுடனேகூட உயிர்ப்பித்தார்‌; 
கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள்‌. 

கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ அவர்‌ நம்மிடத்தில்‌ வைத்த தயவினாலே, தம்முடைய கிருபையின்‌ மகா 
மேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலங்களில்‌ விளங்கச்‌ செய்வதற்காக, 

கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நம்மை அவரோடேகூட எழுப்பி, உன்னதங்களிலே அவரோடேகூட 
உட்காரவும்‌ செய்தார்‌.” 

இன்று நீங்கள்‌ இரட்சிக்கப்பட்டிருப்பீர்கஎளன்றால்‌, நீங்கள்‌ பரிபூரணமாக 
இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்‌. இன்றைக்கு எப்படி இரட்சிக்கப்பட்டிருக்கிற்ர்களோ அப்படித்தான்‌ 
எத்தனை கோடி ஆண்டூகள்‌ ஆனாலும்‌ நீங்கள்‌ இரட்சிக்கப்பட்டவர்களாய்‌ இருப்பீர்கள்‌. ஏனென்றால்‌, 
நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிறீர்கள்‌. ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே 
வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்‌. மரணத்திலிருந்து எடுக்கப்பட்டு ஜீவனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்‌. 


இருளிலிருந்து எடுக்கப்பட்டு வெளிச்சத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்‌. நரகத்திலிருந்து மீட்டு 
எடுக்கப்பட்டு பரலோகத்திற்குள்ளே நீங்கள்‌ வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்‌. இதுதான்‌ மீட்பு என்பது, 
ஒன்றிலிருந்து எடுக்கப்பட்டு மற்றொன்றுக்குள்ளே கொண்டுவருவது, எனவேதான்‌ இங்கே கர்த்தர்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை இந்த எகிப்தின்‌ அடிமைத்தனத்தீலிருந்து நான்‌ மீட்டு எடுத்து பாலும்‌ தேனும்‌ 
ஓடுகிற நல்ல ஒரு தேசத்திலே வைக்கப்‌ போகிறேன்‌ என்கிறார்‌. இதுதான்‌ தேவனுடைய இரட்சிப்பு, 
தேவனுடைய மீட்பு. 
யாத்திராகமம்‌ 3 : 9 - 11 

இப்பொழுது மோசேக்கு என்ன ஆனது கவனித்தீர்களா? 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக 
இஸ்ரவேலரை விடூவிக்க ஆயத்தம்‌ உள்ளவனாய்‌ காணப்பட்டான்‌. முரட்டாட்டம்‌ உள்ளவனாக சக 
எபிரையன்‌ ஒருவனை விடுதலை செய்வதற்காக எகிப்தியன்‌ ஒருவனைக்‌ கொலை செய்தான்‌. இவ்வாறு 
செய்வதினாலே, அவனுடைய செயலை மற்றவர்கள்‌ புரிந்து கொள்வார்கள்‌ என்று எண்ணினான்‌. 

இவ்வாறு தான்‌ தன்னந்தனியாக இஸ்ரவேலரை விடுதலை செய்யலாம்‌ என்று எண்ணினான்‌. 
ஆனால்‌, அவ்வாறு செய்ய முடியாது என்பதைக்‌ கண்டுகொண்டான்‌. எனவே தேவன்‌ மோசேயை 
பாலைவனத்தின்‌ பின்பக்கத்திலே கொண்டூவந்து, அவனுக்குக்‌ கொடுக்கப்‌ போகிற பணிக்கான 
பயிற்சியைக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. இப்பொழுதுதான்‌, தான்‌ எவ்வளவு பெலவீனமானவன்‌ 
என்பதை அவன்‌ கற்றுக்‌ கொள்கிறான்‌. தான்‌ தன்னந்தனியாகப்‌ போய்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை மீட்க 
முடியாது என்பதைக்‌ கற்றுக்‌ கொண்டுவிட்டான்‌. எனவேதான்‌ அவன்‌ இப்‌ பொழுது நான்‌ எம்மாத்திரம்‌ 
என்று கூறுகிறான்‌. ஆண்டவரே நீர்‌ சொல்வதை என்னாலே செய்ய முடியாது என்கிறான்‌. 

இப்பொழுதுதான்‌ தேவன்‌ அவனை பயன்படுத்த முடியும்‌. அவருடைய பிள்ளைகள்‌ 
ஒவ்வொருவரையும்‌ இவ்வண்ணமாகவே தேவன்‌ பயிற்றுவிக்கிறார்‌. ஒரு பெரிய இராட்சசனை 
வீழ்த்திய தாவீதையும்‌ குகைகளிலே வைத்து, காடுகளின்‌ வழியாக வேட்டையாடப்படுகிறவனாக்கி 
தேவன்‌ அவனை அவனது பணிக்கு ஆயத்தமாக்கினார்‌. அப்பொழுதுதான்‌ தான்‌ எவ்வளவு 
பெலவீனமானவன்‌ என்பதை அவனும்‌ கண்டுகொண்டான்‌. அதன்‌ பின்னர்தான்‌, தேவன்‌ அவனை 
அரசனாக்க முடிந்தது. 

ஆகாப்‌, யேசபேல்‌ இவர்களின்‌ அரண்மனைக்குள்ளே நேராகச்‌ சென்று, மழையாவது, 
பனியாவது இந்த ஆண்டுகளிலே பெய்யப்போவதில்லை, என்று தைரியமாக எலியா கூறினான்‌. 
இதை 1 இராஜாக்கள்‌ 17ஆம்‌ அதீகாரம்‌ முதலாம்‌ வசனத்திலே பார்க்கீறோம்‌. ஆனால்‌, இப்பொழுது 
அவன்‌ செயல்படுகிற எலியாவாக இவ்வளவு தைரியமாக உண்மையாக அவன்‌ இல்லை. தேவன்‌ 
எலியாவையும்‌ வனாந்தரத்திலே தனித்துக்‌ கொண்டுபோனார்‌. வழக்கம்போல தேவன்‌ அவனையும்‌ 
பயிற்றுவித்தார்‌. அந்த சிறிய ஓடையிலிருந்து, எலியா தண்ணீர்‌ குடித்தான்‌. மட்டுமல்ல, அந்த 
நீரோடையையும்‌ தேவனே வற்றிப்போகப்பண்ணினார்‌. ஒவ்வொரு நாளாக ஆக அந்த நீரோடை 
சிறுத்துக்‌ கொண்டே வந்தது. எனவே, வாழ்க்கையும்‌ ஒரு காய்ந்த நீரோடை போலிருக்கிறது என்று 
சொல்லிக்‌ கொண்டிருந்தான்‌. ஆம்‌. அது உண்மைதான்‌. மட்டுமல்ல, காலியாகப்‌ போகிற ஒரு கலசம்‌ 
எண்ணெய்‌ மற்றும்‌ சிறிது மாவிலிருந்து அவன்‌ உணவு அருந்தினான்‌. அப்படிப்பட்ட 
வேளையிலேதான்‌ தான்‌ ஒன்றுமில்லை, தேவனே எல்லாவற்றிற்கும்‌ எல்லாமும்‌ ஆனவர்‌ என்பதை 
அறிந்தான்‌. இப்படி அவன்‌ தன்னைக்‌ குறித்து உணர்ந்து கொண்டபொழுது, பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகளை முகத்துக்கு முகம்‌ அவன்‌ சந்திக்கவும்‌, பரலோகத்திலிருந்து அக்கினியை 
வருவிக்கவும்‌ தேவன்‌ அவனை பயன்படுத்தினார்‌. 

இதைத்தான்‌ அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌, இவ்வண்ணமாய்‌ சொல்கிறார்‌. 
2 கொரிந்தியர்‌ 12 : 10, 

“அந்தப்படி நான்‌ பலவீனமாயிருக்கும்போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன்‌; ஆகையால்‌ 
கிறிஸ்துவினிமித்தம்‌ எனக்கு வரும்‌ பலவீனங்களிலும்‌, நீந்தைகளிலும்‌, நெருக்கங்களிலும்‌, 
துன்பங்களிலும்‌, இடுக்கண்களிலும்‌ நான்‌ பிரியப்படுகிறேன்‌.” 


இதைத்தான்‌, தேவன்‌ மோசேக்கும்‌ கற்றுக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. மோசேயினுடைய 
வாழ்க்கையிலே தான்‌ தனியாக இஸ்ரவேல்‌ ஜனங்களை விடுதலை செய்ய முடியாது என்பதைக்‌ 
கற்றுக்‌ கொண்டது மட்டுமல்ல, தேவன்‌ தன்‌ மூலமாய்‌ அதைச்‌ செய்ய முடியும்‌ என்பதையும்‌ அவன்‌ 
உணர்ந்தபொழுது தேவன்‌ அவனை பயன்படுத்த ஆயத்தமானார்‌. 

இன்றைக்கும்‌ நம்மிலே அநேகரை தேவன்‌ பயன்படுத்த முடியாமல்‌ இருப்பதற்குக்‌ காரணம்‌ 
நாம்‌ மிகவும்‌ பலமுள்ளவர்களாய்‌ இருக்கிறோம்‌. இதைக்‌ குறித்து எப்பொழுதாவது நீங்கள்‌ 
சிந்தித்திருக்கிறீர்களா? நாம்‌ மிகவும்‌ பலமுள்ளவர்களாய்‌ இருக்கும்பொழுது தேவன்‌ நம்மை 
பயன்படூத்த முடியாது. பலவீனத்தின்‌ மூலமாகவே நாம்‌ பலமுள்ளவர்களாக ஆக்கப்படூகிறோம்‌. 1 
கொரிந்தியர்‌ முதலாம்‌ அதிகாரம்‌ 27ஆம்‌ வசனம்‌ என்ன சொல்கிறது? 

“ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன்‌ உலகத்தில்‌ பைத்தீயமானவைகளைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌: பலமுள்ளவைகளை வவட்கப்படுத்தும்படி தேவன்‌ உலகத்தில்‌ 
பலவீனமானவைகளைத்‌ சதெரிந்துகொண்டார்‌.” 

அப்போஸ்தலனாகிய பவுலும்‌, மோசேயும்‌ தாங்கள்‌ பெலவீனமுள்ளவர்களாய்‌ 
இருக்கும்பொழுதே தேவன்‌ தங்கள்‌ மூலமாய்‌ செயல்பட முடியும்‌ என்பதை உணர்ந்து கொண்டார்கள்‌. 
பெலவீனமான ஒரு பாத்திரத்தைக்‌ கொண்டு, தேவன்‌ எப்படி செயல்படூகிறார்‌ என்பது மிகவும்‌ 
ஆச்சரியமானது. 

யாத்திராகமம்‌ 3 : 12, 13 

மோசே கேட்ட இந்த கேள்வி, இயற்கையான ஒன்றுதான்‌. நம்மிலே யாராய்‌ இருந்தாலும்‌ இந்த 
கேள்வியைத்தான்‌ கேட்டிருப்போம்‌. மோசேக்கு இருந்த பயம்‌ என்னவென்றால்‌, தன்னை இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ள மாட்டார்களோ என்பதுதான்‌. 

தேவாதி தேவனை எப்படி அவர்களுக்கு தான்‌ அறிமுகப்படூத்துவது என்பதை அவன்‌ 
அறியாதவனாய்‌ இருந்தான்‌. இஸ்ரவேல்‌ மக்களை எப்படி இந்த மலையினிடத்திலே கொண்டூவர 
முடியும்‌ என்பதைக்‌ குறித்து சிந்திக்க முடியாதவனாய்‌ இருந்தான்‌. இதுதான்‌ மோசே சந்தித்தப்‌ 
பிரச்சனைகள்‌. சரி, இப்பொழுது தேவன்‌ அவனுக்கு எப்படி பதீல்‌ சொல்கிறார்‌ பாருங்கள்‌. 


யாத்திராகமம்‌ 3 : 14 

இருக்கிறவராக இருக்கிறேன்‌ என்று சொல்லப்பட்டிருக்கிற பெயரிலே அநேகக்‌ காரியங்கள்‌ 
அடங்கி இருக்கின்றன என்பதிலே சந்தேகம்‌ இல்லை. அடிப்படையான சில காரியங்களை நாம்‌ 
முதலாவது அறிந்து கொள்வோம்‌. மூல மொழியிலே நான்கு எழுத்துக்களைக்‌ கொண்ட ஒரு 
வார்த்தை. நாம்‌ இதை யெகோவா என்று சொல்கிறோம்‌. இது பரிசுத்தமான ஒரு பெயர்‌. இதை எப்படி 
அவர்கள்‌ உச்சரித்தார்கள்‌? இந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கே அவர்கள்‌ பயப்படுவார்கள்‌, எனவே 
அதை சரியாக எப்படி உச்சரிப்பது என்பதைக்‌ கூட மறந்து போன ஒரு நீலைமைக்கு இஸ்ரவேலர்கள்‌ 
போய்விட்டார்கள்‌. அவருடைய பெயரை பயன்படுத்தாமல்‌ இருக்கவே எண்ணினார்கள்‌. 
அப்படியென்றால்‌, எந்த பெயர்‌ சரியானது? யெகோவா என்று சொல்லுவதா, யெகோவே என்று 
சொல்வதா? இது யாருக்கும்‌ தெரியாது. ஆனால்‌ நான்‌ இருக்கிறவராகவே இருக்கிறேன்‌ என்பதுதான்‌ 
தேவனுடைய பெயர்‌. 

ஆதியாகமப்‌ புத்தகத்திலே, தேவன்‌ சிருஷ்டிகர்‌. அவர்‌ எலோகீம்‌, சர்வ வல்லமை உள்ள தேவன்‌. 
அவர்‌ சுயமாகவே இருப்பவராய்‌ இருக்கிறவர்‌. இந்த தேவன்தான்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை விடுதலை 
செய்யும்படியாக மோசேயை அனுப்புகிறார்‌. 

சங்கீதம்‌ 135 : 13 என்ன சொல்கிறது? 

“கர்த்தாவே, உம்முடைய நாமம்‌ என்றைக்குமுள்ளது; கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம்‌ 
தலைமுறை தலைமுறைக்கும்‌ இருக்கும்‌.” 


இங்கே கர்த்தாவே என்று சொல்லப்பட்டிருப்பது நான்‌ இருக்கிறவராகவே இருக்கிறேன்‌ என்று 
மொழிபெயர்க்கப்பட வேண்டும்‌. 

இந்தப்‌ பெயர்‌ எதைச்‌ சொல்கிறதென்றால்‌, தேவன்‌ இருக்கிறார்‌ என்பதைத்தான்‌ இந்தப்‌ பெயர்‌ 
சொல்கிற முக்கியமான சத்தியம்‌ என்பதை நாம்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌. 

யாத்திராகமம்‌ 3 : 15 

தேவனாகிய கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு காட்சிக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அதே தேவன்தான்‌ இப்பொழுது மோசேயை அவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல்‌ 
ஜனங்களிடத்திலே அனுப்புகிறார்‌. மோசேயினுடைய வேலையைக்‌ குறித்து இன்னமும்‌ விவரமாக 
மோசேயினிடத்திலே சொல்கிறார்‌. அங்கே போய்‌ என்னென்ன செய்ய வேண்டும்‌, என்ன நடக்கும்‌ 
என்று கூட அவர்‌ முன்னறிவிக்கீறார்‌. 

யாத்திராகமம்‌ 3 : 16 - 20 

பணிப்பொறுப்பைக்‌ கொடுத்த தேவன்‌ மோசே தொடர்ந்து என்னென்ன செய்ய வேண்டும்‌ 
என்பதைத்‌ தெளிவாக ஒரு பட்டியல்‌ போட்டுச்‌ சொல்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
மூப்பர்களிடத்திலே போய்‌ தேவனுடைய இந்த விடுதலையின்‌ தீட்டத்தை அறிவிக்க வேண்டும்‌. அதன்‌ 
பின்‌ மோசேயும்‌ மூப்பர்களும்‌ பார்வோனிடத்திலே சென்று மூன்று நாள்‌ ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
பிரயாணமாய்‌ வனாந்தீரத்திற்குப்போய்‌ தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும்‌ என்று கூற வேண்டும்‌. 
தீடீரென்று போய்‌ நாங்கள்‌ இங்கேயிருந்து புறப்பட்டுப்‌ போகிறோம்‌. எங்களுடைய சிறப்பான 
தேசமாகிய கானானுக்குப்‌ போகிறோம்‌ என்று கூறுவதற்கு பதிலாக பார்வோன்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ 
உண்மையை அறிந்து கொள்ளட்டூமே என்பதற்காக இவ்வாறு சொல்லும்படியாகக்‌ கூறுகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயினிடத்திலே என்ன சொன்னார்‌? பார்வோன்‌. இஸ்ரவேல்‌ மக்களை போகவிடமாட்டான்‌ 
என்றார்‌. இவ்வாறு பார்வோன்‌ ஜனங்களைப்‌ போகவிட மறுப்பதினாலே எகிப்து தேசத்தின்‌ தேவர்கள்‌ 
மேலே தேவனுடைய கோபாக்கினை ஏற்படும்‌. இந்த நீகழ்ச்சிகளுக்குப்‌ பிறகு தேவன்‌ தம்முடைய 
வல்லமையைக்‌ காண்பித்த பிறகும்‌ பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ போவதற்குத்‌ தொடர்ந்து 
அனுமதிக்காமல்‌ இருப்பான்‌. பின்னர்‌ தேவன்‌ கொண்டுவரும்‌ கொள்ளை நோயினாலே, 
பார்வோனுடைய மனது மாறி இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ போகவிடூவான்‌. தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும்‌ என்று தீட்டமிட்டபடியினாலே அவர்‌ நீச்சயமாக அவர்களை 
விடுதலை செய்வார்‌. 

யாத்திராகமம்‌ 3 : 21, 22 

இவ்வாறு எகீப்து மக்களிடத்திலிருந்து வெள்ளி உடமைகளையும்‌, பொன்‌ உடமைகளையும்‌ 
கேட்டு வாங்குவது இஸ்ரவேல்‌ மக்கள்‌ திருடுவது அல்ல. முன்னான காலங்களிலே அவர்கள்‌ செய்த 
பணிகளுக்கான ஊதியத்தை அவர்கள்‌ வாங்குகிறார்கள்‌. எந்தவொரு ஊதியமும்‌ கொடாமல்‌ 
அவர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள்‌. பல நூறு ஆண்டுகளாக இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
இவ்வாறு அடிமைகளாக இருந்தபடியினாலே அவ்வளவு காலம்‌ அவர்கள்‌ செய்த வேலைக்கான 
கூலியை வாங்கும்படியாய்ச்‌ செய்கிறார்‌. தம்முடைய ஜனங்கள்‌ கடினமாய்‌ உழைத்ததை தேவன்‌ 
அறிந்திருக்கிறார்‌ அதற்கான கூலி அவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும்‌. பல 
ஆண்டுகளின்‌ கடின உழைப்பின்‌ ஊதியத்தை அவர்கள்‌ பெற்றுக்‌ கொள்கிறார்கள்‌. 


அதிகாரம்‌ 4 
DAT CAD AGAMA OFULAL (றோ 02ம்‌ ர ஜோர்‌ CGT 
ராக GUL ATT — CGE TEED OS Gold 

மீண்டூமாக இங்கே மோசே தான்‌ இஸ்ரவேலரை மீட்கும்‌ பணியிலே ஈடூபடப்போவதில்லை எனச்‌ 
சொல்கிறான்‌. எனவே தேவன்‌ மோசேயின்‌ சகோதரனாகிய ஆரோனை அவனுடைய வாயாக 
அவனுக்காகப்‌ பேசுவதற்காக நியமிக்கிறார்‌. இப்பொழுது மோசே எகிப்து தேசத்திற்கு திரும்பிச்‌ 
செல்கிறான்‌. தேவன்‌ தம்முடைய பணித்திட்டத்தை விளக்கிக்‌ காண்பித்தபோது மோசேக்கு மனதிலே 
பலவிதமான கேள்விகள்‌ உண்டாகின்றன. கர்த்தர்‌ சொல்லும்‌ இந்த எல்லா காரியங்ககளிளேயும்‌ தான்‌ 
தனியாக நீற்பதை அவன்‌ உணர்கிறான்‌. தன்னால்‌ முடியாது என்று எண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ அனுப்பும்‌ 
இந்த வேலைக்கு தான்‌ ஒரு சரியான மனிதன்‌ அல்ல என்று உணருவதற்கான பல காரணங்களை 
அவன்‌ சொல்கீறான்‌. 

யாத்திராகமம்‌ 4:1-3 

வரும்‌ நாட்களிலே மோசே இந்தக்‌ கோலை பல்வேறு விதமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்‌ 
போகிறான்‌. இதுதான்‌ மோசேக்கு தேவன்‌ கொடுத்த அதிகாரத்தின்‌ அடையாளம்‌. இது கர்த்தர்‌ 
மோசேயோடே இருக்கிறார்‌ என்பதை இஸ்ரவேல்‌ மக்களும்‌, எகீப்து மக்களும்‌ அறிந்துக்‌ 
கொள்ளும்படியாக தேவன்‌ கொடுத்த ஒரு சாட்சி. அது மட்டுமல்ல இந்தக்‌ கோல்‌ அவனுக்கு ஒரு 
பெலனுக்கான ஆதாரமுமாய்‌ காணப்படுகிறது. 

யாத்திராகமம்‌ 4 : 4,5 

இன்று அநேகர்‌ மோட்டார்‌ வாகனங்கள்‌, வானொலிப்‌ பெட்டிகள்‌, தொலைக்காட்சிப்‌ பெட்டிகள்‌ 
இவை எல்லாமே பிசாசாய்‌ இருக்கிறது என்று சொல்கிறார்கள்‌. ஆனால்‌ பிசாசானவன்‌ இந்த எல்லா 
உபகரணங்களையும்‌ பயன்படூத்த முடியும்‌. ஆனால்‌ இந்த உபகரணங்களைக்‌ கர்த்தராலும்‌ 
பயன்படுத்த முடியும்‌. அந்த சர்ப்பத்தின்‌ வாலைப்பிடியுங்கள்‌, தேவன்‌ உங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
வாகனத்தைப்‌ பயன்படூத்தி ஒரு ஊழியக்காரரை பணி செய்யும்‌ இடத்திற்கு நீங்கள்‌ அழைத்துச்‌ 
செல்லலாம்‌. கர்த்தரை அறிந்து கொள்ளாத உங்களுடைய நண்பர்களை கர்த்தரை அறிந்து 
கொள்ளும்படியாக எங்கே வசனங்கள்‌ போதிக்கப்படுகிறதோ அங்கே கூட்டிச்‌ செல்லலாம்‌. மட்டுமல்ல 
வானொலியிலே, தொலைக்காட்சியிலே கர்த்தருடைய வசனத்தை உண்மையும்‌ உத்தமமுமாய்‌ 
போதிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரை நீங்கள்‌ தாங்கலாம்‌. ஊடகங்கள்‌ பிசாசின்‌ கரத்திலிருக்கும்‌ 
ஆயுதங்களாய்‌ பயன்படுவதைவிட கர்த்தருக்காக பயன்படூத்தப்படூம்படியாக நீங்கள்‌ உங்கள்‌ 
பகுதியை செலுத்துங்கள்‌. சிலர்‌ வசனத்தைக்‌ கேட்க வாஞ்சையோடு இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களிடம்‌ வானொலிப்‌ பெட்டியில்லை. அவர்களுக்கு நீங்கள்‌ அதை வாங்கிக்‌ கொடுங்கள்‌. இந்த 
உபகரணங்களை கர்த்தருடைய கரத்திலிருக்கும்‌ ஒரு கோலாக பயன்படுத்துங்கள்‌. 

எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலே இருக்கிற இஸ்ரவேல்‌ மக்களை விடுதலை 
செய்யும்படியாக தேவன்‌ மோசேயை அழைத்தார்‌. நாற்பது ஆண்டுக்‌ காலம்‌ வனாந்தரத்திலே தேவன்‌ 
அவனை பயிற்றுவித்தார்‌. இப்பொழுது எரியும்‌ முட்செடியின்‌ அருகிலே அவனை பணி நீயமனம்‌ 
செய்கிறார்‌. ஒரு காலத்திலே தேவனுக்கு முன்னாலே ஓடூவதற்கு விருப்பமுடையவனாய்‌ இருந்த 
அவன்‌ இப்பொழுது விடதலை வீரனாக தேவனே அவனை நியமிக்கும்போது அந்த பொறுப்பை 
எடுப்பதைக்‌ குறித்து கரிசனையற்றவனாய்‌ இருக்கிறான்‌. கர்த்தர்‌ உனக்கு தரிசனமாகவில்லை என்று 
ஜனங்கள்‌ சொல்வார்கள்‌ என்று சாக்குபோக்குச்‌ சொல்லி பணியை உதறித்தள்ள முயற்சி செய்கிறான்‌. 
ஆனால்‌ தேவன்‌ அவனுடைய கரத்தீலே ஒரு கோலை வைக்கிறார்‌. தேவனுடைய சித்தத்தின்படி அந்தக்‌ 
கோல்‌ பயன்படுத்தப்படூம்‌பொழுது, தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்த மனிதர்களுடைய 
கரத்திலே அது அடையாள சின்னமாய்‌ இருக்கிறது. இந்த கோலைத்‌ தவிர தாம்‌ அவனை 
அனுப்புகிறேன்‌ என்பதை உறுதி செய்வதற்கான மற்றுமொரு நீச்சயத்தையும்‌ கொடுக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய தேவன்‌ அவனுக்குக்‌ கொடுக்கும்‌ 


ப ப பப பபப பபப பபப 


பெரிய பொறுப்பை அவன்‌ ஏற்றுக்கொள்ளும்படியாக அவன்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டிய 
பாடங்களைக்‌ கற்றுக்கொள்கிறான்‌. 
யாத்திராகமம்‌ 4 : 6-9 

இங்கே இந்த முக்கியமான செய்தி முதலாவதாக மோசேக்கே தேவையானதாய்‌ இருந்தது. 
அவனுடைய மடி அவனுடைய உள்ளான வாழ்க்கையைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. நீதிமொழிகளின்‌ 
புத்தகம்‌ 4ஆம்‌ அதிகாரம்‌ 23ஆம்‌ வசனத்திலே, “எல்லாக்‌ காவலோடும்‌ உன்‌ இருதயத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்‌, அதினிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும்‌” என்று வாசிக்கிறோம்‌. நம்முடைய இருதயம்‌ எதைச்‌ 
சொல்கிறதோ, அதைத்தான்‌ நம்முடைய கரம்‌ செய்கிறது. தமக்கு பரிபூரணமாய்‌ அர்ப்பணித்த ஒரு 
மனிதனுடைய கரத்திலேயே அந்தக்‌ கோலை வைக்க தேவன்‌ விரும்பினார்‌. இப்பொழுது மோசேயின்‌ 
கரம்‌ அவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவிதமாய்‌ செயல்படூம்படியராய்‌ இருக்க தேவன்‌ விரும்பினார்‌. 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7ஆம்‌ அதிகாரம்‌ 17ஆம்‌ வசனத்திலே இப்படிச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. “நல்ல மரமெல்லாம்‌ நல்ல கனிகளைக்‌ கொடுக்கும்‌; கெட்ட மரமோ கெட்ட 
கனிகளைக்‌ கொடுக்கும்‌.” அதுமட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம்‌ 6ஆம்‌ அதிகாரத்தீலே 45ஆம்‌ 
வசனத்திலேயும்‌ இயேசு இவ்வாறு சொல்கிறார்‌, “நல்ல மனுஷன்‌ தன்‌ இருதயமாகிய நல்ல 
பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்துக்‌ காட்டுகிறான்‌; பொல்லாத மனுஷன்‌ தன்‌ இருதயமாகிய 
பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்துக்‌ காட்டுகிறான்‌; இருதயத்தின்‌ நீறைவினால்‌ 
அவனவன்‌ வாய்‌ பேசும்‌.” 

இங்கே தேவன்‌ மோசேயினிடத்திலே என்ன சொல்கிறார்‌? உன்னுடைய கரமும்‌ எனக்கு 
வேண்டும்‌, உன்னுடைய இருதயமும்‌ எனக்கு வேண்டும்‌. நம்முடைய செல்வமோ, நம்முடைய 
திறமைகளோ அவருக்குத்‌ தேவையில்லை. நீங்கள்‌ அவருக்கு வேண்டும்‌, நான்‌ அவருக்கு வேண்டும்‌. 
நம்மை அவர்‌ பெற்றுக்‌ கொள்வார்‌ என்றால்‌ மீதிக்‌ காரியங்களை அவர்‌ பொறுப்பெடூத்துக்கொள்வார்‌. 
மோசே தனது கரத்தை தன்‌ மடியிலே போட்டான்‌. அப்படிச்‌ செய்யும்‌ போது அவனுடைய சால்வையைக்‌ 
கொண்டு தன்னுடைய கரத்தை மூடியிருப்பான்‌. ஒரு தனிமனிதன்‌ எப்படிப்பட்டவன்‌ என்பதை 
அவனுடைய இருதயம்தான்‌ கூறும்‌. தனக்கு பரிபூரணமாய்‌ அர்ப்பணித்த ஒரு மனிதனுடைய 
கரத்திலேதான்‌ அந்தக்‌ கோல்‌ இருக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்பினார்‌. அர்ப்பணிக்கப்பட்ட 
இருதயம்‌ எந்தத்‌ திசையிலே செயல்பட வாஞ்சிக்கிறதோ அதே செயலை அந்த மனிதனுடைய கரமும்‌ 
செய்ய வேண்டுமென்றே தேவன்‌ விரும்பினார்‌. மோசேக்கு தேவன்‌ சொல்லிக்‌ கொடுத்த மிகப்பெரிய 
பாடம்‌ இது. மோசேக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ ஏன்‌ நாமும்‌ கற்றுக்கொள்ள வேண்டிய 
ஒரு பாடமாயிருக்கிறது. 
யாத்திராகமம்‌ 4 : 10 

இப்பொழுது மீண்டூுமாக மோசே மற்றுமொரு மறுப்பைத்‌ தெரிவிக்கிறான்‌. ஆண்டவரே 
திறமையாக பேசக்கூடிய ஒரு மனிதன்தான்‌ நீர்‌ கொடுக்கும்‌ இந்த வேலையைத்‌ தீறமையாய்‌ செய்ய 
முடியும்‌. எனக்கு சரியாகப்‌ பேச வராது என்கிறான்‌. நேரம்‌ காலம்‌ வரும்பொழுது மோசே பேசக்‌ 
கூடியவனாகத்தான்‌ இருந்தான்‌. ஆனால்‌ இப்பொழுது அவன்‌ ஒரு சாக்குப்‌ போக்குச்‌ சொல்கிறான்‌. 
இந்த மகாப்‌ பெரிய பணிக்கு தான்‌ தகுதியல்ல என்று எண்ணுக்றான்‌. 

யாத்திராகமம்‌ 4: 11, 12 

இப்பொழுது கர்த்தர்‌ மோசேயைப்‌ பார்த்து, மோசேயே உன்னுடைய கரங்கள்‌ மட்டுமல்ல 
உன்னுடைய வாயும்‌ எனக்கு வேண்டும்‌ என்று சொல்கிறார்‌. மோசேயோடே கூட இருந்து ஒவ்வொரு 
சமயத்திலேயும்‌ எப்படிப்‌ பேச வேண்டும்‌ என்பதை நான்‌ போதீப்பேன்‌ என்றும்‌ சொல்கிறார்‌. 
வாழ்க்கையின்‌ எல்லாக்‌ காரியங்களுமே இருதயத்தில்‌ இருந்துதான்‌ ஆரம்பமாகிறது. இருதயத்தின்‌ 
நீறைவினாலே வாய்‌ பேசும்‌ என்று நாம்‌ கூறுவோம்‌. தேவன்‌ மோசேயின்‌ இருதயத்தையும்‌ வேண்டும்‌ 
என்றார்‌. 


_——-—--- பபப பபப 


யாத்திராகமம்‌ 4 : 13 

இப்பாழுது மீண்டூமாக தன்னுடைய இடத்திலே வேறு யாரையாவது அனுப்பிவிடலாமென்று 

மோசே முயற்சிக்கிறான்‌. 
யாத்திராகமம்‌ 4: 14 - 16 

தனக்காகப்‌ பேசுவதற்காக வேறொருவரை மோசே தேவனிடத்திலே கேட்டது அவன்‌ செய்த ஒரு 
பெரிய தவறு என்று சொல்லலாம்‌. என்றாலும்‌ தேவன்‌ அதை அனுமதித்துவிட்டார்‌. ஆனாலும்‌ இரண்டு 
பேரும்‌ வெவ்வேறு விதமாகப்‌ பேசக்கூடாது. கர்த்தர்‌ மோசேயினிடத்திலே கூறுகிறதை அவன்‌ 
ஆரோனுக்கு அறிவிப்பான்‌. இவ்வாறாக இரண்டூ பேருடைய வாயிலுமிருந்து தேவன்‌. ஒரே 
காரியத்தைச்‌ சொல்வார்‌. ஆனால்‌ பின்னான காலங்களிலே இந்த ஆரோன்‌ மூலமாக எப்படி 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குக்‌ கஷ்டம்‌ வந்தது என்பதைப்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌. மோசே சீனாய்‌ 
மலையிலே தேவனோடு சஞ்சரிக்கும்படியாய்‌ சென்றிருந்த காலத்திலே, அவன்‌ திரும்பி 
வரப்பிந்தியதால்‌ பொன்‌ கன்றுக்குட்டியை உண்டுபண்ணி இஸ்ரவேல்‌ மக்கள்‌ அதை 
தொழுதுகொள்வதற்கு ஆரோன்‌ ஒரு காரணமாய்‌ இருந்தான்‌ என்று எண்ணாகமத்திலே 
வாசிக்கிறோம்‌. இது ஆரோன்‌ செய்த ஒரு மிகப்‌ பெரிய தவறு. தேவனோ மோசேயோ சொல்லாத ஒரு 
காரியத்தை அவனே தீர்மானிக்கிறான்‌. அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன்‌ உங்களை 
பொறுப்பான ஒரு குழுவிலே வைத்திருப்பார்‌ என்றால்‌ தேவன்‌ கூறாத காரியங்களையோ உங்களோடு 
இணைந்து பொறுப்பிலே இருக்கிறவர்களுடைய ஒருமனப்பாடூ இல்லாமலோ எந்த ஒரு காரியத்தைக்‌ 
குறித்தும்‌ கட்டளை பிறப்பிக்க வேண்டாம்‌. உங்கள்‌ திருச்சபையிலே ஓய்வுநாள்‌ பள்ளியிலேயோ 
வாலிபர்‌ ஐக்கிய சங்கத்திலேயோ அல்லது திருச்சபை ஆளுகைக்‌ குழுவிலேயோ கர்த்தர்‌ உங்களை 
வைத்திருப்பார்‌ என்றார்‌ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தரோட௫ ஐக்கியமாயிருக்கிற 
ஊழியர்களோட௫ இணைந்து காரியங்களை செயல்படுத்த உங்களை அர்ப்பணியுங்ககள்‌. பிசாசின்‌ 
ஆலோசனைகளுக்கு செவிசாய்க்கக்‌ கூடாது என்ற தெளிவான தீர்மானத்தோடூ வாழுங்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை விடுதலை செய்வதற்கு தேவனுக்கு ஆரோன்‌ தேவையில்லை, அவருக்கு 
மோசேதான்‌ தேவை என்று சொன்னார்‌. ஆனால்‌ மோசே தேவனை நம்புவதைக்குறித்து 
பொறுப்பற்றவனாயிருந்தபடியினாலே அவனோடு கூட மற்றும்‌ ஒரு மனிதனையும்‌ தேவன்‌ 
அனுப்புகிறார்‌. நம்முடைய பலவீனங்களை, குறைகளை நாம்‌ அறிந்திருக்க வேண்டும்‌. ஆனாலும்‌ 
தேவன்‌ நம்மை ஒரு பணியை செய்வதற்காக அழைக்கும்போது அவர்மேல்‌ விசுவாசம்‌ வைத்து, 
அவரை நம்பி, நாம்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. அப்படிச்‌ செய்யும்பொழுது அவர்‌ எந்தப்‌ 
பணிக்காக நம்மை அழைத்தாரோ அதைச்‌ செய்து முடிக்க அவரே நமக்குத்‌ தேவையான 
ஞானத்தையும்‌, பெலனையும்‌, கிருபையையும்‌ ஒவ்வொரு நாளும்‌ தருவார்‌. 

யாத்திராகமம்‌ 4: 17,18 

மோசே இப்பொழுது 80 வயதான ஒரு மனிதனாயிருந்தாலும்‌ தன்னுடைய குடும்பத்திலே 
மூத்தவராயிருந்த மாமனிடத்தீலே போய்‌ புறப்பட்டுப்‌ போக உத்தரவு தரும்படியாகக்‌ கேட்கிறான்‌. 
அந்நாட்களிலே சமுதாயத்திலே பெரியவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருந்த மதிப்பையும்‌, 
மரியாதையையும்‌ குறித்து இங்கே நமக்கு ஆண்டவர்‌ தெளிவுப்‌ படூத்துகின்றார்‌. அருமையான வாலிப 
தம்பியே, தங்கையே, உங்கள்‌ குடும்பத்தில்‌ உள்ள பெரியவர்களுக்கு, உங்கள்‌ பெற்றோருக்கு 
அல்லது உங்கள்‌ சித்தப்பாவுக்கு, மாமாவுக்கு, அத்தைக்கு நீங்கள்‌ எந்த அளவு மதீப்பையும்‌ 
மரியாதையும்‌ கனத்தையும்‌ கொடுக்கிறீர்கள்‌ என்று சற்று யோசித்துப்‌ பாருங்கள்‌. இன்று அநேக 
குடும்பங்களிலே திருமணம்‌ ஆனவுடனேயே பிள்ளைகள்‌ பெரியவர்களிடத்திலே ஆலோசனை 
கேட்பதையும்‌, சில காரியங்களுக்கு அனுமதீ கேட்பதையும்‌ குறைவானதாக எண்ணுகிறார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 4: 19 

ஒரு காலத்தீலே மோசே அங்கேயிருந்து தப்பி வந்தபொழுது அவனைக்‌ கொலைசெய்ய 

வேண்டுமென்று இருந்த எல்லாரும்‌ இப்பொழுது மரித்துப்‌ போனார்கள்‌. எகிப்திலே புதிய ஒரு 


பார்வோன்‌ அரசனாயிருக்கிறான்‌. எனவே அவன்‌ தைரியத்தோடு எகிப்தீற்குப்‌ போகலாம்‌ என்பதை 
தேவன்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 
யாத்திராகமம்‌ 4: 20, 21 
இங்கே நான்‌ அவன்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்துவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லியிருக்கிறதை 
ஒரு பிரச்சனைக்குரிய காரியமாய்‌ பலர்‌ பேசுகிறார்கள்‌. வாதைகளைக்‌ குறித்து நாம்‌ படிக்கும்போது 
இந்த இருதய கடினத்தைக்‌ குறித்தும்‌ சற்று விவரமாக நாம்‌ படிப்போம்‌. 


யாத்திராகமம்‌ 4: 22 
இங்கே நாம்‌ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்‌ என்னவென்றால்‌ தேவன்‌ எந்த 
தனிப்பட்ட ஒரு இஸ்ரவேலனையும்‌ பார்த்து இவன்‌ என்னுடைய குமாரன்‌ என்று சொல்லவில்லை. 
மொத்தமாக இஸ்ரவேல்‌ என்னுடைய குமாரன்‌, என்‌ சேஷ்டபுத்திரன்‌ என்று சொல்கீறார்‌. 
யாத்திராகமம்‌ 4: 23 
பார்வோனிடத்திலேயும்‌ எகிப்து மக்களிடத்திலேயும்‌ செயல்படும்போது மிக நீதானமாகவே 
தேவன்‌ செயல்பட்டார்‌ என்று சொல்லலாம்‌. என்‌ ஜனங்களை அனுப்பிவிட என்று முதன்முறையாகக்‌ 
கூறும்போதே என்னுடைய குமாரனாகிய என்னுடைய சேஷ்டபுத்திரனாகிய இஸ்ரவேலை நீ போக விட 
இல்லையென்றால்‌ உன்‌ மகனை நான்‌ கொலை செய்வேன்‌ என்று முதலிலேயே சொல்லிவிடுகிறார்‌. 
எகிப்து மக்களின்‌ தலையீற்றுகளை தேவன்‌ தொடும்‌ முன்பதாகப்‌ பலவிதமான வாதைகளை 
அவர்களுக்குள்‌ அனுப்புகிறார்‌. உண்மையான தேவனை அறிந்து ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல கால 
அவகாசம்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌. ஆனால்‌ பார்வோனும்‌, எகிப்து மக்களும்‌, தேவன்‌ கொடுத்த 
வாய்ப்புகளை பயன்படுத்தீக்‌ கொள்ளவில்லை. 
யாத்திராகமம்‌ 4 : 24 
இது மிகவும்‌ வினோதமான ஒரு வாக்கியம்‌. ஆனால்‌ இது மோசேயின்‌ மூன்றாம்‌ மறுப்பை 
வெளிப்படூத்துகிறது. தேவன்‌ ஆபிரகாமோடூ செய்த உடன்படிக்கையின்‌ வெளிப்படையான 
அடையாளம்தான்‌ விருத்தசேதனம்‌ செய்தல்‌. ஆனால்‌ மோசே தன்னுடைய குமாரர்களுக்கு இதைச்‌ 
செய்வதைக்‌ குறித்து கருத்து அற்றவனாய்‌ இருந்துவிட்டான்‌. மோசே கர்த்தருடைய சித்தத்தைக்‌ 
குறித்து மற்றவர்களிடத்திலே பேசவேண்டூம்‌ என்றால்‌ அவன்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு முதலாவது 
கீழ்ப்படிகிறவனாய்‌ இருக்க வேண்டும்‌. மோசேயினுடைய கீழ்ப்படியாமையைக்‌ குறித்து ஒரு 
நெருக்கத்திலே அவனுக்கு நீனைவுப்படூத்த வேண்டியதிருக்கின்றது. 
யாத்திராகமம்‌ 4 : 25, 26 
இந்த நிகழ்ச்சி நாம்‌ புரிந்து கொள்வதற்கு மிகவும்‌ கடினமான ஒன்றுதான்‌. எனவே இதற்கு 
முன்பு நடந்த சில காரியங்களை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. மோசே எகிப்திலிருந்து அகதியாக 
மீதியான்‌ தேசத்திற்கு ஓடினான்‌. மீதியானியர்கள்‌ ஆபிரகாமுக்கும்‌, கேத்தூராளுக்கும்‌ பிறந்த 
பிள்ளைகளின்‌ சந்ததியார்‌. இவர்கள்‌ ஒரே தெய்வத்தை வழிபடும்‌ பழக்கமுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ சிலைவணக்கம்‌ செய்கிறவர்கள்‌ அல்ல. ஆனால்‌ ஒரே தேவனை வணங்கி வந்தார்கள்‌. இந்த 
மக்களோடு வாழ்ந்த காலத்திலே தன்‌ சொந்த ஜனங்களோடூ வாழ்வதுபோல மோசே உணர்ந்தான்‌. 
மீதியானியர்களின்‌ மத்தியிலே ஆசாரியனாயிருந்தவனோடூ மிக நெருக்கமான 
தொடர்புள்ளவனாயிருந்தான்‌. அவனுக்கு ஏழு குமாரத்திகள்‌ இருந்தார்கள்‌. அவனுடைய மகளாகிய 
சிப்போராளை திருமணம்‌ செய்தான்‌. சிப்போராள்‌ என்றால்‌ சிட்டுக்குருவி அல்லது சிறிய குருவி என்று 
பொருள்‌. 
தேவன்‌ மோசேயின்‌ குடூம்பத்தை ஆரம்ப காலத்திலே ஆசீர்வதித்தார்‌. மோசேயினுடைய மூத்த 
மகனுக்கு கெர்சோம்‌ என்று பேரிட்டார்கள்‌. கெர்சோம்‌ என்றால்‌ பரதேசி என்று பொருள்‌. அந்த மீதியான்‌ 
தேசத்திலேயும்‌ அவன்‌ ஒரு பரதேரியாகத்தான்‌ இருந்திருக்கிறான்‌. என்றாலும்‌ அதையே அவனுடைய 


CD பபப. 


வீடாக்கிக்‌ கொண்டான்‌. எரிந்து கொண்டிருந்த முட்செடியின்‌ அருகிலேயே தேவன்‌ மோசேயை 
அழைத்து எகிப்திற்கு செல்லும்படியாகக்‌ கட்டளைக்‌ கொடுத்தார்‌. இப்பொழுது மோசேயை 
அறிந்திருந்த பார்வோன்‌ மரித்துப்போய்விட்டான்‌. இந்த நேரத்தில்‌ மோசே எகிப்திற்குப்‌ போவது 
ஆபத்தானது அல்ல. 

எகிப்தை நோக்கி அவன்‌ பிரயாணப்பட ஆரம்பித்தபொழுது தேவன்‌ அவனை சந்தித்து 
கொல்லப்பார்த்தார்‌ என்று வாசிக்கிறோம்‌. ஏன்‌? அவனுடைய மகனுக்கு அவன்‌ செய்யவேண்டிய 
விருத்தசேதனத்தை செய்யவில்லை. தேவன்‌ ஆபிரகாமோடூ செய்த ஒரு உடன்படிக்கையின்‌ 
அடையாளம்தான்‌ அவர்களுடைய சந்ததி விருத்தசேதனம்‌ செய்யப்பட வேண்டும்‌ என்பது. 
இஸ்ரவேலர்கள்‌ மாம்சத்தின்‌ மேல்‌ நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதற்கான பாடத்தைக்‌ 
கற்றுக்கொடுக்கவே இந்தப்‌ பழக்கத்தை தேவன்‌ செய்யும்படியாகச்‌ சொன்னார்‌. மாம்சமானது வெட்டி 
எறியப்படவேண்டூம்‌. ஒவ்வொரு இஸ்ரவேலனும்‌ கர்த்தர்‌ மேலேயே தன்னுடைய நம்பிக்கையை 
வைக்க வேண்டும்‌. 

ஆதியாகமம்‌ 15 : 6, சங்கீதம்‌ 106:31, ரோமர்‌ 4:3 மற்றும்‌ கலாத்தியர்‌ 3:6 இந்த வசனங்கள்‌ 
எல்லாமே ஆபிரகாம்‌ தேவனை விசுவாசித்தான்‌, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று 
சொல்கின்றன. ஈசாக்கும்‌, யாக்கோபும்‌ ஆபிரகாமின்‌ முன்மாதீரியைப்‌ பின்பற்றினார்கள்‌. அவர்கள்‌ 
பிறப்பிலே இஸ்ரவேலராயிருந்தார்கள்‌ என்றாலும்‌, அதற்கு அடையாளமாக விருத்தசேதனம்‌ 
பெற்றார்கள்‌. விருத்தசேதனம்‌ செய்வது விசுவாசத்தின்‌ செயல்பாடாயிருந்து வந்தது. ஒரு மனிதன்‌ 
ஆபிரகாமின்‌ புத்தீரன்‌ என்பதற்கு அடையாளம்‌ விருத்தசேதனமே. மட்டுமல்ல அது அவர்களுடைய 
விசுவாசத்தீற்கான தடையம்‌ என்றும்‌ சொல்லலாம்‌. 

தனது பிள்ளைகள்‌ விருத்தசேதனம்‌ செய்யப்படூவதைக்‌ குறித்து சிப்போராள்‌ எதிர்ப்பு 
தெரிவித்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌, மோசே அது தேவனோடூ உள்ள உடன்படிக்கை, அது கட்டாயம்‌ 
செய்யப்பட வேண்டும்‌ என்று தீட்டமாய்‌ கூறாமல்‌ இருந்தீருக்கிறான்‌. ஒருவேளை இது அத்தனை 
முக்கியமான காரியம்‌ இல்லை என்று மோசேயும்‌ எண்ணியிருக்க வேண்டும்‌. அவனுடைய 
மனைவியும்‌ இது ஏதோ முட்டாள்தனமான இரத்தம்‌ சிந்தும்‌ காரியம்‌ என்று எண்ணியிருக்க வேண்டும்‌. 
மோசேயும்‌ இந்த ஒரு காரியத்திற்காக ஏன்‌ கணவன்‌ மனைவிக்குள்ளே சச்சரவு என்று எண்ணி 
அதைக்‌ கட்டாயப்படூத்தாமல்‌ இருந்துவிட்டான்‌. மோசேயின்‌ மனைவி கடவுளே இல்லை என்று 
சொல்கிற பெண்ணல்ல. அவள்‌ ஒரே தெய்வத்தை வழிபடுகிறவள்‌. ஆனால்‌ தேவனுடைய 
கட்டளையை அவள்‌ எதிர்த்து நின்றாள்‌. இதை ஒரு பிரச்சனையாக்க மோசே விரும்பவில்லை. மோசே 
பார்வோனைக்கூட எதிர்த்து விடுவான்‌. ஆனால்‌ அவனுடைய மனைவியை எதீர்க்க அவனுக்குத்‌ 
துணிவில்லை. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தவறு செய்கிறார்கள்‌ என்பதை சொல்லக்கூடியவனாக 
இருந்திருந்தான்‌. ஆனால்‌ அவனுடைய மனைவி செய்கிற தவறை சுட்டிக்காட்ட முடியாதவனாக 
இருந்தான்‌. இந்தக்‌ காரியத்திலே அவன்‌ கீழ்ப்படியாமல்‌ இருப்பதைக்‌ குறித்து தேவனும்‌ 
கண்டுகொள்ள மாட்டார்‌ என்று அவன்‌ எண்ணினான்‌. 

நம்முடைய வாழ்க்கையிலேயும்‌ இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில்‌ கீழ்படியாமல்‌ 
இருந்துகொண்டு, இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர்‌ மன்னிப்பார்‌ என்று நாம்‌ 
எண்ணிக்கொண்டிருக்கீறோமா? கிறிஸ்தவ ஊழியர்கள்‌ தங்களது சொந்த குடும்பத்திலே 
எத்தனையோ தவறான காரியங்களை அனுமதிக்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌. மற்ற குடும்பங்களைக்‌ 
கட்ட முயற்சி செய்கிறவர்கள்‌, தங்கள்‌ குடூம்பங்களிலே உறவுகளை கட்டிக்காக்கிறதீல்லை. 
இப்பொழுது தேவன்‌ மோசேயின்‌ வாழ்க்கையிலே தலையிடூகிறார்‌. எகிப்திற்கு செல்லும்‌ வழியிலே 
மோசேயை அவர்‌ தடுத்து நீறுத்தி விருத்தசேதனம்‌ செய்வதின்‌ முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார்‌. 

ஆவிக்குரிய காரியங்களிலே கணவனும்‌ மனைவியும்‌ கருத்து ஒருமிக்காமல்‌ இருப்பது 
ஆபத்தான ஒரு காரியம்‌. இந்தக்‌ காரணத்தினாலேதான்‌ ஒரு விசுவாசி அவிசுவாசியோடூ தீருமணம்‌ 
செய்யக்கூடாது என்பதைக்‌ குறித்து வேதம்‌ எச்சரிக்கிறது. மோசேயினுடைய ஜீவனைக்‌ காப்பதற்காக 
சிப்போராள்தான்‌ தனது மகனின்‌ விருத்தசேதனத்தை செய்கிறாள்‌. எனவே அவள்‌ இவ்வாறு செய்தது 


அவளுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும்‌ ஒரு செயலாயிருக்கிறது. இப்பொழுது தேவன்‌ 
ஆபிரகாமோடூ செய்த உடன்படிக்கையின்‌ வாக்குத்தத்தத்தை அவளும்‌ பற்றிக்கொள்கிறவளாய்‌ 
காணப்படுகிறாள்‌. அது என்ன? மாம்சத்தின்‌ மேலே நம்பிக்கை வைக்காமல்‌ இரத்தத்தினாலே 
மீட்கப்படூதல்‌. 

இந்த விருத்தசேதனத்தீற்குப்‌ பிறகு அவர்கள்‌ எகிப்தை சென்று அடைகீறார்கள்‌. மோசே 
அங்கேயுள்ள பிரச்சனையைப்‌ பார்த்து தனது மனைவி அவர்களுடைய தகப்பனாருடைய வீட்டிற்கே 
திரும்ப அனுப்பிவிடுகிறான்‌. பின்னான காலங்களிலே வனாந்தரத்திலே மோசே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை வழிநடத்திச்‌ செல்லும்போது மோசேயின்‌ மாமனாகீய எத்திரோ சிப்போராளையும்‌ தனது 
இரண்டு பேரப்பிள்ளைகளையும்‌ கூட்டிக்கொண்டு மோசேயினிடத்திலே சேர்ப்பதை நாம்‌ 
பார்க்கிறோம்‌. 

யாத்திராகமம்‌ 4 : 27 - 31 

தேவனைத்‌ தொழுதுகொள்ளும்‌ மகா பெரிய காட்சியை இங்கே பார்க்கிறோம்‌. இவ்வளவு காலம்‌ 
தங்களுடைய வேதனைகளையும்‌ கஷ்டங்களையும்‌ தேவனிடம்‌ முறையிட்டூக்கொண்டிருந்தார்கள்‌. 
இப்பொழுது தேவன்‌ தங்கள்‌ பெருமூச்சைக்கண்டார்‌, தங்கள்‌ சத்தத்தைக்‌ கேட்டார்‌ என்பதைக்‌ 
கவனித்து விசுவாசத்தோடு தேவனிடத்திலே வந்து தேவனைத்‌ தொழுதுகொள்கிறார்கள்‌. இந்த 
விசுவாசத்தின்‌ அடிப்படையினாலேயே தேவன்‌ அவர்களை எகிப்தீன்‌. அடிமைத்தனத்தினின்று 
விடுதலை செய்து கொண்டுபோகப்போகிறார்‌. 


அதிகாரம்‌ 5 
Diy Caled Grows (றோம்‌ முறைபடி — Oy Catal Lf பே 
ராத! — CnC Og 

இங்கே பார்வோனோடுகூட அவர்களுடைய போட்டி ஆரம்பமாகிறது. தேவன்‌ அனுப்பிய 
வாதைகள்‌ எல்லாமே எகிப்திலே காணப்பட்ட விக்கிரக வணக்கத்திற்கு எதிராக தேவன்‌ செய்த 
காரியங்கள்‌. அதாவது, எகிப்தின்‌ தேவர்களுக்கு எதிராக தேவன்‌ தொடுத்த போர்‌ என்று சொல்லலாம்‌. 
40 ஆண்டுகால இடைவெளிக்குப்‌ பிறகு மோசே எகிப்திற்குத்‌ திரும்புகிறான்‌. இந்த விடுதலை வீரன்‌, 
இப்பொழுது தனது ஜனங்களை விடுதலை செய்வதற்காக தயார்ப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறான்‌. 
இப்பொழுது இஸ்ரவேலரின்‌ மூப்பர்களை ஒன்றுகூட்ட வேண்டும்‌. அவர்கள்‌ எல்லாருமாக சேர்ந்து 
பார்வோனிடத்திலே சென்று தங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தேவனுக்கு பலியிட பார்வோன்‌ மறுத்துவிட்டான்‌. இது தேவாதி தேவனுக்கும்‌ 
எகிப்து மக்களின்‌ தேவர்களுக்கும்‌ இடையிலே ஒரு போராட்டத்தைத்‌ துவக்குகிறது. தேவன்‌ அனுப்பிய 
வாதைகளை ஏதோ எந்த எண்ணமுமில்லாமல்‌ அவர்‌ அனுப்பவில்லை. தவளைகளை அனுப்பிய 
பிறகு இனி அடுத்ததாக எதை அனுப்புவது என்று யோசித்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கவில்லை. 
எல்லா வாதைகளையும்‌ அவர்‌ திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தீயே அனுப்பினார்‌. இவை ஒவ்வொன்றுமே 
எகிப்து மக்களின்‌ விக்கிரக வணக்கத்திற்கு நேராக தேவன்‌ செய்த செயல்கள்‌. பார்வோன்‌ ஒரு கேள்வி 
கேட்டான்‌. கர்த்தரின்‌ வார்த்தையை கேட்கிறதற்கு அவர்‌ யார்‌? நான்‌ கர்த்தரை அறியேன்‌. நான்‌ 
இஸ்ரவேல்‌ மக்களைப்‌ போகவிடூவதில்லை என்று சொன்னான்‌. எனவே தேவன்‌ தம்மை அவனுக்கு 
அறிமுகப்படுத்துகிறார்‌. எப்படி? எகிப்து தேசத்தின்‌ மேலே அவர்‌ கொண்டூவந்த ஒவ்வொரு வாதையின்‌ 
மூலமாகவும்‌ பார்வோனுக்குத்‌ தம்மை வெளிப்படுத்தீனார்‌. 

யாத்திராகமம்‌ 7:5லே கர்த்தர்‌ தாம்‌ மனதிலே என்ன வைத்திருக்கிறேன்‌ என்பதை மிகத்‌ 
தெளிவாக வெளிப்படுத்துகிறார்‌. “நான்‌ எகிப்தின்மேல்‌ என்‌ கையை நீட்டி, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அவர்கள்‌ நடுவிலிருந்து புறப்படப்பண்ணும்போது, நானே கர்த்தர்‌ என்று எகிப்தியர்‌ அறிவார்கள்‌ 
என்றார்‌.” இரண்டு காரணங்களுக்காகக்‌ கர்த்தர்‌ வாதைகளை அனுப்பினார்‌. ஒன்று தமது மக்களை 
அங்கேயிருந்து விடுதலை செய்ய, இரண்டாவது எகிப்தியர்‌ கர்த்தர்‌ யார்‌ என்பதை 


_——-—-- னா 


அறிந்துகொள்வதற்காக. தேவன்‌ அனுப்பிய ஒவ்வொரு வாதையும்‌ எகிப்திலே காணப்பட்ட ஒவ்வொரு 
தேவர்களுக்கு எதிரானதாக இருந்தது. எகிப்திலே அந்நாட்களிலேயும்‌, ஆயிரக்கணக்கான 
கோவில்களும்‌, இலட்சக்கணக்கான உருவங்களும்‌ இருந்திருக்கின்றன. சுமார்‌ 3000 தேவர்கள்‌ 
என்று சொல்லப்படுகிறது. எகிப்தில்‌ அந்தக்‌ காலத்திலே வல்லமை காணப்பட்டது. எகிப்தியர்கள்‌ 
முட்டாள்கள்‌ அல்ல. இன்று நாம்‌ வானொலி பெட்டிகளை வைத்திருக்கிறோம்‌. வண்ண 
தொலைக்காட்சிப்‌ பெட்டிகளை வைத்திருக்கிறோம்‌. ஏன்‌ சில ஆண்டூகளுக்கு முன்னதாகவே மனிதன்‌ 
சந்திரனுக்கு போய்வந்துவிட்டான்‌. இந்தக்‌ காரியங்களினாலே நாம்‌ அவர்களை விட மேலானவர்கள்‌ 
என்று சொல்லமுடியாது. நமக்கு இருக்கிற அறிவு எல்லாமே கடந்த காலத்திலே 
உள்ளவர்களிடமிருந்து நமக்குக்‌ கொடுக்கப்பட்ட அடிப்படையிலே வந்தவைதான்‌. நூற்றாண்டு 
காலங்களாக தொடர்ந்து அறிவின்மேலே அறிவை கட்டூகிறவர்களாகத்தான்‌ இருக்கிறோம்‌. 

அப்போஸ்தலராகிய பரிசுத்த பவுல்‌ எகிப்திய சமயத்திலே வல்லமை காணப்பட்டது என்று 
சொல்கிறார்‌. 2 தீமோத்தேயு 3 : 8: “யந்நேயும்‌ யம்பிரேயும்‌ மோசேக்கு எதிர்த்து நின்றதுபோல 
இவர்களும்‌ சத்தியத்துக்கு எதிர்த்து நீற்கிறார்கள்‌; இவர்கள்‌ துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள்‌, விசுவாச 
விஷயத்தில்‌ பரீட்சைக்கு நீல்லாதவர்கள்‌.” எகிப்திய சமயங்களிலே காணப்பட்ட சக்தி 
பிசாசினுடையதும்‌, பிசாசிற்கு அடுத்ததுமாயிருந்தது. தன்னை வழிபடுகிறவர்களுக்கு பிசாசானவனும்‌ 
வல்லமையைக்‌ கொடுக்கிறான்‌. அப்படியென்றால்‌, எகிப்திலே கர்த்தர்‌ வாதைகளை அனுப்பியபோது 
அவர்‌ எகிப்தின்‌ வழிபாடுகளுக்கு எதிராகவும்‌, பார்வோனுக்கு எதிராகவும்‌, பிசாசானவனுக்கு 
எதிராகவுமே அவற்றை அனுப்பினார்‌. தேவர்களுக்கு இடையிலே நடைபெற்ற யுத்தம்‌ என்று அதைச்‌ 
சொல்லலாம்‌. இதைக்‌ குறித்து யாத்திராகமம்‌ 12:12 தெளிவுபடுத்துகிறது: “அந்த ராத்திரியிலே நான்‌ 
எகிப்து தேசம்‌ எங்கும்‌ கடந்துபோய்‌, எகிப்து தேசத்திலுள்ள மனிதர்முதல்‌ மிருகஜீவன்கள்‌ மட்டும்‌, 
முதற்பேறாயிருக்கிறவைகளையெல்லாம்‌ அதம்பண்ணி, எகிப்து தேவர்களின்‌ மேல்‌ நீதியைச்‌ 
செலுத்துவேன்‌: நானே கர்த்தர்‌.” 

அங்கே கர்த்தர்‌ செய்தது என்ன? எகிப்தீலே காணப்பட்ட தேவர்கள்‌ எல்லாம்‌ போலியான 
தேவர்கள்‌ என்பதை வவளிப்படூத்தீனார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு எதை வெளிப்படூத்தினார்‌? 
அவர்களை விடூதலை செய்ய தம்மிடத்திலே வல்லமை உண்டு என்பதை கெளிப்படுத்தினார்‌. அங்கே 
காணப்பட்ட இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லாருமே அடிமைத்தனத்தின்‌ மத்தியிலேயும்‌, செங்கல்‌ 
சூளைகளின்‌ மத்தியிலேயும்‌, விக்கிரக வணக்கங்களின்‌ மத்தியிலேயும்‌ பிறந்தவர்கள்‌. அவர்கள்‌ 
அறிந்திருக்கிற சக்திகளையெல்லாம்விட அவர்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னதமானவர்‌ என்பதை 
அவர்கள்‌ கண்டுகொள்ள வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்பினார்‌. 

வாதைகளை விரிவாக நாம்‌ பின்னாலே பார்க்கும்‌ முன்னதாக இப்பொழுது ஒவ்வொரு 
வாதையைக்‌ குறித்தும்‌ ஒரு முகவுரையை நாம்‌ பார்ப்பது நல்லது. முதல்‌ முதலாவதாக மோசே 
பார்வோன்‌ முன்னால்‌ நீன்றபோது அவனுடைய கோல்‌ சர்ப்பமானது. எகிப்திலே காணப்பட்ட 
ஞானிகளும்‌ அதே அற்புதத்தைச்‌ செய்தார்கள்‌. இது எதைக்‌ காட்டுகிறது? பிசாசானவனும்‌ குறிப்பிட்ட 
சக்தியுள்ளவனாயிருக்கிறான்‌. இவைகளுக்குப்பின்‌ பத்து வாதைகளும்‌ தொடர்ந்தன. 
முதல்‌ வாதை:- 

தண்ணீர்‌ இரத்தமானது. இதை யாத்திராகமம்‌ 7: 19 - 25 வசனங்களிலே நாம்‌ பார்க்கலாம்‌. 
எகிப்து தேசத்தின்‌ செழிப்பு, நைல்‌ நதியின்‌ நீர்ப்பாய்ச்சலினால்‌ ஏற்பட்டது. நைல்‌ நதி உரத்தையும்‌ 
தண்ணீரையும்‌ கொண்டு வந்தது என்று சொல்லலாம்‌. எனவே இந்த நதி 05115 என்ற தெய்வத்திற்கு 
பரிசுத்தமானதாகக்‌ கருதப்பட்டது. இந்த தெய்வத்தின்‌ எல்லாவற்றையும்‌ பார்க்கும்‌ கண்ணானது, 
எகிப்தியர்களுடைய அநேக சித்தீரங்களிலே காணப்படுகிறதாயிருக்கிறது. வறட்சியைத்‌ தொடர்ந்து 
நைல்‌ நதி தண்ணீர்‌ பெருக்கெடூத்து ஓடூம்‌ பொழுது அதற்காக சிறப்பான வழிபாட்டுச்‌ 
சடங்காச்சாரங்கள்‌ ஆசரிக்கப்பட்டன. எனவே தண்ணீர்‌ இரத்தமாக்கப்பட்டபொழுது அது ஜீவனைக்‌ 
கொண்டு வருவதற்குப்பதிலாக மரணத்தைக்‌ கொண்டூ வருகிறதாயிருந்தது. எகிப்து தேசத்தின்‌ 
மந்தீரவாதிகளும்‌ தங்கள்‌ மந்தீர வித்தையினாலே அப்படியே செய்தார்கள்‌. 


இரண்டாம்‌ வாதை:- 

தவளையாகிய வாதை. இதை யாத்திராகமம்‌ 8: 1 - 15 வசனங்களிலே நாம்‌ பார்க்கலாம்‌. 
மெம்பிஸ்‌ என்ற இடத்திலே காணப்படுகிற ஒரு அழகிய ஆலயம்‌ அருவருப்பான தவளை தலையைக்‌ 
கொண்ட ஒரு தேவதைக்குரியது. அந்த தேவதையின்‌ பெயர்‌ Heka. பரிசுத்தமான தவளையை 
கொல்வது பெரிய குற்றமாகும்‌. ஆனால்‌ அது உங்கள்‌ வீடுகளிலே, படுக்கையிலே, சாப்பாட்டு 
அறையிலே, சாப்பாட்டிற்குள்ளே, கால்களுக்கிடைய எல்லா இடங்களிலேயும்‌ காணப்படும்பொழுது 
அதைக்‌ கொல்ல வேண்டூம்போலத்தான்‌ இருக்கும்‌. ஆனால்‌ அது பரிசுத்தமானது. இப்பொழுதும்‌ 
எகிப்து தேசத்து மந்திரவாதிகளும்‌ தங்கள்‌ மந்திர வித்தையினாலே அப்படி செய்து எகிப்து தேசத்தின்‌ 
மேல்‌ தவளைகளை வரப்பண்ணினார்கள்‌ என்று வாசிக்கிறோம்‌. 

இதுவரை தேவன்‌ செய்த எல்லாக்‌ காரியங்களையும்‌ மந்திரவாதிகள்‌ செய்தார்கள்‌. இப்படி 
செய்வதினாலே தேவன்‌ செய்கிற காரியமும்‌ எல்லா மந்திரவாதிகளும்‌ செய்யக்கூடிய மந்திர 
வித்தைபோல என்று எண்ணினார்கள்‌. 
மூன்றாம்‌ வாதை :- 

பேன்‌. இதை யாத்தீராகமம்‌ 8 : 16 - 29 வசனங்களிலே நாம்‌ வாசிக்கிறோம்‌. எகிப்திய மக்கள்‌ 
அந்நாட்களிலே 060 என்று சொல்லப்படுகின்ற பூமிக்கடவுளை வணங்கி வந்தார்கள்‌. ஆனால்‌ நாம்‌ 
வேதத்திலே வாசிப்பது என்ன? எகிப்து தேசம்‌ எங்கும்‌ பூமியின்‌ புழுதீகள்‌ எல்லாம்‌ பேன்களாயிற்று 
என்று வாசிக்கிறோம்‌. இந்த 060 என்னும்‌ தெய்வத்திற்கு முக்கியமானதாக இருந்தது எகிப்து 
மக்களின்‌ அருவருப்பாக மாறிற்று. இந்த வாதையை எடூத்துப்போட வேண்டும்‌ என்று பார்வோன்‌ 
கேட்கவில்லை. அதோடு கூட எகிப்திய மந்திரவாதிகளால்‌ இதே காரியத்தை செய்ய முடியாமல்‌ 
போயிற்று. இப்பொழுது மந்திரவாதிகள்‌ பார்வோனை நோக்கி, “இது தேவனுடைய விரல்‌” என்றார்கள்‌. 
அதாவது எகிப்தின்‌ தேவர்களை விட கர்த்தர்‌ பெரியவர்‌ என்பதை ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள்‌. 
நான்காம்‌ வாதை:- 

வண்டுகள்‌. இதை யாத்திராகமம்‌ 8 : 20 - 25 வரை நாம்‌ வாசிக்கிறோம்‌. எகிப்து மக்கள்‌ வண்டு 
தேவனை வணங்கி வந்தார்கள்‌. இதன்‌ பெயர்‌ Khepறaாa இந்த வண்டுபோன்ற சிலைகளை 
எகிப்தியர்கள்‌ கல்லறைகளிலே வைத்திருந்தார்கள்‌. இது நித்திய ஜீவனைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது என்பது 
அவர்கள்‌ நம்பிக்கை. இந்த வண்டூகள்‌ சூரிய தேவனுக்கு பரிசுத்தமானவையாகக்‌ கருதப்பட்டன. 
ஐந்தாம்‌ வாதை:- 

மிருக ஜீவன்கள்‌ மேலே வந்த கொள்ளை நோய்‌. இதை யாத்திராகமம்‌ 9 : 1- 7லே பார்க்கலாம்‌. 
Membis பட்டணத்திலே இரண்டாவது மிகப்பெரிய கோவில்‌ Aஓழ5 என்று சொல்லப்படுகிற கறுப்பு எருது 
வணக்கத்திற்காக இருந்தது. இந்த வாதையின்‌ விளைவு என்ன? எகீப்து மக்கள்‌ வியாதீப்பட்ட மிருக 
ஜீவன்களை வணங்கினார்கள்‌. 
ஆறாம்‌ வாதை:- 

யாத்திராகமம்‌ 9 : 8 - 17 வசனங்களிலே மனிதர்கள்‌ மேலும்‌ மிருக ஜீவன்கள்‌ மேலும்‌ வந்த 
எரிபந்தமான கொப்புளங்களைப்‌ பற்றி வாசிக்கிறோம்‌. எகிப்து தேசத்தின்‌ சமய வழக்கப்படி அங்கே 
ஆசாரியர்களாயிருந்தவர்கள்‌, அதாவது சமய சடங்குகளை செய்தவர்கள்‌ தங்கள்‌ சரீரத்திலே எந்தக்‌ 
குறைபாடும்‌ இல்லாதவர்களாயிருக்க வேண்டும்‌. ஆனால்‌ இந்தக்‌ குறிப்பிட்ட காலக்கட்டத்திலே 
எல்லாரும்‌ பாதீக்கப்பட்டபடியினாலே யாரும்‌ எங்கும்‌ பணிவிடை செய்யமுடியாதவர்களானார்கள்‌. 
இது எகிப்தின்‌ எல்லா சமயங்களுக்கும்‌ எதிராக தேவனுடைய நீயாயத்தீர்ப்பாயிருந்தது. 
ஏழாம்‌ வாதை:- 

கல்மழை. இதை யாத்திராகமம்‌ 9 : 18 - 35 வசனங்கள்‌ வரை பார்க்கலாம்‌. வான தேவதைகள்‌ 
தங்கள்‌ சொந்த சாம்ராஜ்யத்திலே வல்லமையற்றவர்களாயிருக்கிறார்கள்‌ என்பதைக்‌ காட்ட தேவன்‌ 
இவ்வாறு கல்மழையினாலே தமது வல்லமையை கெளிப்படுத்தீனார்‌. 


எட்டாம்‌ வாதை:- 
வெட்டுக்கிளி. இதை யாத்திராகமம்‌ 1௦ : 1 - 20 வசனங்களிலே பார்க்கிறோம்‌. இதுவும்‌ எகிப்து 

மக்கள்‌ வழிபட்டு வந்த பூச்சிக்கடவுள்களுக்கு விரோதமாக தேவன்‌ அனுப்பிய வாதை. 
வெட்டுக்கிளியாகிய வாதை என்று சொல்லும்போது அங்கே பயிரினங்கள்‌ சபிக்கப்படுகின்றன. 
யோவேலின்‌ புத்தகத்திலேயும்‌ வெளிப்படூத்தின விசேஷத்திலேயும்‌ நாம்‌ பார்ப்பதுபோல வெட்டுக்கிளி 
தேவனுடைய நீயாயத்தீர்ப்பை வளிப்படுத்துகிறது. 
ஒன்பதாம்‌ வாதை:- 

காரிருள்‌. இதை யாத்திராகமம்‌ 10:21 - 29 வசனங்களிலே நாம்‌ பார்க்கலாம்‌. ரா என்று 
சொல்லப்பபடுகின்ற சூரிய கடவுளுக்கு விரோதமாக இப்பொழுது கர்த்தர்‌ செயல்படுகிறார்‌. எனவே 
காரிருளை அவர்‌ அனுப்பினார்‌. எகிப்திலே இன்றும்‌ நாம்‌ காணக்கூடிய இடிபாடுகளிலே இந்த சூரிய 
வட்டமானது பல இடங்களிலே சித்திரந்தீட்டப்பட்டிருப்பதை நாம்‌ பார்க்கலாம்‌. தேவன்‌ அனுப்பிய 
காரிருள்‌ ரா என்கிற அவர்களுடைய சூரிய தேவன்‌ எந்த உதவியும்‌ அற்றவராயிருக்கிறார்‌ என்று 
காண்பிக்க அனுப்பப்பட்டது. 
பத்தாம்‌ வாதை:- 

தலைச்சன்‌ சங்காரம்‌. எகிப்தின்‌ சமய நம்பிக்கைகளின்படி முதல்‌ பிறப்பு எல்லாம்‌ 
தேவர்களுக்கு. எகிப்தின்‌ தேவர்களுக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட எல்லாவற்றையும்‌ தேவாதி தேவன்‌ 
அழித்தார்‌. இப்பொழுது கர்த்தர்‌ தாம்‌ யார்‌ என்பதை எகிப்தின்‌ மக்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டுூ இருக்கிறார்‌. மட்டுமல்ல, பார்வோனுக்கும்‌ தாமே தேவன்‌ என்பதை அவர்‌ நிரூபிக்கிறார்‌. 
அதோடூகூட இஸ்ரவேல்‌ கர்த்தரைத்‌ தங்கள்‌ தெய்வமாக மனமுவந்து ஏற்றுக்கொள்ளும்‌ ஒரு 
நிலைமைக்குக்‌ கொண்டு வரப்படுகிறார்கள்‌. எகிப்தின்‌ அடிமைத்தனத்தீலிருந்து இஸ்ரவேல்‌ மக்களை 
விடுதலை செய்வதற்கு இதுவே தேவனுடைய கடைசி தண்டனை. 

எனவே தேவன்‌ எகிப்து மக்கள்‌ மேலே அனுப்பிய வாதைகளிலே ஒரு குறிப்பிட்ட நோக்கம்‌ 
இருக்கிறது என்பதை நாம்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. தேவனாகிய கர்த்தர்‌ எகிப்தீன்‌ தேவர்களுக்கு 
சவால்‌ விடுத்து அவர்களை மேற்கொண்டார்‌. இவையெல்லாவற்றையும்‌ வாசிக்கும்பொழுது எகிப்து 
தேசத்திலே எவ்வளவு விக்கிரக வணக்கம்‌ இருந்தது என்பதை நாம்‌ புரிந்து கொள்ளலாம்‌. இருந்தாலும்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ ஏசாயா மூலமாக எகிப்து தேசத்திலே உள்ள எல்லா விக்கிரகங்களும்‌ ஒழிக்கப்படும்‌ 
என்று கூறியதுபோல இன்றைக்கு எகிப்திலே விக்கிரக வணக்கம்‌ ஒழிக்கப்பட்டூவிட்டது. ஏனென்றால்‌ 
இப்பொழுது எகிப்து ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர்‌ எதைச்‌ சொல்கிறாரோ 
அதைச்‌ செய்வார்‌. 

5ஆம்‌ அதிகாரத்தில்‌ பார்வோனோடூ போட்டி ஆரம்பமாகிறது. அதே நேரத்திலே எகிப்திய 
தேவர்களுக்கு எதீராக யுத்தமும்‌ ஆரம்பமாகிறது. 

யாத்திராகமம்‌ 5 : 1 

இஸ்ரவேல்‌ மக்களின்‌ விடுதலைக்காக அவர்கள்‌ முதலிலே செய்யவேண்டிய காரியம்‌ 
என்னவென்றால்‌ அவர்கள்‌ வனாந்தரத்திலே கர்த்தருக்குப்‌ பலியிட வேண்டும்‌. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
திடுதிப்பென பார்வோனுடைய பிரசன்னத்திலே போய்‌ நின்று, “எங்களுடைய மக்களைப்‌ 
போகவிடூங்கள்‌, நாங்கள்‌ எகிப்தைவிட்டூப்‌ போகிறோம்‌, எங்களுக்கென்று வாக்கு பண்ணின 
தேசத்திற்கு செல்கிறோம்‌” என்று சொல்லவில்லை. அவர்கள்‌ கேட்டுக்‌ கொண்டது என்னவென்றால்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்திலே போய்‌ தங்கள்‌ தேவனை ஆராதிக்க அனுமதி 
கொடுக்கவேண்டும்‌ என்பதே. பார்வோனை அவர்கள்‌ ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌. இறுதியாக என்ன 
வரப்போகிறதோ, அதற்காக அவனை இப்பொழுதே ஆற்றித்‌ தேற்ற ஆரம்பிக்கிறார்கள்‌ என்று 
சொல்லலாம்‌. அதற்கு பார்வோன்‌ என்ன சொல்கிறான்‌ பாருங்கள்‌, 


யாத்திராகமம்‌ 5 : 2 

“என்‌ ஜனங்களைப்‌ போகவிட வேண்டூம்‌” என்ற வாக்கியம்‌ ஒரு தீரைப்படத்தீன்‌ மூலம்‌ மிகவும்‌ 
பிரபலமாகிவிட்டது. ஆனால்‌ “கர்த்தர்‌ யார்‌?” என்ற கேள்விதான்‌ பிரபலமாகியிருந்திருக்க வேண்டும்‌. 

இந்த உலகத்திலே இன்றைக்கும்‌ கேட்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான கேள்வி, “கர்த்தர்‌ யார்‌?” 
என்பதாகும்‌. ஏனென்றால்‌, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை நீங்கள்‌ பெற்றுக்‌ 
கொள்ள வேண்டுமென்றால்‌, முதலாவதாக அவர் யார்‌ என்பதை நீங்கள்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌. 
இங்கே பார்வோன்‌ இரண்டு தீட்டவட்டமான வாக்கியங்களைச்‌ சொல்கிறான்‌. ஒன்று, “நான்‌ கர்த்தரை 
அறியேன்‌” என்கிறான்‌. இரண்டாவதாக, “நான்‌ இஸ்ரவேலைப்‌ போகவிடுவதீல்லை” . என்றும்‌ 
கூறினான்‌. ஆனால்‌, இன்னும்‌ சிறிது காலத்திற்குள்ளாக இந்த இஸ்ரவேல்‌ மக்களின்‌ கர்த்தர்‌ யார்‌ 
என்பதை பயங்கரமான சம்பவங்களின்‌ மூலமாக அறிந்து கொள்ளப்‌ போகிறான்‌. இறுதியாக 
இஸ்ரவேல்‌ மக்களைப்‌ போகவிடூவான்‌. 

யாத்திராகமம்‌ 5 : 3 

நாங்கள்‌ போய்‌, அவரை ஆராதிக்க வேண்டும்‌, தொழுது கொள்ள வேண்டும்‌, பலியிட 
வேண்டூம்‌. அப்படி இல்லையென்றால்‌, எங்கள்‌ மேலே கொள்ளை நோயும்‌ பட்டயமும்‌ 
வரப்பண்ணுவார்‌ என்று கூறினார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 5 : 4, 5 

இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? மோசே மூப்பர்களோடு 
கூடிப்பேசும்‌பொழுது, பெரும்‌ திரளான கூட்ட மக்கள்‌ தங்கள்‌ வேலைகளை விட்டூவிட்டு இவ்வாறு 
இவர்கள்‌ எல்லாரும்‌ பேசுவதைக்‌ கேட்கக்‌ கூடியிருக்க வேண்டும்‌. மக்களுக்குள்ளேயும்‌ இப்பொழுது 
நாம்‌ சீக்கிரமாக எகிப்தைவிட்டு வெளியேற வேண்டூம்‌ என்ற ஆசை வலுக்க ஆரம்பித்திருக்கிறது. 
எனவே, மோசேயும்‌, ஆரோனும்‌ செயல்படும்‌ காரியங்களினாலே உண்டாகிற பிரச்சனைகளைப்‌ 
பார்வோன்‌ பார்த்தான்‌. உடனே மக்களை செங்கல்‌ சூளைக்கு அனுப்பினான்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கான கஷ்டங்கள்‌ அதீகரிக்க ஆரம்பித்தன. 

யாத்திராகமம்‌ 5 : 6-8 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களுக்கு ஒரு விடுமுறை வேண்டும்‌ என்று கேட்கிறார்கள்‌ என்று 
பார்வோன்‌ நினைத்தான்‌. இப்படி விடுமூறையைக்‌ குறித்து சிந்திக்கிறார்கள்‌ என்றால்‌, அவர்கள்‌ 
இன்னமும்‌ கடினமாக உழைத்துக்‌ கொண்டிருக்கவில்லை என்று அதற்கான காரணத்தை அவன்‌ 
யோசிக்க ஆரம்பித்தான்‌. செங்கல்‌ செய்வதற்காகக்‌ கொடுக்கப்பட்ட வைக்கோல்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படவில்லை. அதேவேளையிலே, அவர்களே வைக்கோல்‌ சேகரிக்க வேண்டும்‌. செய்யும்‌ 
செங்கல்களிலே எண்ணிக்கை குறையக்கூடாது என்று கட்டளையிட்டான்‌. அவர்கள்‌ ஒழுங்காக 
தங்கள்‌ வேலையை செய்ய வேண்டும்‌ என்பதற்காக அனுதினப்‌ பணி அதிகரிக்கப்பட்டது. 

யாத்திராகமம்‌ 5 : 9- 21 

நடந்தது என்ன என்று கவனித்தீர்களா? தங்களுக்குப்‌ பணியின்‌ பளு அதிகரித்தபடியினாலே 
இப்பொழுது இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மோசேயையும்‌, ஆரோனையும்‌ குற்றம்‌ சாட்டுகிறார்கள்‌. 
தங்களுடையப்‌ பணிப்‌ பளு அதிகரித்ததினாலே மோசேயும்‌, ஆரோனும்‌ தங்களுக்கு உதவுவதை விட 
உபத்தீரவமாக இருப்பதாகக்‌ கருதினார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 5 : 22, 23 

இப்பொழுது மோசேயும்‌ பொறுமையற்றவனாகிறான்‌. அவன்‌ போய்‌ தேவனிடத்தில்‌ குற்றம்‌ 
சாட்டுகிறான்‌. “நீர்‌ கூறியபடி இந்த ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக நான்‌ இங்கே வந்தேன்‌. 
ஆனால்‌, பார்வோன்‌ அவர்களைப்‌ போக விடுவதற்குப்‌ பதிலாக இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ 
வாழ்க்கையை மேலும்‌, மேலும்‌ கடினமானதாக்குகிறானே” என்று கூறினான்‌. ஏன்‌ மோசே அவ்வாறு 


ப பப பபப ப பபப 


புலம்பினான்‌? தேவன்‌ தம்முடைய திட்டத்தை செயல்படுத்தும்படியாக மெதுவாகப்‌ பொறுமையாக 
செயல்பட்டுக்‌ கொண்டிருக்கிறார்‌ என்பதை மோசேயால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. 

6ஆம்‌ அதிகாரத்திலே தேவன்‌ மோசேக்கும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌ தாம்‌ அவர்களை 
விடுதலை செய்வேன்‌ என்ற வாக்குத்தத்தைப்‌ புதுப்பிக்கிறார்‌. மோசேக்கும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கும்‌, எகிப்தியர்களுக்கும்‌, பார்வோனுக்கும்‌ தேவன்‌ இன்னும்‌ அதிகமாகக்‌ கற்றுக்கொடுக்க 
வேண்டியதாயிருந்தது. 


அதிகாரம்‌ 6 
ஜோசப்‌ DUN GIDAEG OU GEA LB இரவ 2௪ 
YD BG LOG — CoG Loo Guard gio 
இந்த அதிகாரத்திலே மூன்று முக்கியமான காரியங்களைப்‌ பார்க்கிறோம்‌. 
1. மோசேயினுடைய ஜெபத்திற்கு யெகோவா தரும்‌ பதில்‌. 
2. இஸ்ரவேல்‌ மக்களின்‌ வம்ச வரலாற்று அட்டவணை. 
3. மீண்டும்‌ மோசேயை ஊழியத்திற்கு அனுப்புதல்‌. 
6ஆம்‌ அதிகாரம்‌ 5ஆம்‌ அதிகாரத்தின்‌ இறுதீப்பகுதியின்‌ தொடர்ச்சியாய்‌ இருக்கிறது. எகிப்தின்‌ 
மேலே தேவன்‌ வாதையை அனுப்பும்‌ நேரம்‌ நெருங்கிவிட்டது. 
தேவர்களுக்கு எதிரான யுத்தம்‌ ஆரம்பமாகப்போகிறது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்திற்கு 
வழிநடத்தினது என்ன? மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ மூப்பர்களும்‌ 
பாலைவனத்தின்‌ உள்ளே போய்‌ மூன்று நாட்கள்‌ பலியிடூம்படியாகச்‌ செல்லவேண்டூமென்று அனுமதி 
கேட்டார்கள்‌. பார்வோன்‌ அதற்குக்‌ கொடுத்த பதில்‌, “முடியாது. அவர்‌ யார்‌? அவரை எனக்குத்‌ 
தெரியாது” என்றான்‌. மட்டுமல்ல, தொடர்ந்து இஸ்ரவேல்‌ மக்களின்‌ மேலே இருந்த பணிப்பளுவை 
அதிகரித்தான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மோசேயினிடத்திலே வந்து, முறையிட்டார்கள்‌. எனவே, மோசேயும்‌ 
கர்த்தரிடத்திலே போய்‌ முறையிட்டான்‌. இப்பொழுது தேவன்‌ தாம்‌ யார்‌ என்பதையும்‌ தாம்‌ என்ன 
செய்யப்போகிறோம்‌ என்பதைக்‌ குறித்தும்‌ மோசேக்கு உறுதீப்படூத்தினார்‌. ஆபிரகாமின்‌ தேவனும்‌, 
ஈசாக்கின்‌ தேவனும்‌, யாக்கோபின்‌ தேவனுமான அவர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ பெருமூச்சைக்‌ 
கேட்டார்‌. எனவே, அவர்‌ அவர்களை விடுதலை செய்யப்போகிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ மக்களின்‌ 
கடந்தகால சரித்திரத்தைக்‌ காண வேண்டும்‌ என்றும்‌, எப்படி தேவன்‌ அவர்களைக்‌ காத்துக்‌ கொண்டு 
வந்தார்‌ என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ விரும்பினார்‌. 
ஒவ்வவாரு காலக்கட்டத்திலேயும்‌ தேவன்‌ இஸ்ரவேல்‌ மக்களுக்குத்‌ தமது அன்பை 
வெளிப்படுத்தீக்‌ கொண்டே இருந்தார்‌. அவர்களுக்கு உதவிசெய்ய வேண்டுமென்பதே அவருடைய 
மனவிருப்பமாயிருக்கிறது. அவர்களுக்காக பலமுறை அவர்‌ தலையிட்டிருக்கிறார்‌. இன்றும்‌ அதே 
கர்த்தர்‌ ஜீவனோடிருக்கிறார்‌. எனக்காக, உங்களுக்காக பல சழ்நிலைகளிலே அவரே 
தலையிடூகிறவராய்‌ இருக்கிறார்‌. 
ஒருவேளை இதைக்குறித்து நீங்கள்‌ எவ்வளவு திட்டமும்‌ தெளிவுமாய்‌ இருக்கிறீர்களோ 
எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌, பிலிப்பியர்‌ 1 : 5 என்ன சொல்கிறது? 
உங்களில்‌ “நற்கிரியையைத்‌ தொடங்கினவர்‌ அதை இயேசுகிறிஸ்துவின்‌ நாள்‌ பரியந்தம்‌ முடிய 
நடத்தி வருவாரென்று நம்பி” 
இந்தக்‌ குறிப்பிட்ட காரியத்தைக்‌ குறித்து நாம்‌ முழு நம்பிக்கையுடையவர்களாக இருக்கலாம்‌. 
உங்களிலே நற்கிரியையைத்‌ தொடங்கின அவர்‌, நீச்சயமாக அதை நீறைவாக்குவார்‌. இன்று 
நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தேவை என்பதை அவர்‌ அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய இக்கட்டான 


ED பபப 


சூழ்நிலை அவருக்குத்‌ தெரியும்‌. அன்று எகிப்திலே கஷ்டப்பட்டுக்‌ கொண்டிருந்த இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு தேவன்‌ எப்படி உதவி செய்தாரோ, அதேப்போல இன்றும்‌ அவர்‌ உதவிசெய்ய முடியும்‌, 
அவர்‌ உதவி செய்ய விரும்புகிறார்‌. 

யாத்திராகமம்‌ 6 : 1 

இப்பொழுது தேவனாகிய கர்த்தர்‌ மோசேயோடே பேசி, மோசேயை உற்சாகப்படுத்தி, அவனுக்கு 
நம்பிக்கையையும்‌ உறுதியையும்‌ அருளுகிறார்‌. யெகோவா மோசேயைப்‌ பார்த்து, தாம்‌ கர்த்தர்‌ 
என்பதை நீனைப்பூட்டுகிறார்‌. எதீர்காலத்தீற்காக எந்த ஒரு ஆயத்தத்தையும்‌ அவர்‌ 
செய்துகொண்டிருக்க வேண்டியதீல்லை. அவர்‌ எப்பொழுதும்‌ இருக்கிறவராய்‌ இருக்கிறார்‌. 
சிருஷ்டியிலே எதையுமே சார்ந்து அவர்‌ இருக்கிறதில்லை. 

அவர்‌ எதன்‌ மேலேயும்‌ சார்ந்து இல்லை. மாறாக எல்லா சிருஷ்டிகளுமே அவரையே சார்ந்து 
இருக்கின்றன. அதேப்போல மோசேயும்‌ கர்த்தர்மேலே சார்ந்து கொள்ள வேண்டுமென்று. அவர்‌ 
விரும்பினார்‌. 

யாத்திராகமம்‌ 6: 2-5 

இங்கே தேவன்‌ மோசேக்கு சொல்வது என்ன? தேவன்‌ ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு 
இவர்களுக்கு தரிசனம்‌ கெொடுத்திருக்கீறார்‌. ஆனால்‌, யேகோவா என்று தம்மை 
வெளிப்படுத்தவில்லை. இப்பொழுது தேவன்‌ யேகோவாவாக தமது ஜனங்களை விடுதலை செய்யப்‌ 
போகிறார்‌. அவர்களை தமக்கென்று தத்தெடுத்துக்‌ கொள்ளப்‌ போகிறார்‌. அடிமைத்தனத்திலிருந்து 
அவர்களை விடுதலை செய்யப்‌ போகிறார்‌. வாக்குத்தத்தம்‌ செய்யப்பட்ட தேசத்திற்குள்‌ அவர்களை 
வழிநடத்திச்‌ செல்லப்‌ போகிறார்‌. இவை எல்லாவற்றினாலும்‌ இவர்கள்‌ அவர்‌ யேகோவா என்பதை 
அறிந்து கொள்வார்கள்‌. இது ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு வெளிப்படூத்தப்படாத 
தேவனின்‌ ஒரு குணநலன்‌. 

யாத்திராகமம்‌ 6:6-8 

இந்த மீட்பின்‌ திட்டத்திலே தாம்‌ செய்யப்போகிற ஏழு காரியங்களைக்‌ குறித்துச்‌ சொல்கிறார்‌. 
மோசேயின்‌ காலத்திலே அவனுக்கு உற்சாகத்தைக்‌ கொடுத்த இந்த ஏழு காரியங்கள்‌ இன்றும்‌ நமக்கு 
உற்சாகத்தைக்‌ கொடுக்கும்‌ காரியங்களாய்‌ இருக்கின்றன. இங்கே தேவன்‌ தாம்‌ யார்‌ என்பதைக்‌ 
குறித்துச்‌ சொல்கிறார்‌. தாம்‌ செய்யப்‌ போவதைக்‌ குறித்தும்‌ சொல்கிறார்‌. 

இன்றும்‌ நமக்கு ஒரு இரட்சகர்‌ உண்டு. தாம்‌ யார்‌ என்பதை அவர்‌ கூறுகிறார்‌. அவர்‌ என்ன 
செய்யப்போகிறார்‌ என்பதையும்‌ கூறுகிறார்‌. அவரண்டை வருகீற எத்தனைக்‌ கேடான பாவியையும்‌ 
ரட்சிக்க முடியும்‌ என்று அவர்‌ கூறுகிறார்‌. 

மீட்பின்‌ பணியிலே கர்த்தர்‌ தாம்‌ செய்வேன்‌ என்று சொன்ன ஏழு காரியங்கள்‌ என்ன? 
முதலாவதாக எகிப்தியர்‌ சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை வெளியே கொண்டு வருவேன்‌. 
இரண்டாவதாக, அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வேன்‌. 
மூன்றாவதாக, ஓங்கிய கையினால்‌ உங்களை மீட்டுக்‌ கொள்வேன்‌. நான்காவதாக, உங்களை 
என்னுடைய ஜனங்களாக சேர்த்துக்‌ கொள்வேன்‌. ஐந்தாவதாக, நான்‌ உங்களுக்கு 
தேவனாயிருப்பேன்‌. ஆறாவதாக, உங்கள்‌ பிதாக்களுக்கு நான்‌ ஆணையிட்ட தேசத்திலே 
உங்களைக்‌ கொண்டுபோய்‌ சேர்ப்பேன்‌. ஏழாவதாக, அதை உங்களுக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுப்பேன்‌. 

1. உங்கள்‌ மேல்‌ எகிப்தியர்‌ சுமத்தின சுமைகளை நீக்கி, உங்களை விடுதலை செய்வேன்‌. இது 
கிறிஸ்துவிலே நமக்குக்‌ கொடூுக்கப்பட௫ூகிற விடுதலைக்கு ஒத்ததாய்‌ இருக்கிறது. இன்றும்‌ பாவம்‌ என்கிற 
பாரத்தை நாம்‌ சுமந்தவர்களாய்‌ இருக்கிறோம்‌. இந்த உலகத்தின்‌ காரியங்கள்‌ நம்முடைய 
இருதயத்திற்குப்‌ பாரமானதாகவே இருக்கிறது. இந்த உலகத்தை நாம்‌ நேசிக்கக்‌ கூடாது என்று நமக்குச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே 
பாவத்தின்‌ பாரத்திலிருந்து இன்றைக்கும்‌ தேவனால்‌ விடுதலைக்‌ கொடுக்க முடியும்‌. 


_——-—-- ப பபப படட 


2. உங்களை அடிமைத்தனத்திற்கு நீங்கலாக்குவேன்‌ என்று சொன்னார்‌. இன்றும்‌ நம்முடைய 
ஆண்டவர்‌ நம்மை பாவத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிறார்‌. அநேகருடைய 
கடிதங்களை நாங்கள்‌ பார்க்கும்பொழுது, இன்றைக்கும்‌ கர்த்தர்‌ அவர்களுடைய பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்தீலிருந்து அவர்களை விடுதலை செய்கிறவர்‌ என்பதை நீனைப்பூட்டூகிறதாய்‌ 
இருக்கிறது. ஒரு சகோதரன்‌ ஞானமுள்ளவன்‌. ஆனால்‌, அவன்‌ பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து 
கொண்டிருந்தான்‌. தீருமண வாழ்க்கைக்கு வெளியே தவறாகத்‌ தொடர்பு கொண்ட பெண்களின்‌ 
மூலமாக ஆறு பிள்ளைகளை அவன்‌ பெற்றெடுத்தான்‌. அதுமட்டுமல்ல, அவனுடைய சம்பாத்தியமும்‌ 
நேர்மையான வழியிலே வந்ததல்ல, ஆனால்‌ இந்த சகோதரன்‌ வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க 
ஆரம்பித்தான்‌. ஒரு வாரம்‌ இரண்டு வாரம்‌ என்று தொடர்ந்து பல வாரங்கள்‌ கேட்டான்‌. கர்த்தருடைய 
வார்த்தை அவனுடைய இருதயத்தைச்‌ சென்றடைந்தது. இவ்வாறு வேத வசனங்களை உட்கொள்ள 
உட்கொள்ள அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த இருள்‌, உருண்டோட ஆரம்பித்தது. அவனுடைய 
இருதயத்திலே வெளிச்சமும்‌ ஜீவனும்‌ பிரகாசிக்க ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவை தனது இரட்சகர்‌ 
என்று தான்‌ விசுவாசிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான்‌. தேவன்‌ இந்த சகோதரனையும்‌ 
மீட்டு எடுத்தார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ எகிப்து தேசத்திலே, அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள்‌. 
தேவன்‌ “உங்களை இங்கேயிருந்து நான்‌ வெளியே கொண்டூவரப்போகிறேன்‌. 
அடிமைத்தனத்திலிருந்து நான்‌ உங்களை விடுதலை செய்யப்போகிறேன்‌” என்று சொன்னார்‌. 

3. ஓங்கியக்‌ கையினாலே உங்களை விடுதலை செய்வேன்‌ என்று அவர்களைப்‌ பார்த்துக்‌ 
கூறினார்‌. இதைக்‌ குறித்துத்தான்‌ ஏசாயாவும்‌ 53ஆம்‌. அதிகாரம்‌ முதலாம்‌ வசனத்தீலே 
பேசியிருக்கிறார்‌. 

“எங்கள்‌ மூலமாய்க்‌ கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன்‌ யார்‌? கர்த்தருடைய புயம்‌ யாருக்கு 
வெளிப்பட்டது?” 

தேவன்‌ இன்றும்‌ அநேக மக்களுடைய. இருதயத்திலே இந்த மீட்பின்‌ பணியைச்‌ செய்து 
வருகிறார்‌. பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு இரட்சகர்‌ தேவை. 
ஏனென்றால்‌, அவருடைய பார்வையிலே நாம்‌ கறைப்பட்டவர்கள்‌. நாம்‌ மீட்கப்படும்படியாக இயேசு 
கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும்படியாக தேவன்‌ நம்மை நேசித்தார்‌. அவர்‌ நம்மை விடுதலை செய்ய 
ஆயத்தமாய்‌ இருக்கிறபடியினாலே நாம்‌ கட்டாயம்‌ பாவிகளாக அவரண்டை வரவேண்டும்‌. 

இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த அந்த செயலின்மேலே விசுவாசத்தை 
வைக்கும்பொழுது, நாம்‌ மீட்கப்படுகிறோம்‌, இரட்சிக்கப்படுகிறோம்‌. தேவன்‌ இரட்சிப்பின்‌ மகத்துவமான 
ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்‌. ஆனால்‌, மனிதன்தான்‌ அவரிடத்தீலே வரவேண்டும்‌. அப்படி 
வரும்பொழுது உங்களை அவர்‌ தமது கரங்களினாலே மீட்டுக்கொள்வார்‌. 

4. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்‌ கொள்வேன்‌ என்று சொல்லியிருக்கிறார்‌. பாவ 
சேற்றிலிருந்து அவர்‌ நம்மைத்‌ தூக்கி எடுத்து இயேசு கிறிஸ்துவின்‌ மேலே நாம்‌ வைத்த 
விசுவாசத்தினால்‌ நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார்‌. இப்பொழுது நம்மைப்‌ பார்த்து 
அவர்‌ என்ன சொல்கிறார்‌? நான்‌ உங்களுக்கு தேவனாயிருப்பேன்‌ என்கிறார்‌. 

தேவன்‌ நம்மை இரட்சித்துவிட்டு அப்படியே நம்மை விட்டுவிட்டுச்‌ செல்கிறவரல்ல, அவர்‌ 
என்றென்றும்‌ நம்முடைய தேவனாயிருக்க விரும்புகிறவர்‌. நீங்கள்‌ உண்மையாகவே 
மீட்கப்பட்டிருப்பீர்களென்றால்‌, கடவுளே இல்லை என்பது போல நீங்கள்‌ வாழ மாட்டீர்கள்‌. 

இயேசு கிறிஸ்துவை உங்கள்‌ இரட்சகராக நீங்கள்‌ விசுவாசித்திருப்பீர்களைன்றால்‌, அது 
உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதாயிருக்கிறது. அவர்‌ உங்கள்‌ தேவனாயிருப்பார்‌. 
நீங்கள்‌ அவர்முன்‌ மண்டியிட்டு அவரைத்‌ தொழுதுகொண்டூ அவருக்குக்‌ கனத்தையும்‌ 
மகிமையையும்‌ கொடுப்பீர்கள்‌. 

அவர்‌ உங்களை மீட்டுக்‌ கொள்ள விரும்புகிறார்‌. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள்‌ 
இரட்சகராக நீங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டூமென்று அவர்‌ விரும்புகிறார்‌. நீங்கள்‌ 


இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்‌ என்பதை நீங்கள்‌ அறிந்து கொள்ளவேண்டுமென்று அவர்‌ விரும்புகிறார்‌. 
அவர்‌ உங்கள்‌ தேவனாயிருக்க விரும்புகிறார்‌. நீங்கள்‌ அவருடைய ஜனங்களாயிருக்க அவர்‌ 
விரும்புகிறார்‌. 

5. உங்களுக்கு தேவனாயிருப்பேன்‌ என்று சொல்லும்பொழுது, உலகம்‌ உண்டாவதற்கு 
முன்பதாகவே, விசுவாசிகளைக்‌ கீறிஸ்துவிலே தேவன்‌ தெரிந்து கொண்டுவிட்டார்‌. இது நீத்திய ஒரு 
நீயமனம்‌. இப்படி தேவன்‌ தெரிந்து கொள்வதற்கான ஒரு காரணம்‌ விசுவாசிகளிடத்திலே இல்லை. இது 
சகல ஞானமுள்ள தேவனுடைய திட்டத்தில்‌ இருக்கிறது. அவருக்கு சொந்தமானவர்களுடைய 
பாவங்களின்‌ மத்தியிலே அவர்களை நேசிக்க அவர்‌ கஷ்டப்படவில்லை. அவர்‌ தம்முடைய 
ஜனங்களை நேசிக்கிறார்‌. ஏனென்றால்‌, அதுதான்‌ அவருடைய அன்பின்‌ குணநலன்‌. அவர்‌ நமக்கு 
தேவனாய்‌ இருக்க விரும்புகிறார்‌. 

6. நான்‌ ஆணையிட்ட தேசத்திலே உங்களைக்‌ கொண்டு போவேன்‌ என்று சொல்கிறார்‌. இந்த 
தேசம்தான்‌ கானான்‌ தேசம்‌. இது ஆபிரகாமுக்கும்‌, ஈசாக்குக்கும்‌, யாக்கோபுக்கும்‌ தேவனால்‌ 
வாக்குப்பண்ணப்பட்டது. கானான்‌ என்பது பரலோகத்தின்‌ ஒரு நீழல்‌ காட்சி அல்ல. இன்றைக்கு 
விசுவாசிகள்‌ வாழவேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கையின்‌ ஒரு நீழலாய்‌ கானான்‌ இருக்கிறது. 

ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும்‌, நாம்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்தை அது 
காட்டுகிறது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஒரு விசுவாசி பரிபூரணமாய்‌ அனுபவிக்க 
வேண்டுமென்று சொன்னால்‌, அவன்‌ அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு தகுதி உள்ளவனாக நடந்து 
கொள்ள வேண்டும்‌. இது பரிசுத்த ஆவியின்‌ நீறைவினாலே நடைபெறுகிறதென்று வாசிக்கிறோம்‌. 

அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌ இதை எபேசியர்‌ 4ஆம்‌ அதீகாரம்‌ முதலாம்‌ வசனம்‌ முதல்‌ 
5ஆம்‌ அதிகாரம்‌ 18ஆம்‌ வசனம்‌ வரை உள்ள பகுதியிலே எழுதி இருக்கிறார்‌. அதுமட்டுமல்ல நாம்‌ 
போராடி வெற்றிபெற வேண்டிய ஒரு யுத்தமும்‌ உண்டு. இந்த உலகத்திலே தாங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
இழந்தவர்களைப்‌ போல சில வேளைகளிலே விசுவாசிகள்‌ இருக்கிறார்கள்‌. தேவனுடைய கிருபை, 
இரக்கம்‌ என்னும்‌ ஐசுவரியத்திற்குள்ளே அவர்கள்‌ பிரவேசிக்கிறதில்லை. 

நீங்கள்‌ ஜீவனுக்குள்ளே வாழ்கிறவர்களாய்‌ இருக்கிறீர்களா? ஜீவனுள்ள நமது ரட்சகர்‌ மேலே 
அன்புள்ளவர்களாய்‌ வாழ்கிறீர்களா? சற்றே எண்ணிப்பாருங்கள்‌. 

7. அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்தரமாகக்‌ கொடுப்பேன்‌, என்றார்‌. 

ரோமர்‌ 5ஆம்‌ அதிகாரத்திலே நாம்‌ விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்‌ 
என்றும்‌ தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாக சமாதானம்‌ பெற்றிருக்கிறோம்‌ என்றும்‌ 
வாசிக்கிறோம்‌. நாம்‌ தேவனோடூ நேரடித்‌ தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 
பிரச்சனைகளின்‌ மத்தியிலேயும்‌, துன்பங்களின்‌ மத்தியிலேயும்‌ நமக்கு சந்தோஷம்‌ உண்டு. நம்மிலே 
வாசம்பண்ணும்படியாக நமக்கு பரிசுத்த ஆவியானவர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறார்‌. தேவனுடைய அன்பு 
நமக்கு உண்மையுள்ளதாய்‌ இருக்கிறது. வரப்போகிற தேவ கோபாக்கினையிலிருந்து நாம்‌ 
விடூவிக்கப்பட்டிருக்கீறோம்‌. மட்டுமல்ல, மகா உபத்திரவ காலத்திலிருந்தும்‌ நாம்‌ 
மீட்கப்பட்டிருக்கிறோம்‌. 

நீங்கள்‌ எப்படிப்பட்ட இரட்சிப்பைப்‌ பெற்றவர்களாய்‌ இருக்கிறீர்கள்‌? இரட்சிப்பைக்‌ குறித்துப்‌ 
பேசியும்‌ உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள்‌ மறுமலர்ச்சி அடையவில்லையென்றால்‌, எந்த ஒரு 
காரியத்திலிருந்தும்‌ மீட்கப்படவில்லையென்றால்‌, அது எப்படிப்பட்ட இரட்சிப்பு? எனவே இந்த 
வசனங்கள்‌ நம்முடைய இரட்சிப்பைக்‌ குறித்த ஒரு காட்சியையும்‌ நமக்கு தெளிவாய்‌ கொடுக்கிறதாய்‌ 
இருக்கிறது. 

யாத்திராகமம்‌ 6: 9 

இப்படிப்பட்ட நேரத்திலே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மேலே நாம்‌ கரிசனை கொள்ள வேண்டும்‌. 
இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு மோசேயின்‌ மேலே நம்பிக்கை வைக்க முடியவில்லை. 
காரணம்‌ என்னவென்றால்‌ அவர்களுடைய கடினமான சூழ்நிலையிலே அவர்களுக்கு அவன்‌ உதவி 


CD பபப பபபபடட 


செய்யவில்லை, மாறாக அவர்களுடைய பாரம்‌ அதிகமாவதற்குக்‌ காரணமாய்‌ இருக்கிறானென்று 
எண்ணினார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 6 : 10 - 13 
இந்தக்‌ குறிப்பிட்ட சூழ்நிலையிலே இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ மோசேயை ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை. பார்வோனும்‌ மோசேயை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. ஆனால்‌, தேவனாகிய கர்த்தர்‌ 
மோசேயைப்‌ பார்த்து, “நீ மீண்டுமாக பார்வோனிடத்திலே போய்‌ பேசு” என்று சொல்கிறார்‌. மோசே 
பார்வோனிடத்திலே போய்‌ பேசுவதைக்‌ குறித்து சற்று அஜாக்கிரதையாக, கருத்தற்றவனாய்‌ 
காணப்பட்டான்‌. காரணம்‌ என்ன தெரியுமா? அவன்‌ ஆண்டவரை நோக்கிப்‌ பார்ப்பதற்குப்‌ பதிலாக 
அந்த கழ்நிலையையே நோக்கிப்‌ பார்த்தான்‌. 
உங்களுடைய வாழ்க்கையிலேயும்‌ நீங்கள்‌ உங்கள்‌ சுற்றுப்புற சூழ்நிலையைப்‌ பார்த்து 
கலங்கிக்கொண்டு, வேதனையோடு தத்தளித்துக்‌ கொண்டு, பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? 
கலங்காதீருங்கள்‌. சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கிப்‌ பாருங்கள்‌. நம்முடைய 
ஆண்டவருடைய குணநலன்கள்‌ உங்களுக்குத்‌ தெரியும்‌. அவர்‌ எவ்வளவு வல்லமை உள்ளவர்‌ 
என்பதை நீங்கள்‌ அறிந்திருக்கிறீர்கள்‌, அவருடைய ஞானம்‌ உங்களுக்குப்‌ புதிதான ஒன்று அல்ல. 
எனவே நீங்கள்‌ கலங்க வேண்டாம்‌. கர்த்தர்‌ எல்லாவற்றையும்‌ அதினதீன்‌ காலத்திலே நேர்த்தியாய்‌ 
செய்கிறவர்‌. ஆனபடியினாலே உங்கள்‌ பயங்கள்‌, கலக்கங்கள்‌ எல்லாவற்றையும்‌ அவர்மேலே 
போட்டுவிட்டு விசுவாசத்தோடு அவர்‌ சொல்லும்‌ காரியங்களுக்குக்‌ கீழ்படியுங்கள்‌. நிச்சயம்‌ 
உங்களுக்கு மேலான காரியங்களைக்‌ கர்த்தர்‌ தருவார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அந்நாட்களில்‌ இருந்த இக்கட்டான சூழ்நிலையின்‌ மத்தியிலேயும்‌ 
வினோதமான ஒரு காரியம்‌ நடைபெறுவதைப்‌ பார்க்கிறோம்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ 
குடும்பங்களைக்‌ குறித்த வரிசையைப்‌ பதிவு செய்வதைக்‌ குறித்து கர்த்தர்‌ கருத்துள்ளவராய்‌ 
இருக்கிறார்‌. பழைய ஏற்பாட்டைப்‌ பொறுத்த மட்டிலேயும்‌ இது மிக முக்கியமான ஒரு காரியம்‌. இந்தப்‌ 
பெயர்‌ பட்டியலை நாம்‌ வாசிக்கும்பொழுது நமக்கு தூக்கம்‌ வரும்‌. அது ஒருவேளை அர்த்தமற்றதாகக்‌ 
காணப்படும்‌. ஆனால்‌, இது மிக முக்கியமானதும்‌, தேவனுக்கு அற்புதமானதாகவும்‌ இருக்கிறது. இந்த 
வம்ச வரலாறுகள்‌ பதிவு செய்யப்பட வேண்டும்‌ என்பதைக்‌ குறித்து, தேவன்‌ உறுதி உள்ளவராய்‌ 
இருந்தார்‌. அவருடைய பிள்ளைகள்‌ யார்‌ என்பதைக்‌ குறித்து, நாம்‌ அறிந்து கொள்ள தேவன்‌ 
விரும்புகிறார்‌. என்னைக்குறித்தும்‌ உங்களைக்குறித்தும்‌ அறிந்து கொள்ளவும்‌ தேவன்‌ விரும்புகிறார்‌. 
இயேசு கிறிஸ்துவின்‌ மேலே நாம்‌ வைக்கும்‌ விசுவாசத்தீனாலே அவருடைய குமாரர்களும்‌, 
குமாரத்திகளுமாய்‌ இருக்க வேண்டூமென்று விரும்புகிறார்‌. 
யாத்திராகமம்‌ 6 : 14 - 16 
கெர்சோன்‌, கோகாத்‌, மெராரி இவர்கள்தான்‌ லேவியின்‌ புத்திரர்‌. இவர்கள்தான்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தை வனாந்தரத்திலே எடுத்துச்‌ சென்றவர்கள்‌. 
யாத்திராகமம்‌ 6 : 17 
மோசே தன்னுடைய பெற்றோருடைய பெயரை எழுதவில்லை. அவர்கள்‌ சாதாரணமான 
ஜனங்கள்‌. அவர்கள்‌ அடிமைத்தனத்திலே இருந்தார்கள்‌. ஆனால்‌, அவர்களும்‌ லேவி கோத்தீரத்தின்‌ 
மக்களே. இதைத்தான்‌ மோசே நமக்குக்‌ கூறியிருக்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 6 : 18 - 20 
இந்தப்‌ பகுதியிலேதோன்‌ மோசே, ஆரோன்‌ இவர்களுடைய பெற்றோர்களுடைய பெயரைப்‌ 
பார்க்கீறோம்‌. தகப்பனார்‌ பெயர்‌ அம்ராம்‌. தாயின்‌ பெயர்‌ யோகெபேத்‌. இந்த வசனங்களை 
வாசிக்கும்பாழுது, உங்களுக்கு ஒருவேளை ஒரு கேள்வி எழும்பலாம்‌. எபிரெய ஆண்பிள்ளைகளை 
எல்லாம்‌ கொலை செய்ய வேண்டுமென்று பார்வோன்‌ கட்டளையிட்டபொழுது, மோசேயின்‌ வாழ்க்கை 
ஆபத்தில்‌ இருந்தது போல ஆரோனின்‌ வாழ்க்கை ஆபத்திலே இல்லையா என்று கேட்கலாம்‌. 


இதற்கான ஒரே விடை ஆரோன்‌ மோசேயைவிட வயதிலே பெரியவன்‌. ஆரோன்‌ குழந்தையாய்‌ 
இருந்த காலத்திலே இந்தக்‌ கட்டளை பிறக்கவில்லை. 
யாத்திராகமம்‌ 6 : 21- 25 
தொடர்ந்து யாக்கோபின்‌ சந்ததியைக்‌ குறித்து நாம்‌ வாசிக்கிறோம்‌. 
யாத்திராகமம்‌ 6 : 26, 27 
நாம்‌ கற்றுக்‌ கொண்டுவந்த பகுதியிலே 12ஆம்‌ வசனத்தை நாம்‌ வாசிக்கும்பொழுது, மோசே 
மிக சோர்வோடு கர்த்தரிடத்திலே பேசிக்‌ கொண்டிருப்பதைப்‌ பார்த்தோம்‌. எபிறெயர்களும்‌ அவனை 
ஏற்றுக்‌ கொள்ளவில்லை, பார்வோனும்‌ அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
இப்பொழுது, தேவன்‌ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தலையிட்டு மோசேயினுடைய 
பின்னணியத்தைக்‌ குறித்து நமக்குச்‌ சொல்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களை அவன்‌ விடூதலை செய்யும்‌ 
முன்னதாக அவன்‌ எதைப்‌ பற்றிக்‌ கொண்டிருக்கிறேன்‌ என்று சொல்கிறானோ, அதற்குத்‌ தக்கதாக 
அவன்‌ வாழ வேண்டும்‌. 
இந்நாட்களிலே சிலர்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ கன்னிப்‌ பிறப்பை விசுவாசிக்க வேண்டியதில்லை 
என்று கூறுகிறார்கள்‌. ஆனால்‌, அது விசுவாசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியம்‌. நீங்கள்‌ 
இரட்சிக்கப்படூவதற்காகக்‌ கன்னிப்‌ பிறப்பை விசுவாசிக்க வேண்டியதில்லை. நீங்கள்‌ 
இரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய மரணத்தையும்‌ உயிர்தெழுதலையும்தான்‌ விசுவாசிக்க வேண்டும்‌. 
ஆனால்‌, நீங்கள்‌ இரட்சிக்கப்பட்ட பின்னர்‌, நீங்கள்‌ அவரைக்‌ குறித்து அறிந்து கொள்ள வேண்டும்‌. 
அவரைக்‌ குறித்து நீங்கள்‌ அறிந்து கொள்ளும்பொழுது, அவருடைய கன்னிப்பிறப்பைக்‌ குறித்தும்‌ 
அறிந்து கொள்வீர்கள்‌. 
அவர்‌ கன்னியின்‌ வயிற்றிலே பிறக்கவில்லையென்றால்‌, அவரை நம்புவதிலே ஒரு தவறான 
தீர்மானம்‌ நீங்கள்‌ செய்திருக்கிறீர்கள்‌. அவர்‌ கன்னியின்‌ வயிற்றிலே பிறக்கவில்லையென்றால்‌, தாம்‌ 
யார்‌ என்று அவர்‌ சொல்லுகிறாரோ அது அவர்‌ அல்ல. 
இரட்சிக்கப்பட்ட எந்த வொரு மனிதனும்‌ அவருடைய கன்னிப்பிறப்பை மறுக்க முடியாது. 
எனவே, மோசே ஆரோன்‌ என்பவர்கள்‌ யாரென்று சொல்கிறார்களோ, அவர்கள்‌ அவர்களாக இருக்க 
வேண்டியதும்‌ அவசியமானதே. மோசே எகிப்தை விட்டூச்‌ சென்று 40 ஆண்டுகள்‌ 
உருண்டோடிவிட்டன. இந்த காலக்கட்டத்திலேதான்‌ மீதியானியரிலே ஆசாரிய குடும்பத்திலே ஒரு 
பெண்ணை அவன்‌ திருமணம்‌ செய்கிறான்‌. இப்பொழுது மீண்டூமாக எகிப்திற்கு வந்திருக்கிறான்‌. 
அப்படியென்றால்‌ யார்‌ இவன்‌? என்ற கேள்வி வருகிறது. 
இங்கே இந்த வம்ச வரலாற்று அட்டவணை மோசே யார்‌ என்பதைத்‌ தெளிவுபடுத்துகிறது. 
மோசே லேவி கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவன்‌. தகப்பனாருடைய பெயர்‌ அம்ராம்‌. தாயினுடைய பெயர்‌ 
யோகெபேத்‌. எகிப்து தேசத்திலே அவன்‌ செய்து முடிக்கும்படியாய்‌ அனுப்பப்பட்டிருக்கிற பணிக்கான 
தகுதி இவனிலே இருக்கிறது என்பதை இந்த வம்ச வரலாறு தெளிவுபடுத்துகிறது. 
இதன்‌ அடிப்படையிலே தேவன்‌ மோசேயையும்‌, ஆரோனையும்‌ குறித்தத்‌ தம்முடைய 
அழைப்பை புதுப்பிக்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 6 : 28 - 30 
இங்கே மீண்டுமாக மோசே சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான்‌. அவன்‌ செய்யும்படியாய்‌ 
எதிர்பார்க்கப்படுகிற பொறுப்பானது, ஒரு நல்ல அருமையான பணி என்று சொல்லமுடியாது. 
எல்லாராலும்‌ புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு வருகிறான்‌. லேவியர்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவன்‌ 
என்பதைச்‌ சொன்னாலும்‌ அவன்‌ புறக்கணிக்கப்படுகிறான்‌. 
லேவி, யாக்கோபுவின்‌ மகன்‌, யாக்கோபு ஈசாக்கின்‌ மகன்‌, ஈசாக்கு ஆபிரகாமின்‌ மகன்‌. 
இஸ்ரவேல்‌ மக்களைக்‌ குறித்த வாக்குத்தத்தத்தை தேவன்‌ ஆபிராமிடத்திலேதான்‌ கூறியிருந்தார்‌. 
நான்‌ சரியான வம்ச வழியிலேதான்‌ வந்தவனாய்‌ இருக்கிறேன்‌. ஆனாலும்‌ எனக்குப்‌ போக 
விருப்பமில்லை என்பது போலக்‌ கூறுகிறான்‌. காரணம்‌ என்ன? அந்த அளவு மோசேக்கு விசுவாசம்‌ 
இல்லை. 


_——-—-—- னா 


அதிகாரம்‌ 7 
CTCF LOOT GUILD (கப்்விம்‌ படரமம்‌ — rid dra - 
(மதம்‌ Arg — ஸ்ர GyGe GT 

7ஆம்‌ அதிகாரத்திலே நாம்‌ தொடர்ந்து பார்க்கும்பொழுது தேவன்‌ மீண்டூமாக அவனுக்குப்‌ 
பணியைக்‌ கொடுக்கிறார்‌. மோசேயும்‌, ஆரோனும்‌ எகிப்து தேசத்தின்‌ மந்திரவாதிகளை 
சந்திக்கிறார்கள்‌. முதல்‌ வாதை அனுப்பப்படுகிறது. தேவனாகிய கர்த்தருக்கும்‌ எகிப்தின்‌ 
தேவர்களுக்கும்‌ இடையிலே யுத்தம்‌ இன்னமும்‌ ஆரம்பமாகவில்லை. இந்தக்‌ காரியத்திற்காகக்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களையும்‌, மோசேயையும்‌, ஆரோனையும்‌ ஏன்‌ பார்வோனையும்‌ கூட 
ஆயத்தப்படூத்திக்‌ கொண்டிருக்கிறார்‌. 

மோசே பார்வோனுக்கு முன்னாலே நீற்கப்போகிறான்‌. ஆரோன்‌ பேசப்போகிறான்‌. மோசே 
கொன்னை வாயுடையவனா? அல்லது பேச முடியாமல்‌ வாய்‌ கட்டப்பட்டிருக்கறானா? நாம்‌ 
யூகிக்கக்கூடிய ஒரு காரியம்‌ என்னவென்றால்‌, மோசேயினுடைய பிரச்சனை மனோதத்துவ 
ரீதியானது. கடந்த 40 ஆண்டு காலத்தை வனாந்தரத்திலே கழித்தபடியினாலே அவன்‌ தகுதி 
அற்றவனாகவும்‌, பயந்த சுபாவமுள்ளவனாகவும்‌ மாறிப்போனான்‌. 

இருந்தாலும்‌, மோசேயல்ல, தேவனே இஸ்ரவேல்‌ ஜனங்களை விடுதலை செய்யப்‌ போகிறார்‌ 
என்பதை மோசே அறிந்து கொள்ள வேண்டுமென்று தேவன்‌ விரும்பினார்‌. இன்றைக்கும்‌ அநேகத்‌ 
திருச்சபைகளிலே, அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்‌ செயல்படுவது கடினமானதாய்‌ 
இருக்கிறது. எப்பொழுது ஒரு மனிதனை அவர்‌ சந்தித்து மாற்றியமைத்தாலும்‌ அதைக்‌ குறித்த 
பெருமையை ஒரு தனிமனிதனோ ஒரு ஸ்தாபனமோ எடுத்துக்‌ கொள்கிறது. தேவன்‌ மனிதர்களை 
மாற்றும்பொழுது அதற்கான மகிமையை நாம்‌ எடுத்துக்‌ கொள்ள முயற்சிக்கிறோம்‌. எனவே, 
தேவனுடைய கரத்தை நாம்‌ காணமுடியாதவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 

மனிதனுடைய தலையீடுகளை தேவன்‌ அப்புறப்படுத்த வேண்டியதிருக்கிறது. ஏனென்றால்‌, 
மாம்சத்தை அவர்‌ பயன்படுத்தவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌ மூலமாக 
நம்மோடுகூட பேசும்‌ ஆண்டவர்‌ என்ன சொல்கிறார்‌? ரோமர்‌ 7 : 18 : 

“அஒதைப்படிவயனில்‌, என்னிடத்தில்‌, அதாவது, என்‌ மாம்சத்தில்‌, நன்மை 
வாசமாயிருக்கிறதில்லையென்று நான்‌. அறிந்திருக்கீறேன்‌; நன்மைசெய்ய வேண்டுமென்கிற 
விருப்பம்‌ என்னிடத்திலிருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்திலில்லை.” 

மனிதனிடத்திலே நன்மை எதுவும்‌ இல்லை என்பதை நம்புவதற்கு அநேகர்‌ 
கஷ்டப்படுகிறார்கள்‌. ஆனால்‌, தேவனுக்கு மாம்சம்‌ வேண்டாம்‌. அதை தேவன்‌ பயன்படுத்த முடியாது. 
அதை அவர்‌ பயன்படுத்த மாட்டார்‌. எனவே, இப்பொழுது மோசேக்காக தேவன்‌ ஆரோனைப்‌ 
பேசும்படியாய்‌ செய்கிறார்‌. 

யாத்திராகமம்‌ 7 : 1 

தீர்க்கதரிசியைக்‌ குறித்த மிக அருமையான ஒரு விளக்கம்‌ இது என்று சொல்லலாம்‌. 
பார்வோனுக்கு மோசே ஒரு கடவுளாகப்‌ போகிறான்‌. எப்படி? மோசேக்காகப்‌ பேசுவதற்கு அங்கே 
ஆரோன்‌ இருக்கிறான்‌. ஆரோன்‌ ஒரு தீர்க்கதரிசியைப்‌ போல மோசேக்காகப்‌ பேசுகிறான்‌. 

தேவனுக்காகப்‌ பேசுகிறவன்தான்‌ தீர்க்கதரிசி. அதாவது, தேவனுடைய செய்தியை மக்களுக்குச்‌ 
சொல்பவன்‌. ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஆசாரியனுக்கு எதீர்மறையானவன்‌. ஆசாரியன்‌ தேவனுடைய 
சமூகத்திலே மக்களின்‌ பிரதிநீதியாய்‌ நிற்கிறான்‌. தீர்க்கதரிசி தேவனின்‌ பிரதீநீதியாய்‌ மக்கள்‌ 
முன்னாலே நிற்கிறான்‌. தீர்க்கதரிசி மக்களின்‌ பிரதிநிதியாக நிற்பதில்லை, அதேப்போல ஒரு 
ஆசாரியனும்‌ தேவனுக்காகப்‌ பேசுகிறதில்லை. மக்களுக்கு முன்னதாக மோசேயின்‌ பிரதிநீதியாய்‌ 
ஆரோன்‌ நிற்கிறான்‌. மோசே ஜனங்களுக்காகவும்‌ பார்வோனுக்காகவும்‌ தேவனுடைய சமூகத்திலே 
பேசுகிறவனாய்‌ இருக்கிறான்‌. 


யாத்திராகமம்‌ 7 : 2, 3 
பார்வோனின்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்துவேன்‌ என்று சொல்கிறாரே, உண்மையாகவே 
தேவனா பார்வோனின்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்தினார்‌? ஆமாம்‌. ஆனால்‌, எப்படி அது 
நடைபெற்றது? பார்வோன்‌ ஒரு இளகிய மனதுடையவனாய்‌, தேவனிடத்திலே தீரும்ப வாஞ்சை 
உள்ளவனாய்‌, இஸ்ரவேல்‌ மக்களை மோசே விடுதலை பண்ணிக்‌ கொண்டுசெல்ல, 
அனுமதிக்கிறவனாய்‌, அவர்களுக்காக எதையாவது செய்யவேண்டும்‌ என்று பார்வோன்‌ 
விரும்புகிறவனாய்‌ இருந்திருப்பானென்றால்‌, தேவன்‌ அவனுடைய இருதயத்தைக்‌ கடினப்படுத்தியது 
தவறான ஒரு காரியமாய்‌ இருக்கும்‌. 
இவ்வாறு நீங்கள்‌ சிந்திப்பீர்களென்றால்‌, நீங்கள்‌ சரியாக இந்த வசனத்தைப்‌ பார்க்கவில்லை 
என்று அர்த்தம்‌. “கடினப்படூத்தி' என்று சொல்லப்படுவது, ஒரு உவமையான சொல்‌. இதன்‌ பொருள்‌, 
ஒரு கயிறை தீரிப்பது போல தீரிப்பது என்று கூறப்படுகிறது. 
அதாவது, தேவன்‌ பார்வோனின்‌ இருதயத்தைத்‌ திருகினார்‌. அதிலே இருப்பதைப்‌ பிழிந்து 
எடுப்பதற்காக அல்ல, அவர்‌ செய்ய விரும்பியதை செய்யும்படியாக தேவன்‌ அவனைக்‌ 
கட்டாயப்படூத்தினார்‌. இந்தக்‌ காலத்து அரசியல்வாதிகளைப்‌ போல பார்வோன்‌ இருக்கிறான்‌. அவர்கள்‌ 
மனதீல்‌ நீனைப்பதைக்‌ கூறுவதில்லை. அவர்கள்‌ மனதீல்‌ உணர்வது வேறு, வெளியே பேசுவது வேறு. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ போக பார்வோன்‌ விரும்பவில்லை. இருந்தாலும்‌ அவன்‌ ஒரு இளகிய 
மனதுடைய அரசனைப்போல நடித்தான்‌. அவன்‌ பெரிய பரோபகாரி என்று மற்றவர்கள்‌ 
நீனைக்கவேண்டூமென்று விரும்பினான்‌. ஆனால்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களுடையக்‌ காரியத்திலே 
கடினமானவனாய்‌ இருந்தான்‌. தேவனே அவனை நீதிமன்றத்திற்குக்‌ கொண்டுவந்து, 
உண்மையாகவே அவன்‌ எப்படி உணர்கிறான்‌ என்பதை ஒத்துக்கொள்ள வைக்கிறார்‌. 
இன்றைக்கும்‌ சிலர்‌ தாங்கள்‌ செய்ய ஒத்துக்கொண்ட காரியங்களை செய்ய வைப்பதற்காக 
நீதிமன்றங்களுக்கு அழைத்துச்‌ செல்லப்பட வேண்டியவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. பார்வோனை 
கர்த்தர்‌ நீதிமன்றத்திலே கொண்டுவந்து, உண்மையாகவே அவன்‌ உள்ளத்திலே எப்படி உணர்கிறான்‌ 
என்பதை வெளிப்படூத்த வைக்கப்‌ போகிறார்‌. நீ ஒரு காரியத்தைச்‌ சொல்லிக்‌ கொண்டு இன்னொரு 
காரியத்தைச்‌ செய்ய முடியாது என்கிறார்‌. 
இந்தக்‌ குறிப்பிட்ட காரியத்திலே அவனுடைய கரத்தை கட்டாயப்படுத்தி செயல்படூம்படியாய்‌ 
வைக்கிறார்‌. அவருடைய பிரசன்னத்திலே வரப்போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும்‌, 
தேவன்‌ இதைத்தான்‌ செய்கிறார்‌. உண்மையாகவே நீங்கள்‌ எப்படிப்பட்டவர்களாய்‌ இருக்கிறீர்கள்‌ 
என்பதை நீங்களே காண்பீர்கள்‌. 
சிலருடைய வாழ்க்கையைப்‌ பொருத்தமட்டிலேயும்‌, இது அவர்களுக்கு பயங்கர 
மானதாயிருக்கும்‌, 
யாத்திராகமம்‌ 7 : 4, 5 
பார்வோன்‌ யார்‌ என்பது வெளிப்படுத்தப்படும்‌, அதைப்போல தேவனாகிய கர்த்தரும்‌, யார்‌ 
என்பதை அவர்‌ கெளிப்படூத்துவார்‌. அதை எகிப்தியர்கள்‌ அறிந்து கொள்வார்கள்‌. இஸ்ரவேலர்கள்‌ 
தங்கள்‌ தேவனைக்‌ குறித்து உறுதியாக அறிந்து கொள்வார்கள்‌. மோசேயும்‌, ஆரோனும்‌ 
நீதிமான்களாகக்‌ காணப்படூவார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 7 : 6, 7 
நாம்‌ ஏற்கனவே பார்த்ததுபோல, ஆரோன்‌ மோசேயைவிட மூன்று வயது மூத்தவன்‌. 
யாத்திராகமம்‌ 7 : 8,9 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ பார்த்து, கர்த்தர்‌ உங்களை அனுப்பியிருக்கிறார்‌ என்பதற்கு என்ன 
அடையாளம்‌, உங்களுக்கு என்ன அதிகாரம்‌ இருக்கிறது என்று பார்வோன்‌ கேட்பானென்றால்‌, ஆரோன்‌ 
கரத்திலிருக்கும்‌ அந்தக்‌ கோலே, அவர்களுடைய அதிகாரத்தின்‌ சின்னமாய்‌ இருக்கப்‌ போகிறது. 


யாத்திராகமம்‌ 7 : 10 

இந்த வேதப்‌ பகுதியிலே சர்ப்பம்‌ என்று சொல்லப்படுகிற வார்த்தையைக்‌ குறித்து, சிலருக்கு 
ஐயப்பாடு இருக்கிறது. ஏனென்றல்‌, எகிப்து தேசத்திலே சர்ப்பத்தைக்‌ குறித்து மிகக்‌ குறைவான சரித்திர 
சான்றுகளே இருக்கின்றன. மூல மொழியிலே இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு 
முதலை என்றும்‌ பொருள்படூகிறதாய்‌ இருக்கிறது. மோசேயின்‌ காலத்திலே, நைல்‌ நதியிலே 
எண்ணற்ற முதலைகள்‌ வாழ்ந்து வந்தன. இந்த வாதைகளைக்‌ குறித்து நாம்‌ பார்க்கும்பொழுது, 
அநேக மிருகங்களைக்‌ குறித்து நாம்‌ பார்க்கீறோம்‌. அதாவது, மிருகங்கள்‌, பறவைகள்‌ அல்லது 
பூச்சிகளைக்‌ குறித்து வாசிக்கிறோம்‌. 

இதைக்‌ குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும்‌, ரோமர்‌ 1 : 22, 23லே இவ்விதமாய்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 

“அவர்கள்‌ தங்களை ஞானிகளென்று சொல்லியும்‌ பயித்தியக்காரராகி, 

அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள்‌ பறவைகள்‌ மிருகங்கள்‌ 
ஊரும்‌ பிராணிகள்‌ ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்‌.” 

எகிப்தியர்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ ஒரு அடையாளத்தை வைத்திருந்தார்கள்‌. வார்த்தைகளால்‌, 
விவரிக்கவேண்டிய காரியங்களை ஒரு படத்தைதை வரைந்து விளக்கினார்கள்‌. வாழ்க்கையின்‌ 
ஒவ்வொரு அம்சத்துக்கும்‌ ஒரு தெய்வத்தை உருவாக்கினார்கள்‌. ஒரே தெய்வ வழிபாடாய்‌ இருந்த 
மனுக்குலத்தைப்‌ பல தெய்வங்களை வழிபடும்‌ மக்கள்‌ கூட்டமாக்கினார்கள்‌. ஒரு மகா உன்னதமான 
தேவன்‌ இருக்கிறார்‌ என்பதை நம்பினார்கள்‌. அவர்‌ உண்டாக்கப்பட்டவர்‌ அல்ல. தாமாக 
தனித்திருக்கிறவர்‌, சர்வ வல்லமையுள்ளவர்‌, நித்தியமானவர்‌. இதை அவர்கள்‌ அறிந்தவர்களாய்‌ 
இருந்தாலும்‌, மனிதனுடைய காரியங்களிலே தலையிடும்‌ அளவிற்கு அவர்‌ குறைந்தவர்‌ அல்ல, 
அவர்‌ மகா பெரியவர்‌, எனவே தங்களுக்குத்‌ தாங்களே, தேவர்களை உண்டூபண்ணிக்‌ 
கொண்டார்கள்‌. பிசாசுகளை வணங்க ஆரம்பித்தார்கள்‌. பொல்லாத ஆவிகளை வணங்க 
ஆரம்பித்தார்கள்‌ என்று ஒரு சரித்திர ஆசிரியர்‌ எகிப்தியர்களைக்‌ குறித்து எழுதுகிறார்‌. 

ஏதேன்‌ பட்டணத்திற்கு பவுல்‌ சென்றபொழுதும்‌ இதைத்தான்‌ கண்டான்‌. அப்போஸ்தலர்‌ 
நடபடிகளின்‌ புத்தகம்‌ 17 : 23: 

“எப்படியென்றால்‌, நான்‌ சுற்றித்‌ திரிந்து, உங்கள்‌ ஆராதனைக்குரியவைகளைக்‌ கவனித்துப்‌ 
பார்த்தபொழுது, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தைக்‌ கண்டேன்‌; 
நீங்கள்‌ அறியாமல்‌ ஆராதீக்கிற அவரையே நான்‌ உங்களுக்கு அறிவிக்கிறேன்‌.” 

இப்படி மனிதர்களே உருவாக்கிய தெய்வங்களை மனிதன்‌ வழிபட்டூக்கொண்டிருக்கும்‌ 
காலங்களிலே, ஜீவனுள்ள உண்மையான தேவனை அறிந்து கொள்ள முடியாது. எனவேதான்‌, 
தேவனாகிய கர்த்தர்‌ எகிப்தின்‌ தேவர்களுக்கு எதிராகத்‌ தாக்குதல்‌ நடத்தினார்‌. அப்பொழுதுதான்‌ அவர்‌ 
யார்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்துகொள்ள முடியும்‌. இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கார 
என்ற எபிரெய வார்த்தை, இங்கே மட்டுமே சர்ப்பம்‌ என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மற்ற 
இடங்களிலே இது அவ்வாறு மொழிபெயர்க்கப்படவில்லை. 

ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ தரிசன புத்தகத்திலும்‌, எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசன புத்தகத்திலும்‌, 
கொள்ளிவாய்‌ சர்ப்பம்‌ என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையின்‌ பொருள்‌, பிசாசிற்கடுத்ததாய்‌ 
இருக்கிறது. எனவேதான்‌ மொழிபெயர்ப்பாளர்கள்‌ சர்ப்பம்‌ என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும்‌ 
என்று சொல்லப்படுகிறது. அதுமட்டூமல்ல, எகிப்தியர்கள்‌ முதலைகளையும்‌ வணங்கினார்கள்‌. 56096 
என்ற தேவதை கேடானவளாகவும்‌, முதலை தலையை உடையவளாகவும்‌ உருவாக்கப்பட்டிருந்தாள்‌. 
வானமண்டலத்தீலுள்ள நட்சத்தீரங்களின்‌ தேவர்களுக்கு எதீரியான அபிபி இந்த முதலையின்‌ 
வடிவிலேயே சித்தரிக்கப்பட்டு தொழுது கொள்ளப்பட்டு வந்தது. 

தீம்ஸ்‌ என்ற நகரிலே அமன்றா என்ற கோவிலிலே எகிப்தியர்கள்‌ இந்த மந்திர தந்திர 
வித்தைகளை சடங்காச்சாரமாய்‌ வைத்தீருந்தார்கள்‌. இந்த அபிபி என்ற தெய்வம்‌ வடக்கு கடைசியிலே 


இருந்து கொண்டு, வானத்தின்‌ ஒரு பகுதியிலே இருந்து உதிக்கும்‌ சூரிய கடவுளான “ரா' வை உதிக்க 
முடியாத வண்ணம்‌ தடுக்க முயற்சித்தது என்ற எண்ணம்‌ எகிப்திற்குள்ளே இருந்து வந்தது. சூரிய ஒளி, 
ஒன்றுமில்லாமல்‌ போகத்தக்கதாக இந்த அபிபி மின்னல்களையும்‌, இடி முழக்கங்களையும்‌, 
புயல்களையும்‌, கூறாவளிகளையும்‌ மேகங்களையும்‌ மஞ்சுவையும்‌, காரிருளையும்‌ அனுப்பினது 
என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. 

எனவே, எகிப்தீயர்களின்‌ தொழுது கொள்ளுதல்‌, இந்த அபிபி என்கிற தெய்வத்தை 
முற்றினுமாய்‌ அழிக்கும்‌ எண்ணத்தோடூ காணப்பட்டது. இந்த தெய்வத்திற்கு எதீராகத்தான்‌ தேவன்‌ 
தமது முதல்‌ அம்பை தொடுத்தார்‌. ஆரோனின்‌ கோல்‌, முதலையானது. 

யாத்திராகமம்‌ 7 : 11 

ஆரோன்‌ செய்ததையே மற்ற மந்திரவாதிகள்‌ செய்தார்கள்‌. இதைக்‌ குறித்து 2 தீமோத்தேயு 
3:8லே, பவுல்‌ இவ்வண்ணமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 

“யந்நேயும்‌ யம்பிரேயும்‌ மோசேக்கு எதிர்த்து நீன்றது போல இவர்களும்‌ சத்தீயத்துக்கு எதிர்த்து 
நிற்கிறார்கள்‌; இவர்கள்‌ துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள்‌, விசுவாசவிஷயத்தில்‌ பரீட்சைக்கு 
நீல்லாதவர்கள்‌.” 

இங்கே நாம்‌ பார்க்கிறது போல இந்த மந்திரவாதிகள்‌, ஜீவனுள்ள தேவனுக்கு எதிராக எதிர்த்து 
நீன்றார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 7 : 12, 13 

எகிப்தியர்கள்‌ முதலைகளை வணங்கினார்கள்‌. இப்பொழுது ஆரோனின்‌ கோல்‌, மற்ற 
முதலைகளை விழுங்கிப்‌ போட்டுவிட்டது. இது உண்மையாகவே பார்வோனுடைய இருதயத்தைத்‌ 
தொட்டிருக்க வேண்டும்‌. ஆனால்‌, அவ்வாறு நடைபெறவில்லை. பார்வோன்‌ தன்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படூத்தினான்‌. தன்னுடைய மனதிலே நீர்ணயித்திருந்தக்‌ காரியத்தை மாற்றிக்கொள்ள 
விருப்பமற்றவனாய்‌ இருந்தான்‌. 

தேவனாகிய கர்த்தர்‌ தாம்‌ யார்‌ என்பதை வெளிப்படூத்தியிருக்கிறார்‌. அவர்‌ சர்வ 
வல்லமையுள்ளவர்‌, இயற்கைக்கு மேல்‌ எல்லா அதிகாரங்களையும்‌ உடையவர்‌. அவரை 
நம்பினவர்களை அவர்‌ கைவிடூகிறகில்லை. அவருக்கு எதிர்த்து நின்றவர்கள்‌ நிலைத்து நீன்றதில்லை. 

நம்முடைய வாழ்க்கையிலேயும்‌ நம்மோடூ அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கும்‌ அவருக்கு நாம்‌ 
எதிர்த்து நீற்கிறோமா? அல்லது இருதயத்தைக்‌ கடினப்படுத்துகிறோமா? அல்லது கீழ்ப்படிகிறோமா? 

யாத்திராகமம்‌ 7 : 14 - 21 

இங்கே தேவன்‌ எகிப்தியர்கள்‌ எதைத்‌ தொழுது கொள்கிறார்களோ, அதை அழிக்கிறார்‌. 
அவர்களுக்குப்‌ பரிசுத்தமாயிருந்த நைல்‌ நதி இப்பொழுது இரத்தமாகிவிட்டது. நைல்‌ நதியை நல்ல 
திடகாத்திரமான ஒரு மனிதனுக்கு மார்பகங்கள்‌ இருப்பதுபோல அவர்கள்‌ சித்தரித்திருந்தார்கள்‌. இதன்‌ 
பெயர்‌ Hai: இது செழிப்பையும்‌, விளைச்சலையும்‌ சத்தான உணவையும்‌ குறிக்கிறது. இந்த 
வழிபாட்டிலே அவர்கள்‌ கோவிலிலே பயன்படுத்துகிற பாடல்‌ இவ்வண்ணமாய்‌ இருக்கிறது. 

“ரா என்கிற சூரிய கடவுள்‌ உருவாக்கிய நிலங்களுக்கு நீ தண்ணீராய்‌ இருக்கிறாய்‌, நீயே 
உணவை கொண்டூவருகிறாய்‌, நல்ல காரியங்களையெல்லாம்‌ உருவாக்குகிறவன்‌ நீயே, நீயே 
எங்கள்‌ களஞ்சியங்களை நீறைவு செய்கிறாய்‌, தேவையுள்ளவர்களையும்‌, ஏழைகளையும்‌ 
கரிசனையோடு கவனிக்கிறவன்‌ நீயே.” 

நைல்‌ நதியை எகிப்தின்‌ ஜீவ இரத்தம்‌ என்று சொல்லலாம்‌. அவர்களுக்கு ஜீவனைக்‌ கொடுக்க 
வேண்டிய நைல்‌ நதி இப்பொழுது மரணத்தைக்‌ கொடுக்கிறதாய்‌ இருக்கிறது. ஏனென்றால்‌, இரத்தமாக 
அது மாறிவிட்டது. எகிப்தின்‌ ஆசீர்வாதமாய்‌ இருந்தது இப்பொழுது எகிப்தின்‌ சாபமாகிவிட்டது. இது 
தேவனுடைய நீயாயத் தீர்ப்பு. 


யாத்திராகமம்‌ 7 : 22 - 25 
இந்த வாதை ஏழு நாட்கள்‌ தேசத்தீலேக்‌ காணப்பட்டது. இது தேவனுடைய கரத்தீனால்‌ 
உண்டானது என்பதை பார்வோன்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம்‌ எகிப்தின்‌ மந்திரவாதிகளும்‌ 
இதே காரியத்தைச்‌ செய்தார்கள்‌. அதுவும்‌ உண்மையாகவே ஆச்சரியமானதுதான்‌. பிசாசின்‌ 
வல்லமையினாலே அவர்கள்‌ அதைச்‌ செய்தார்கள்‌. ஆனாலும்‌, இரத்தமான தண்ணீரை மீண்டூமாக 
சுத்தமான தண்ணீராய்‌ அவர்களால்‌ மாற்ற முடியவில்லை. 


அதிகாரம்‌ 8 
ராஷ்_ை ND ற்றை > GAA — (oT பற்றை (ள்‌: 
- தரஜீக£ம்‌ ros - AIG 
தொடர்ந்து ஒன்றன்பின்‌ ஒன்றாக தேவன்‌ வாதையை அனுப்புகிறார்‌. விக்ரக வணக்கத்திலே 
மூழ்கிக்‌ கிடந்த எகிப்து மக்களுக்கு எதிராக தேவன்‌ இவற்றை அனுப்பி வைக்கிறார்‌. இரண்டாவதாக 
வந்த வாதை தவளைகள்‌. மூன்றாவதாக பேன்‌. நான்காவதாக வண்டுகள்‌. 
எகிப்து மக்கள்‌ தவளை தலைகொண்ட ஒரு பெண்‌ தெய்வத்தை வணங்கி வந்தார்கள்‌. அதன்‌ 
பெயர்‌ Heka. நைல்‌ நதியின்‌ தேவன்‌ Hi ஒரு தவளையை வைத்துக்‌ கொண்டிருப்பது போலவும்‌, 
அதின்‌ வாயிலிருந்து சத்தான உணவு வந்துகொண்டிருப்பது போலவும்‌ ஒரு படத்தில்‌ 
சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இது நைல்‌ நதியின்‌ தேவனுக்கும்‌, தவளை தேவதைக்கும்‌ உள்ள 
தொடர்பைக்‌ காட்டுகிறது. 
இந்த தேவதை செழிப்பையும்‌, மறுபிறப்பையும்‌ குறிக்கிறதாய்‌ இருக்கிறது. எகிப்தில்‌ உள்ள 
சித்திரங்களிலே ஒன்று Heka என்று சொல்லப்படுகிற தெய்வம்‌, 055 என்ற தெய்வத்தின்‌ 
உயிர்த்தெமுதலை ஏற்படூத்தும்படியான மந்திரங்களைச்‌ சொல்வது போல தீட்டப்பட்டிருக்கிறது. 
மட்டுமல்ல, இந்த தேவதை அரசிக்கு முன்னதாக மண்டியிட்டிருப்பது போலவும்‌ சித்திரம்‌ 
தீட்டப்பட்டிருக்கிறது. 
யாத்திராகமம்‌ 8 : 1- 5 
எகிப்து தேசத்திலே எங்கே பார்த்தாலும்‌ ஒரே தவளைகள்‌. படுக்கை அறையிலே, சமையல்‌ 
அறையிலே, வீட்டின்‌ ஒவ்வொரு அறையிலேயும்‌ தவளைகள்‌ காணப்பட்டன. பாத்திரங்களின்‌ மேலே 
ஏறின, பெட்டிகளின்‌ மேலே ஏறின, அவர்கள்‌ நடந்து சென்றபொழுது, தவளைகளை மிதித்துக்‌ 
கொண்டுதான்‌ செல்லவேண்டியதிருந்தது. அவர்கள்‌ உட்கார்ந்தபொழுது தவளைகளின்‌ மேலேதான்‌ 
உட்கார்ந்தார்கள்‌. சற்றே கற்பனை செய்து பாருங்கள்‌. எத்தனை அருவருப்பான ஒரு நீலை அது. 
இந்த தீரள்‌ கூட்டமான தவளைகளை அவர்களால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. அது கொல்லப்படக்‌ 
கூடாது. ஏனைன்றால்‌, அதை ஜனங்கள்‌ தெய்வமாக வழிபட்டூ வந்தார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 8 : 6, 7 
இந்த எகிப்திய மந்திரவாதிகளும்‌, தவளைகளைப்‌ பிறப்பித்தார்கள்‌. இதுவும்‌ பிசாசின்‌ 
வல்லமையை நமக்குக்‌ காட்டூகிறதாய்‌ இருக்கிறது. 
யாத்திராகமம்‌ 8 : 8- 11 
இங்கே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்‌ என்னவென்றால்‌, இந்த எகிப்து தேசத்து 
மந்திரவாதிகளால்‌, அதிகமான தவளைகளை உற்பத்தி செய்ய முடிந்தது. ஆனால்‌, அந்த 
தவளைகளை அங்கேயிருந்து அப்புறப்படுத்த முடியவில்லை. இப்பொழுது உண்மையாகவே, 
பார்வோன்‌ இந்த நிலைமையிலே மிகவும்‌ சஞ்சலப்பட்டவனாக எதையும்‌ வாக்குப்பண்ண 
ஆயத்தமானவனாகீறான்‌. 


இங்கே தேவாதீ தேவன்‌, கர்த்தாதி கர்த்தர்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக இந்த அரசனுக்கு தம்மை 
அறிமுகப்படூத்தீக்‌ கொண்டிருக்கிறார்‌. சாதாரண முறையிலே அல்ல, கடினமான ஒரு முறையிலே 
தம்மை அறிந்துகொள்ள செய்துகொண்டிருக்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 8 : 12 - 15 
இந்தக்‌ காட்சி, பார்வோனின்‌ இருதயம்‌ கடினப்படூவதைக்‌ காட்டும்‌ ஒரு சுருக்க செய்தியாய்‌ 
இருக்கிறது. ஏற்கனவே நாம்‌ பார்த்ததுபோல, அவனே அவனுடைய இருதயத்தைக்‌ கடினப்படுத்திக்‌ 
கொண்டிருந்தான்‌. இங்கே தேவன்‌ இந்தக்‌ காரியத்திலே செய்தது என்னவென்றால்‌, ஏற்கனவே 
அவன்‌ இருதயத்தின்‌ ஆழத்தில்‌ இருந்ததை வெளியே கொண்டுவருகிறார்‌. அவ்வளவுதான்‌. 
மூன்றாவது வாதையான பேன்‌ அடுத்து வருவதைப்‌ பார்க்கிறோம்‌. 
யாத்திராகமம்‌ 8 : 16 - 19 
இந்த நேரம்‌ வரை எகிப்தின்‌ மந்திரவாதிகள்‌ தேவன்‌ செய்த அதே அற்புதங்களை 
செய்யக்கூடியவர்களாய்‌ இருந்தார்கள்‌. ஆனால்‌, இந்த முறை ஏதோ காரணத்தினாலே இந்த 
வாதையை அவர்களால்‌ செய்யக்கூடாமற்‌ போயிற்று. தந்திரமான முறையிலே இதுவரை தங்கள்‌ 
அற்புதங்களை செய்வதைப்‌ போல அவர்கள்‌ செயல்பட்டாலும்‌, இந்த முறை எல்லாம்‌ தேவனுடைய 
கரம்‌ என்பதை அறிந்து கொள்கிறார்கள்‌, அறிக்கையிடுகிறார்கள்‌. 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக தேவாதி தேவன்‌ எகிப்தீய மக்களுக்கு தாம்‌ ஒருவரே கடவுள்‌ என்பதை 
நீரூபிக்கிறார்‌. எகிப்திலே காணப்பட்ட தெய்வங்களை அவர்கள்‌ வழிபடுவது ஒவ்வொருவருடைய 
வாழ்க்கையிலேயும்‌ ஒரு அநுதின வழக்கமானதாய்‌ இருந்திருக்கிறது. இந்த வாதையிலே நாம்‌ 
பார்க்கிறது போல்‌, தேவன்‌ சே என்று சொல்லப்படூகிற பூமிக்கடவுளுக்கு எதிராக நியாயத்தீர்ப்பை 
அனுப்புகிறார்‌. ச என்னும்‌ தெய்வம்‌ பூமியோடுகூட தொடர்புடையதாய்‌ காணப்படுகிறது. இந்த Geb 
என்னும்‌ தெய்வம்தான்‌ 05 என்னும்‌ தெய்வத்திற்கு விளைச்சலைக்‌ குறித்த அறிக்கையை 
தெரிவிக்கிறதாய்‌ இருக்கிறது. 
பேன்‌ என்று சொல்லும்பொழுது, இது கொசுவைப்‌ போல மிக சிறியதாக இருக்கிறது. பேன்‌ 
என்பதற்கான மூல வார்த்தையின்‌ பொருள்‌, மூடு என்பதாகும்‌. மட்டுமல்ல, கிள்ளு என்றும்‌ 
சொல்லலாம்‌. இப்படி மூடுவது அல்லது கிள்ளுவது, ஒரு கொசுவினாலோ, ஒரு சிறிய வண்டினாலோ 
உண்டாகிறதல்ல. மொத்தமாக புழுதிபோல வந்து ஒட்டி, மொத்தமாக சேர்ந்து கடிப்பதாகும்‌. இந்த 
பேன்கள்‌ வந்து அழுக்கை தின்கிறதாய்‌, மொத்தமாய்‌ வந்து தின்கிறதாய்‌ இருக்கும்‌. சற்றே கற்பனை 
செய்து பாருங்கள்‌. தேசமெங்கும்‌ தவளைகள்‌ செத்துக்‌ கிடக்கின்றன, நாற்றமெடுக்கிறது, இப்பொழுது 
இவற்றை சுத்தம்‌ பண்ணும்படியாக, இவற்றை தின்னும்படியாக இந்தப்‌ பேன்கள்‌ வருகின்றன. இது 
ஒருபுறம்‌ ஆசீர்வாதம்‌ போல தெரிந்தாலும்‌, இதுவும்‌ ஒரு சாபமாகவே இருக்கிறது. 
ஒருவர்‌ எகிப்திலே தனது அனுபவத்தைக்‌ குறித்து, இவ்விதமாக எழுதியிருக்கிறார்‌. அவர்‌ சற்று 
கூர்ந்து கவனித்தபொழுது மண்‌ அப்படியே அசைவது போலத்‌ தெரிந்தது. அதை நன்றாகக்‌ கூர்ந்து 
பார்த்தபொழுது ஆயிரக்கணக்கான சிறிய பூச்சிகள்‌ மண்ணே அப்படியே நகர்ந்து செல்வதுபோல 
நகர்ந்து போய்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்‌. 
வேதம்‌ என்ன சொல்கிறது? தேசமெங்கும்‌ பூமியின்‌ புழுதியெல்லாம்‌ பேன்களாயிற்று. இந்த 
வாதையை எகிப்திய மந்தீரவாதிகளால்‌ செய்ய முடியாமல்‌ போனது. எகிப்து மக்களின்‌ வாழ்க்கையிலே 
தேவன்‌ நீயாயத்தீர்ப்பை அனுப்பத்‌ துவங்குகிறார்‌. 
யாத்திராகமம்‌ 8 : 20 - 23 
இந்த நேரம்‌ வரை வந்த எல்லா வாதைகளுமே, எகிப்து தேசத்திலேயும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வாழ்ந்த கோசேன்‌ பகுதியிலேயும்‌ ஏற்பட்டன. ஒருவேளை சிலர்‌ பார்வோனிடத்திலே போய்‌, 
பார்வோனே இது கோசேன்‌ பிரதேசத்திலேயும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களையும்‌ பாதிக்கும்‌ வாதையாய்‌ 
இருக்கிறது. எனவே, இது இயற்கையாக உண்டானது என்று சொல்லியிருக்கலாம்‌. மட்டுமல்ல, 


இதற்கெல்லாம்‌ காரணம்‌ எகீப்திலே வழிபடுகிற ஒரு தெய்வமென்றும்‌ அவர்கள்‌ சொல்லியிருக்கலாம்‌. 
ஆனால்‌, இந்த நேரம்‌ முதல்‌, எந்த ஒரு வாகையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வாழ்கிற கோசேன்‌ 
பிரதேசத்தைத்‌ தொடாது என்பதை தேவன்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. இனி நியாயத்தீர்ப்பு, எகிப்து மக்களை 
மட்டுமே பாதிக்கிறதாய்‌ இருக்கும்‌. 

நான்காவதாக வந்த வாதை வண்டூகள்‌ என்று வாசிக்கிறோம்‌. இந்த வண்டுகள்‌ என்பது 
அநேகமாக எகிப்து மக்கள்‌ நன்றாக அறிந்திருந்த, அவர்கள்‌ பரிசுத்தமாகக்‌ கருதப்பட்ட ஒரு வண்டாய்‌ 
இருந்திருக்க வேண்டும்‌. எகிப்திலே தோண்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அநேக சவக்கிடங்குகளிலே, 
பொன்னால்‌ செய்யப்பட்ட இந்த வண்டுகள்‌ கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. 

இது சூரிய கடவுளாகிய ராவிற்குப்‌ பரிசுத்தமானது. இந்த வாதைக்குப்‌ பின்னால்‌, பார்வோன்‌ 
மோசேயை ஒரு சமரசத்தீற்கு அழைக்கிறான்‌. இது அந்த வாதையின்‌ அகோரத்தீனாலே உண்டானது. 
இந்த வண்டு ஜாதிகள்‌, எகிப்து தேசத்திற்குள்ளே நுழைந்து சேதத்தை உண்டுபண்ண 
ஆரம்பித்தபொழுது, பார்வோன்‌ என்ன ஆலோசனை கொடுக்கிறான்‌ பாருங்கள்‌. 

யாத்திராகமம்‌ 8 : 24 - 27 

இந்த எகிப்திய வண்டு, நித்திய ஜீவனைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது என்று சொல்கிறார்கள்‌. இந்த 
பரிசுத்தமான வண்டு இப்பொழுது ஒரு சாபமாக, எகிப்து தேசத்தின்‌ மேலே வந்திருக்கிறது. இப்பொழுது 
பார்வோன்‌ ஒரு சமரசத்திற்கு வருகிறான்‌. இந்த வாதைகளைல்லாம்‌ ஒரு முடிவிற்கு வரும்‌ முன்னதாக, 
நான்கு விதமான சமரசங்களை அவன்‌ கூறுகீறான்‌. 

மோசேயும்‌, ஆரோனும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ வனாந்தரத்திலே மூன்றுநாள்‌ பிரயாணமாய்‌ 
போய்‌ பலியிட வேண்டுமென்று விரும்பினார்கள்‌. அதற்கு பார்வோன்‌, அதெல்லாம்‌ சரிதான்‌. நீங்கள்‌ 
பலியிடலாம்‌. ஆனால்‌, இந்த தேசத்திலேதான்‌ அவர்கள்‌ தங்கியிருக்க வேண்டும்‌ என்கீறான்‌. 

இன்றைக்கும்‌ அநேக கீறிஸ்தவர்கள்‌ இப்படிப்பட்ட சமரசம்‌ செய்கிறார்கள்‌. இது எல்லா 

காலங்களிலேயும்‌ பிசாசிற்கடூத்ததாய்‌ இருக்கிறது. அப்படி அவர்கள்‌ ஒத்துப்போவது எப்படி? நாம்‌ 
கிறிஸ்தவர்களாய்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ பரந்த மனதுள்ளவர்களாய்‌ இருக்கப்போவதில்லை 
என்பார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌ நாங்கள்‌ பரந்த மனதுள்ளவர்களாய்‌ இருப்போம்‌. ஆனால்‌, எங்களுடைய 
வாழ்க்கையிலே எந்த மாற்றத்தையும்‌ ஏற்படுத்தமாட்டோம்‌ என்கிறார்கள்‌. 

உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம்‌ இல்லையென்றால்‌, நீங்கள்‌ கிறிஸ்தவர்களே அல்ல. 
நல்ல செயல்களை நீங்கள்‌ செய்தால்தான்‌, கிறிஸ்தவர்கள்‌ என்று இங்கே நான்‌ சொல்கிறேன்‌ என்று 
குற்றம்‌ சாட்டவேண்டாம்‌. அவ்வாறு நான்‌ சொல்லவில்லை. நாம்‌ இரட்சிக்கப்பட்டிருப்பது, 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ மேலே நாம்‌ வைத்த விசுவாசத்தினால்‌ மட்டுமே. எந்த ஒரு 
நற்செயலும்‌ இங்கே கணக்கிலே எடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை இரட்சிக்கும்படியாக 
நீங்கள்‌ விசுவாசத்தை அவர்‌ மேலே வைக்கும்பொழுது, அந்த விசுவாசம்‌ உங்கள்‌ வாழ்க்கையிலே 
மாற்றங்களை உண்டுபண்ணும்‌. கிறிஸ்தவ ஒழுக்கங்கள்‌ வருகின்றன. 

நமது உள்ளான மனிதனிலே முதலாவது மாற்றம்‌ பெற வேண்டும்‌. இன்றைய அநேக 
திருச்சபைகளும்‌, உலகத்தோடு அநேகக்‌ காரியங்களிலே சமரசம்‌ செய்வதினாலே, இன்னமும்‌ 
எகிப்திலேயே குடியிருக்கின்றன. அப்படிப்பட்ட தீருச்சபையிலுள்ள ஒரு மனிதனுக்கும்‌, உலகத்திலே 
தேவனை அறியாத ஒரு மனிதனுக்கும்‌, எந்த ஒரு வித்தியாசத்தையும்‌ நீங்கள்‌ பார்க்க முடியாது. 

இன்றைக்கு அநேகர்‌ கிறிஸ்தவ சமய பக்தி உள்ளவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌, 
வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அறியாதவர்களைப்‌ போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்‌. 
இன்றைக்கு நாம்‌ இரண்டு குதீரைகளோடூ கூட பந்தயத்திலே பங்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம்‌, ஒரு 
குதிரை கருப்பு குதிரை, மற்றுமொன்று வெள்ளை குதிரை. இரண்டு குதிரைகளையும்‌ பயன்படுத்தி, 
நீங்கள்‌ பிரயாணம்‌ செய்ய விரும்பி, ஒரு காலை வெள்ளைக்‌ குதிரையின்‌ மேலேயும்‌, மற்றொரு 
காலை கருப்புக்‌ குதிரையின்‌ மேலேயும்‌ வைத்து, பயணம்‌ செய்துகொண்டு இருப்பீர்களென்றால்‌, 
வினோதமான ஒரு காரியத்தை நீங்கள்‌ சீக்கிரமாகக்‌ கண்டு கொள்வீர்கள்‌. 


இந்த இரண்டு குதீரைகளுமே எதீர்‌ எதிர்‌ திசையிலே ஓடுகிறதாய்‌ இருக்கின்றன. எனவே, எந்தக்‌ 
குறிப்பிட்ட குதிரையிலே நீங்கள்‌ பயணம்‌ செய்யவேண்டும்‌ என்பதைக்‌ குறித்து நீங்கள்‌ தீர்மானிக்க 
வேண்டும்‌. அங்கே மோசே பார்வோன்‌ சொன்ன ஆலோசனையை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்திற்குள்ளே மூன்றுநாள்‌ பிரயாணமாய்‌ போய்‌, கர்த்தருக்கு பலியிட 
வேண்டுமென்று உறுதியாய்‌ இருந்தான்‌. 

இப்பொழுது, இரண்டாவது ஒரு ஆலோசனையைப்‌ பார்வோன்‌ சொல்கீறான்‌. 

யாத்திராகமம்‌ 8 : 28 

இப்பொழுது அவன்‌ கொடுத்த ஆலோசனை முதல்‌ ஆலோசனையை விட சற்றுதான்‌ 
வித்தியாசமானது. நான்‌ உங்களைப்‌ போகவிடுகிறேன்‌. ஆனாலும்‌, நீங்கள்‌ அதிக தூரமாய்‌ 
போய்விடக்கூடாது என்று சொல்கிறான்‌. இப்படிப்பட்ட சமரசத்தையும்‌ அநேக தீருச்சபைகளிலே நாம்‌ 
பார்க்கிறோம்‌. அதாவது உலகத்தின்‌ சில பழக்க வழக்கங்களை திீருச்சபைக்குள்ளேயும்‌ எடுத்து 
பயன்படுத்துவது. திருச்சபையின்‌ நீகழ்வுகள்‌, வெளியே நடக்கும்‌ விருந்துகளைப்‌ போல நடக்க 
ஆரம்பித்திருக்கின்றன. போட்டிகள்‌, பொறாமைகள்‌, தெரிந்தெடூப்புகள்‌, பதவி உயர்வுகள்‌, இவை 
யாவும்‌ உலகத்தைப்‌ போலவே நடக்கின்றன. எனவே, வெளி உலகத்திலே காணப்படுகிற, மற்ற 
சங்கங்களுக்கும்‌ திருச்சபைக்கும்‌ வித்தியாசமில்லாமல்‌ இருக்கிறது. 

மட்டுமல்ல, அப்படிப்பட்ட திருச்சபைகளிலுள்ள அநேகர்‌ இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக 
அறிந்து கொண்டவர்களாகவும்‌ இல்லை. 

யாத்திராகமம்‌ 8 : 29 - 32 

மீண்டுமாக பார்வோன்‌ தனது இருதயத்தைக்‌ கடினப்படுத்திக்‌ கொள்கிறான்‌. ஏற்கனவே 

அவனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை தேவன்‌ கெளிப்படுத்துகீறார்‌. 


அதிகாரம்‌ 9 
EDD மற்றை . கொர நோம்‌ — BUT பரை - COMMIT — TM 
DMDG > GULL 


தேவனாகிய கர்த்தர்‌, கடினமான இறுமாப்பான பார்வோனோடும்‌, அவனுடைய 
ஜனங்களோடும்‌, தொடர்ந்து செயல்படுகிறவராய்‌ இருக்கிறார்‌. எவ்வளவு நாள்‌ பார்வோன்‌ கர்த்தருக்கு 
எதிர்த்து நீற்கிறானோ, அவ்வளவு காலம்‌ பாடுகளும்‌, அழிவுகளும்‌ எகிப்தின்‌ மேலும்‌, அதின்‌ 
பிரஜைகள்‌ மேலும்‌, ஊற்றப்பட்டுக்கொண்டே இருக்கப்போகின்றன. 

இந்த அதிகாரம்‌ வரை பார்வோன்‌ தனது இருதயத்தைக்‌ கடினப்படூத்தினான்‌ என்று நாம்‌ 
வாசித்தோம்‌. ஆனால்‌, இப்பொழுது கர்த்தர்‌ பார்வோனின்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்தீனார்‌ என்று 
பார்க்கப்போகிறோம்‌. பார்வோன்‌ தொடர்ந்து கர்த்தரைக்‌ குறித்து அறிந்து கொள்ள மறுப்பு 
தெரிவிக்கீறவனாய்‌ இருந்தபடியினாலே, தேவனுடைய அழிவு அவன்மேலே வருகிறதாய்‌ இருக்கிறது. 

தேவன்‌ நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்‌. நம்மை இரட்சிக்க விரும்புகிறார்‌. ஆனால்‌, நாம்‌ 
மறுப்பு தெரிவிக்கும்‌பபொழுது, அந்த மறுப்பு ஆசீர்வாதத்தை சாபமாக்கிவிடும்‌. இதுதான்‌ 
பார்வோனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட காரியமும்‌. இப்பொழுது ஐந்தாவது வாதையைக்‌ குறித்துப்‌ 
பார்க்கப்‌ போகிறோம்‌. 

யாத்திராகமம்‌ 9 : 1- 7 

இந்த சம்பவங்களையெல்லாம்‌ முதல்‌ முறையாக கேட்கும்‌ எவருமே, இவ்வளவு 
நேரத்திற்குள்ளே பார்வோன்‌ மனம்‌ மாறியிருப்பான்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களை போகும்படியாக 
அனுமதித்திருப்பான்‌ என்று எண்ணுவார்கள்‌. தேவனே இந்த வாதைகளுக்கெல்லாம்‌ காரணமென்ற 


உண்மை வெளியரங்கமாய்‌ இருக்கிறது. தேவனே இந்த அரசனோடூம்‌, மக்களோடும்‌ 
செயல்பட்டூக்கொண்டூ இருக்கிறார்‌. 

எகிப்து தேசத்திற்கு சுற்றுலா சென்ற ஊழியர்‌ ஒருவர்‌, எகிப்து தேசத்திலே உள்ள பிரமிடுகளிலே 
கருப்பு நீற காளைகள்‌ பக்குவப்படூத்தி வைக்கப்பட்டிருக்கீன்றன என்று கூறினார்‌. நூற்றுக்கணக்கான 
மாடுகள்‌ இவ்வண்ணமாய்‌ பாதுகாக்கப்பட்டிருக்கீன்றன. அது பரிசுத்தமான மிருகம்‌ என்று 
கருதப்பட்டதால்‌, அதற்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருப்பு காளை எகிப்து 
தேசத்திலே ஒரு தெய்வமாக வணங்கப்பட்டு வந்திருக்கிறது. எகிப்து தேசத்திலே உள்ள இரண்டாவது 
மிகப்‌ பெரிய கோவில்‌ நெம்பிஸ்‌ நகரிலே இருக்கிறது. இது இந்த கருப்புநிற காளை வணக்கத்தீற்காகக்‌ 
கட்டப்பட்டது. 015 என்கிற இந்த காளை, சந்திரனின்‌ ஒரு ஒளியினாலே வித்தியாசமான 
குணநலன்களைக்‌ கொண்டதாய்‌ இருக்கிறது என்று நம்பப்பட்டது. 

ஒரு கருப்பு காளை, செத்துப்போகும்பொழுது, மற்றுமொரு கருப்பு காளை பிறக்கும்‌ என்பது 
அவர்கள்‌ நம்பிக்கை. எனவே, இந்த செத்துப்போன கருப்பு காளைகளை பதனிட்டு வைத்தார்கள்‌. 
இந்த காளையின்‌ ஆத்துமா பரலோகம்‌ சென்று அடையும்‌ என்பது அவர்கள்‌ நம்பிக்கை. எனவே, 
இந்த மிருகஜீவன்கள்‌ மேலே வரும்‌ கொள்ளை நோய்‌, வியாதீப்பட்ட மிருகங்களை இந்த மக்கள்‌ 
வழிபடூவதற்கு வழிவகுத்தது. 

இதைப்‌ பார்த்து, தேவன்‌ புன்முறுவல்‌ செய்திருப்பார்‌. விக்ரக வணக்கத்திலே இருந்த 
எகிப்தியர்கள்‌ மேலே, ஏன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மேலேயும்‌ தேவன்‌ நியாயத்தீர்ப்பைக்‌ 
கொண்டூவருகிறவராய்‌ இருக்கிறார்‌. பின்னால்‌ வரும்‌ சம்பவங்களிலே இஸ்ரவேல்‌ மக்கள்‌ எப்படி 
விக்ரக வணக்கத்திற்குள்‌ சென்றார்கள்‌ என்பதைக்‌ குறித்தும்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌. 

யாத்திராகமம்‌ 9 : 8 - 10 

இங்கே பார்வோனின்‌ பிரசன்னத்திலே மோசே இதைச்‌ செய்கிறான்‌. ஒருவேளை பார்வோன்‌ 
பார்த்துக்‌ காண்டிருக்கும்பொழுதே இந்த வாதை துவங்கி இருக்கும்‌. இந்தக்‌ கொப்புளங்களினாலே 
பாதிக்கப்பட்ட முதல்‌ நபர்‌ பார்வோனாகவும்‌ இருந்திருக்கலாம்‌. 

யாத்திராகமம்‌ 9 : 11 

பார்வோன்‌ தனக்கு ஆலோசனை சொன்ன ஞானிகளையும்‌ மந்திரவாதிகளையும்‌ 
எப்பொழுதும்‌ தன்னோடேயே வைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. முதலாவதாக மோசேயும்‌ ஆரோனும்‌ 
செய்த அற்புதங்களையம்‌, முதல்‌ மூன்று வாதைகளையும்‌ அவர்களால்‌ திரும்பச்‌ செய்ய முடிந்தது. 
அதற்குப்பின்‌ தொடர்ந்து வந்த வாதைகளை அவர்களால்‌ செய்ய முடியவில்லை. இப்பொழுது 
தேவனுடைய நீயாயத்தீர்ப்பின்படி அவர்களுக்கும்‌ கொப்புளங்கள்‌ வந்தன. 

அவர்களுக்கும்‌ கொப்புளம்‌ வந்ததினாலே மோசேக்கு முன்பாக அவர்களால்‌ 
நிற்கமுடியவில்லை. உடனடியாக அவர்கள்‌ தங்கள்‌ வீட்டை நோக்கிப்‌ போயிருக்க வேண்டும்‌. 
முதல்முறையாக தேவன்‌ மனிதனின்‌ சரீரத்தையும்‌, மிருக ஜீவன்களையும்‌, நியாயத்தீர்ப்பாகத்‌ 
தொடுகிறார்‌. மனிதனின்‌ சரீரம்‌ பாதிப்பை அடைகிறது. எகிப்திய கோவிலிலே வேலை 
செய்கிறவர்களுக்கு வியாதிகளோ, பெலவீனங்களோ இருக்கக்கூடாது. இந்த வாதையினாலே 
அவர்கள்‌ மேலெல்லாம்‌ கொப்புளங்களாயிற்று. இப்பொழுது அவர்கள்‌ சுத்தமுள்ளவர்களாய்‌ 
இல்லாதபடியினாலே அவர்கள்‌ கோவில்களிலே வேலை செய்ய முடியவில்லை. 

இதன்‌ விளைவாக எகிப்து தேசத்திலே நடைபெற்ற எல்லா மாயை வழிபாடுகளும்‌ 
நீன்றுபோயின. நெம்பிஸ்‌ நகரம்‌ இன்றைக்குப்‌ பாழடைந்து சீரழிந்து போய்‌ விட்டது. அங்கே 
தோண்டிப்‌ பார்த்து ஆராய்ச்சி செய்தவர்கள்‌, அங்கே ஆயிரக்கணக்கான கோவில்கள்‌ 
இருந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள்‌. அது மட்டுமல்ல, அவைகள்‌ எல்லாவற்றிலேயும்‌ 
பணிவிடை செய்தவர்களும்‌ இருந்திருக்கிறார்கள்‌. அங்கே இருந்த கோவில்களிலே நடைபெற்ற 
பணிவிடைகளை இந்தக்‌ கொப்புளங்கள்‌ என்ன செய்தது கவனித்தீர்களா? 


இப்பொழுது எல்லாருமே தங்களது பணிகளைத்‌ தொடர முடியாதபடி இருக்கிறார்கள்‌. எகிப்து 
தேசத்தின்‌ பிரகாசமான விளக்குகள்‌ அணைந்து போயின என்று சொல்லலாம்‌. மாயையான 
வழிபாட்டிற்கு அங்கே வேலையில்லாமல்‌ போனது. ஏனென்றால்‌ எல்லாருக்கும்‌ கொப்புளங்கள்‌. 
அங்கே வேலைசெய்த புரோகிதர்களால்‌ தொடர்ந்து பணிவிடை செய்ய முடியவில்லை. ஒருவேளை 
கோவில்‌ வாசல்களிலே வியாதீயினாலே கோவில்‌ அடைக்கப்பட்டூவிட்டது என்று 
எழுதிப்போட்டிருந்திருக்கலாம்‌. 
யாத்திராகமம்‌ 9 : 12, 13 
பார்வோனும்‌ கூட இந்த கொப்புளங்களினாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும்‌, தேவன்‌ தொடர்ந்து 
மோசேயின்‌ மூலமாகப்‌ பார்வோனிடத்தீலே தமது ஜனங்களை அனுப்பும்படியாகக்‌ கேட்கிறார்‌. பல 
முறை எனக்கு ஆராதனை செய்ய என்‌ ஜனங்களை அனுப்பிவிட, என்‌ ஜனங்களை அனுப்பிவிட 
என்று கேட்கிறார்‌. 
கர்த்தர்‌ இப்படி எத்தனையோ முறை கேட்டாலும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களை தேசத்தை 
விட்டுப்போக பார்வோன்‌ அனுமதிக்கவில்லை. அவனுடைய இருதயம்‌ கடினமாயிற்று. 
யாத்திராகமம்‌ 9 : 14 - 17 
உலகம்‌ முழுவதும்‌ வாழ்கிற மக்களுக்குத்‌ தம்முடைய வல்லமையை காண்பிப்பதற்காக தேவன்‌ 
இப்பொழுது பார்வோனை பயன்படுத்தப்போகிறார்‌. இந்த சத்தியம்‌ தொடர்பான வேதவசனத்தைப்‌ 
பாருங்கள்‌. சங்கீதம்‌ 76:10, 
“மனுஷனுடைய கோபம்‌ உமது மகிமையை விளங்கப்பண்ணும்‌; மிஞ்சுங்கோபத்தை நீர்‌ 
அடக்குவீர்‌.” 
யாத்திராகமம்‌ 9 : 18 
எகிப்து தேசத்தில்‌ பொதுவாகக்‌ குறைவாகவே மழை பெய்யும்‌. வருடத்திற்கு ஒரு 
அங்குலத்திற்கும்‌ குறைவாகவே மழை பெய்யும்‌ பிரதேசம்‌ அது. இங்கே மழை வரப்போகிறது என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஆனால்‌, அது மிகவும்‌ பயங்கரமான ஒரு மழை. 
யாத்திராகமம்‌ 9 : 19, 20 
அவர்கள்‌ தேவனை விசுவாசிக்கிறார்களா, இல்லையா என்பதைத்‌ தெரிந்துகொள்ள ஒரு 
கேள்வி இங்கே வருகிறது. கர்த்தர்‌ என்ன சொல்கிறார்‌? நீங்களும்‌ உங்கள்‌ மிருக ஜீவன்களும்‌ உள்ளே 
இருங்கள்‌. கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்ட அநேக ஜனங்கள்‌ இதை விசுவாசிக்கவில்லை. 
எனவே, இதன்‌ விளைவாகத்‌ தண்டனையை அனுபவித்தார்கள்‌. தேவன்‌ தப்பித்துக்கொள்வதற்கு 
அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்‌. ஆனால்‌, கீழ்ப்படிந்து தங்களைக்‌ காத்துக்கொண்டவர்கள்‌ 
உயிர்‌ பிழைத்தார்கள்‌. வெளியே இருந்தவர்கள்‌ மரித்துப்‌ போனார்கள்‌. 
இன்றைக்கும்‌ நாம்‌ அநேக வேளைகளிலே தீர்மானம்‌ செய்ய வேண்டியவர்களாய்‌ 
இருக்கிறோம்‌. தேவனுடைய வார்த்தை தெள்ளத்தெளிவானதாய்‌ இருக்கிறது. ஆனால்‌, நன்மையை 
தெரிந்து கொள்ளவும்‌ தீமையை வெறுப்பதையும்‌ குறித்த இறுதி தீர்மானம்‌ நாம்தாம்‌ எடுக்க வேண்டும்‌. 
உலகக்‌ காரியங்களுக்காக நாம்‌ தீர்மானம்‌ செய்யும்பொழுது, உலகப்பிரகாரமான ஒரு சந்தோஷம்‌ 
கிடைக்கலாம்‌. ஆனால்‌, அது நீரந்தரமானது அல்ல, நீத்தியமானதல்ல. 
யாத்திராகமம்‌ 9 : 21 
இந்த வாதை, 85 என்ற தெய்வத்திற்கு எதிரானது. இது செழிப்பிற்கும்‌, காற்றிற்கும்‌ தெய்வமாய்‌ 
கருதப்பட்டது. இதை பகலின்‌ தலையாகவும்‌ உருவகப்‌ படுத்தினார்கள்‌. Set மற்றும்‌ பர்‌ 
என்பவைகளுக்கு [55 குமாரத்தியாய்‌ இருந்தாள்‌. 015 என்ற தெய்வத்திற்கு சகோதரியாகவும்‌, 
மனைவியுமாகவும்‌ Hலாா5க்குத்‌ தாயாகவும்‌ இருந்தாள்‌. 


இந்த |515 என்னும்‌ தெய்வத்தின்‌ கண்களிலிருந்து வரும்‌ கண்ணர்‌, நைல்‌ நதிக்குள்ளே 
விழுவதீனாலே, நைல்‌ நதி இரண்டூபுறமும்‌ கரை புரண்டு ஓடுகிறது. இது தேசத்தை செழிப்பாக்குகிறது. 
நைல்‌ நதியே எகிப்து தேசத்தின்‌ மிகச்‌ சிறப்பு என்றும்‌ கூறப்படுகிறது. 
இந்தக்‌ கல்மழை இந்த தெய்வத்திற்கு எதிராகவே தேவனால்‌ அனுப்பப்பட்ட தண்டனையாய்‌ 
இருக்கிறது. இந்த வாதை, மனுகுலத்தையும்‌ தொட்டது, மிருக ஜீவன்களையும்‌ தொட்டது. 
யாத்திராகமம்‌ 9 : 22- 25 
தேவனை விசுவாசியாத எவருக்கும்‌ தேவன்‌ பாதுகாவல்‌ அளிக்கவில்லை. அன்று தேவன்‌ 
எகிப்திய மக்களுக்கு என்ன செய்தீயைக்‌ கொடுத்தாரோ அதே செய்தீயைத்தான்‌ இன்று உலகத்திலே 
வாழும்‌ மக்களுக்கும்‌ கொடுக்கிறார்‌. நியாயத்தீர்ப்பு வருகிறது. எதுவுமே நடைபெறாது என்பதுபோல 
வாழ்பவன்‌ ஞானவான்‌ அல்ல. இவ்வாறாகத்தான்‌ நோவாவின்‌ காலத்திலே இருந்தது. 
இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பிலே வரும்பொழுதும்‌, இப்படித்தான்‌ இருக்கப்‌ போகிறது. 
எகிப்திலே உள்ள அநேக ஜனங்கள்‌ தேவனை விசுவாசிக்கவில்லை. அவர்களுடைய 
அவிசுவாசத்திற்கான பரிசையும்‌ அவர்கள்‌ பெற்றுக்‌ கொண்டார்கள்‌. தேவன்‌ இன்றும்‌ நம்மைப்‌ 
பார்த்துக்‌ கேட்கிற ஒரே ஒரு காரியம்‌ விசுவாசமே. நாம்‌ அவரை விசுவாசிக்க வேண்டுமென்று அவர்‌ 
எதீர்பார்க்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 5 : 26 - 30 
இப்பொழுதுதான்‌ முதல்‌ முதலாவதாக பார்வோன்‌ தான்‌ பாவம்‌ செய்தேன்‌ என்று 
அறிக்கையிடுகிறான்‌. அவன்‌ என்ன சாக்குப்போக்கு சொன்னாலும்‌, தேவன்‌ அவனை 
கட்டாயப்படூத்துகிறார்‌ என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறான்‌. எனவே, நான்‌ இந்த முறை 
பாவம்‌ செய்தேன்‌ என்று அறிக்கையிடுகிறான்‌. 
யாத்திராகமம்‌ 9: 31 - 34 
எகிப்திய மக்களின்‌ உணவுக்கு எதிராகவும்‌, உடைக்கு எதிராகவும்‌ தேவனுடைய நீயாயத்தீர்ப்பு 
வருகிறது. 
யாத்திராகமம்‌ 9 : 35 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ மாயையான வழிபாட்டு பழக்க வழக்கங்களிலிருந்து 
விழித்துக்கொள்ளவும்‌, அவைகளை உதறித்‌ தள்ளவும்‌ தேவன்‌ முயற்சி எடுக்கிறார்‌. ஆனால்‌, 
ஜனக்கூட்டத்தின்‌ தலைவனாகிய பார்வோன்‌ தனது இருதயத்தை மேலும்‌ மேலும்‌ கடினப்படுத்திக்‌ 
கொண்டே செல்கிறான்‌. 


அதிகாரம்‌ 10 
TLL ID DDG > OA GEG — DUG ற்றை .. BOA — DAU CADIS 
CDA DOO OINGGN GODS 

வெட்டுக்கிளியாகிய வாதை வரும்‌ முன்பதாகவே பார்வோனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அது 
தான்‌ எட்டாவது வாதை. ஒன்பதாவது வாதை காரிருள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடதலை செய்வதற்காகக்‌ கர்த்தர்‌ மோசேயையும்‌, ஆரோனையும்‌ 
அனுப்பினார்‌. பார்வோனிடத்திலே அனுமதி கேட்கும்படியாக அவர்கள்‌ அனுப்பப்பட்டார்கள்‌. அவன்‌ 
அவர்களை அனுப்ப மறுத்தபடியினாலே ஒன்றன்பின்‌ ஒன்றாக இதுவரை ஏழு வாதைகளை அவர்கள்‌ 
மேலே தேவன்‌ அனுப்பினார்‌. 


இதையெல்லாம்‌ வாசிக்கும்்‌பாமுது, பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ 
போகவிடவேண்டூமென்றால்‌, என்ன செய்தால்தான்‌ அவன்‌ போகவிடூவான்‌ என்று 
வியக்கவேண்டியதாய்‌ இருக்கிறது. 

யாத்திராகமம்‌ 10 : 1, 2 

தேவன்‌ எகிப்திலே செய்து கொண்டிருக்கும்‌ காரியங்களுக்கு அநேகக்‌ காரணங்கள்‌ உண்டு. 
வாதையை தேவன்‌ அனுப்பியதற்கு முதல்‌ காரணம்‌, பார்வோன்‌ கடவுளற்ற ஒரு மனிதன்‌ என்பதை 
வெளிப்படூத்துவதற்காக. பார்வோனோடூகூட தொடர்பு கொள்ளாமலேயே தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை எகீப்தைவிட்டு வெளியே கொண்டு வந்திருக்க முடியும்‌. அப்படிச்‌ செய்தீருப்பாரென்றால்‌, 
பார்வோனுக்குக்‌ கர்த்தர்‌ நீயாயம்‌ செய்யவில்லை என்று விமர்சகர்கள்‌ சொல்வார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்களை அவனே அனுப்பிவிடூவதற்கு ஒரு வாய்ப்பு அவனுக்குக்‌ 
கொடுத்திருக்கலாம்‌ என்று சொல்வார்கள்‌. அவன்‌ இரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு அவனுக்குக்‌ 
கொடுத்திருக்கலாம்‌ என்று கூறுவார்கள்‌. உண்மையாகவே அதைத்தான்‌ கர்த்தர்‌ செய்து 
கொண்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ யாரூன்பதை பார்வோன்‌ அறிந்து கொண்டு, அதை ஒத்துக்‌ கொள்வான்‌ 
என்றுதான்‌ தேவன்‌ தொடர்ந்து செயல்பட்டூ வந்தார்‌. தேவன்‌ தம்மால்‌ எதையெல்லாம்‌ செய்யமுடியும்‌ 
என்பதை தம்முடைய ஜனங்கள்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌ என்பதற்காக அவர்களை 
வனாந்தரத்திற்குள்ளே எடுத்துச்‌ செல்லும்‌ முன்பதாக எல்லா வல்லமையையும்‌ அவர்‌ காண்பிக்கிறார்‌. 

அதுமட்டுமல்ல, ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபுக்குக்‌ கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, 
அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு செல்ல அவரால்‌ முடியும்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்து 
கொள்ள அவர்‌ விரும்பினார்‌. இந்த எல்லா சம்பவங்களும்‌ தொடர்ந்து அடுத்த 400 ஆண்டுகளாக 
ஒவ்வொரு பஸ்கா பண்டிகையின்‌ காலத்தீலேயும்‌ பின்‌ சந்ததிகளுக்கு கூறப்பட்டு வந்தது. 

யாத்திராகமம்‌ 10 : 3- 7 

பார்வோனுடைய ஊழியக்காரர்கள்‌, “எவ்வளவு காலம்‌ இந்த மனிதன்‌ நமக்குக்‌ 
கண்ணியாயிருப்பான்‌? இப்படி கஷ்டங்களுக்கு மேலே கஷ்டங்கள்‌ வருகிறதே, அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதர்களைப்‌ போகவிடும்‌, எகிப்து 
அழிந்துபோனதை நீர்‌ இன்னும்‌ அறியவில்லையா?” என்று கேட்கிறார்கள்‌. 

இதன்‌ விளைவாக, மீண்டுமாக மோசேயும்‌, ஆரோனும்‌ பார்வோனிடத்திலே 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 10 : 8 - 10 

யாரெவல்லாம்‌ போகிறார்கள்‌ என்று பார்வோன்‌ பட்டியல்‌ கேட்கிறான்‌. பார்வோன்‌ கொடுத்த 
ஆலோசனையை ஏற்றுக்‌ கொண்டு, அவனோடு சமரசம்‌ செய்யாததீனால்‌ அவனுக்கு எரிச்சல்‌ 
அதிகமாகிறது. 

யாத்திராகமம்‌ 10 : 11 

“நீங்கள்‌ வனாந்தரத்திலே பலியிடப்‌ போவதற்கு பெரியவர்கள்‌ மட்டூம்‌ செல்லுங்கள்‌. 
பிள்ளைகள்‌ வேண்டாம்‌” என்று பார்வோன்‌ சொன்னான்‌. இது பார்வோன்‌ கேட்கும்‌ மூன்றாம்‌ சமரசம்‌. 
இவ்வாறாக ஆடுமாடூகளும்‌ பிள்ளைகளும்‌ எல்லாரும்‌ புறப்பட்டுப்‌ போவார்களென்றால்‌, அதுவும்‌ 
மூன்று நாள்‌ பிரயாணமாய்ப்‌ போவார்களைன்றால்‌, அப்படியே தொடர்ந்து அவர்கள்‌ போய்க்‌ 
கொண்டே இருப்பார்கள்‌ என்ற எண்ணம்‌ பார்வோனுக்குள்ளே வந்தது. அவர்களைத்‌ தடூத்து நீறுத்த 
விரும்பினான்‌. எனவே, பிள்ளைகளைப்‌ போகாமல்‌ தடுத்து நீறுத்திவிட்டால்‌, பெரியவர்கள்‌ நீச்சயமாக 
திரும்பி வருவார்கள்‌ என்று எண்ணினான்‌. 

பார்வோன்‌ மோசேயை சமரசம்‌ செய்யச்‌ சொல்வது போல, இன்றைக்கும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ உலகத்தின்‌ காரியங்களோட சமரசம்‌ செய்ய சோதிக்கப்படுகிறார்கள்‌. வேத வசனத்துக்கு 
எதிர்மறையாகவே கல்வி ஸ்தாபனங்களிலே இன்றைக்குப்‌ பிள்ளைகளுக்குப்‌ போதனை 


நடைபெறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும்‌ இந்த உலகத்தோடு அவர்கள்‌ சமரசம்‌ செய்ய 
வேண்டும்‌ என்று சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, எவ்வளவு பணம்‌ சம்பாதிக்க முடியுமோ, அவ்வளவு 
சம்பாதிக்க முயற்சிக்க வேண்டுமென்றும்‌, உலகத்தோடு ஈடுபாடு உள்ளவர்களாய்‌ வாழ 
வேண்டுமென்றும்‌ கற்றுக்கொடுக்கப்படுகிறது. 

கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நானும்‌ கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறேன்‌. இன்று 
அநேக கிறிஸ்தவ பெற்றோரும்‌ கூட தங்கள்‌ பிள்ளைகளுக்கு உலகப்‌ பிரகாரமான சிறப்பான 
காரியத்தைக்‌ கொடுக்க விரும்புகிறார்கள்‌. சிறந்த கல்வி கொடுக்க விரும்புகிறார்கள்‌, இந்த 
உலகத்திலே தங்கள்‌ பிள்ளைகள்‌ வெற்றிபெறுகிறவர்களாகவும்‌, பணக்காரர்களாக 
ஆகவேண்டூமென்றும்‌ விரும்புகிறார்கள்‌. இதன்‌ விளைவாக ஒன்றன்பின்‌ ஒன்றாகப்‌ பலர்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்‌ போகிறார்கள்‌. 

இன்று அநேக நல்ல கிறிஸ்தவ பெற்றோர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை. இழந்து 
போய்விட்டார்கள்‌. 

தங்கள்‌ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே உள்ள சிறந்த காரியங்களைக்‌ கிடைக்கப்‌ பண்ண 
வேண்டும்‌, என்ற சோதனை பல கிறிஸ்தவ பெற்றோருக்கு வருகிறது. நாம்தாம்‌ ஜாக்கிரதையாய்‌ 
இருந்து, பிள்ளைகள்‌ பண ஆசை உள்ளவர்களாய்‌ வளராதபடி, ஒழுக்கமுள்ளவர்களாகவும்‌, 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ உள்ளவர்களாகவும்‌, சாட்சி உள்ளவர்களாகவும்‌ வாழ வேண்டும்‌ 
என்பதைக்‌ கற்றுக்கொடுக்க வேண்டியவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 

பண ஆசையினாலே வெளி நாடுகளுக்குப்‌ போன எத்தனை குடூம்பங்கள்‌ சீரழிந்திருக்கிறது 
என்பதை நாம்‌ மறந்துபோகக்கூடாது. அருமையான பெற்றோரே, உங்கள்‌ பிள்ளைகளை 
உலகப்பிரகாரமான கல்வி ஸ்தாபனங்களுக்கு நீங்கள்‌ அனுப்பும்பொழுது, ஓய்வு நாளிலே 
கர்த்தருடைய ஆலயத்திற்குக்‌ கூட செல்லமுடியாத ஸ்தாபனங்களுக்கு அனுப்பும்பொழுது நீங்கள்‌ 
என்ன எதீர்பார்க்கிறீர்கள்‌? 

அப்படிப்பட்ட பிள்ளைகளிலே சிலர்‌ தீரும்ப வரும்பொழுது, அவர்களுடைய மூளை சலவை 
செய்யப்பட்டதாக வெளியே வருகிறார்கள்‌. சில பெற்றோர்‌, பின்னான காலங்களிலேதான்‌ என்‌ மகன்‌ 
எப்படி, இப்படிச்‌ செய்தான்‌? என்‌ மகள்‌ எப்படி, இப்படிச்‌ செய்தாள்‌? அவள்‌ கிறிஸ்தவ குடும்பத்திலே 
அல்லவா வளர்ந்த பிள்ளை என்று சொல்கிறார்கள்‌. பிரச்சனை என்ன தெரியுமா? உண்மையான ஒரு 
கிறிஸ்தவ பின்னணியத்தீலே அவர்கள்‌ வளரவில்லை. 

இன்றைக்கு வாழ்கிற அநேக இளைஞருடைய பெற்றோர்‌ கிறிஸ்தவர்கள்தான்‌. ஆனாலும்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளைக்‌ கிறிஸ்தவ அடிப்படைகளையும்‌, இந்த உலகத்திலே எது முக்கீயம்‌ எது 
முக்கியமற்றது என்பதைக்‌ குறித்தும்‌ கற்றுக்‌ கொடுக்கவில்லை. இந்த உலகத்திலே அவர்கள்‌ 
சிறப்பானவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌, பெயர்‌ எடூக்கவேண்டும்‌, பிரபலம்‌ ஆக வேண்டும்‌, பணம்‌ 
சம்பாதிக்க வேண்டும்‌ என்ற எண்ணத்திலே உலகத்தீற்குள்ளே அனுப்பினபடியினாலே, இன்றைக்கு 
அநேக நல்ல பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை இழந்து போய்விட்டார்கள்‌. 

இங்கே மோசேயும்‌ ஆரோனும்‌ பார்வோன்‌ கொடூத்த எந்த ஆலோசனையையும்‌, 
சமரசத்தையும்‌ ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. இது பார்வோனை எரிச்சலுக்குள்ளாக்கியது. அவனுடைய 
கோபம்‌ எதையும்‌ சாதிக்கவில்லை. எனவே அடுத்து மற்றுமொரு வாதை வர இருக்கிறது. 

யாத்திராகமம்‌ 10 : 12 - 15 

வெட்டுக்கிளிகளினாலே உண்டான இந்தத்‌ தண்டனை மிகவும்‌ ஆச்சரியமானது. அவை ஏதோ 
ஒரு அற்புதமான முறையிலே உருவாக்கப்படவில்லை. கிழக்கிலிருந்து வந்த காற்று மற்றுமொரு 
இடத்திலிருந்து அதை கொண்டு வந்திருக்கிறது. ஆசியாவின்‌ ஏதோ ஒரு பகுதியிலிருந்து அது 
கொண்டுவரப்பட்டதாய்‌ இருந்திருக்கிறது. ஆசியாவின்‌ பகுதிகளிலே இந்த வெட்டுக்கிளிகள்‌, 
பரவலாகப்‌ பல இடங்களிலே காணப்படுகின்றன. இந்தக்‌ கீழ்காற்று தூரமான பல 
இடங்களிலேயிருந்து வெட்டுக்கிளிகளை எகிப்திலே கொண்டு சேர்த்தது. அவைகள்‌ அத்தனையும்‌ 


பசியோடு இருந்தன. எனவே, நைல்நதியின்‌ பள்ளத்தாக்கிலே காணப்பட்ட பச்சையான 
அத்தனையையும்‌ வெட்டி தீன்று போட்டன. 

வேத வசனத்திலே வெட்டுக்கிளி நீயாயத்தீர்ப்புக்கு அடையாளமாய்‌ இருக்கிறது. வாதைகளிலே 
மிகக்‌ கேடான வாதை வெட்டுக்கிளியினால்‌ வந்த வாதைதான்‌. முன்னான காலங்களிலே யோவேல்‌ 
தீர்க்கதரிசியும்‌, வெட்டுக்கிளியினால்‌ உண்டாகும்‌ வாதையைக்‌ குறித்துச்‌ சொல்லியிருக்கிறார்‌. அது 
சரித்திரத்தின்‌ ஒரு பகுதி. மட்டுமல்ல, மனுக்குலம்‌ எதீர்காலத்தீலே சந்திக்கப்‌ போகிற ஒரு 
நீயாயத்தீர்ப்பைக்குறித்துச்‌ சொல்லும்‌பொழுதும்‌ வெட்டுக்கிளி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பூமியின்‌ 
மேலே வரப்போகிற ஒரு வாதையாகிய வெட்டூக்கிளியைக்‌ குறித்து வெளிப்படுத்தீன விசேஷமும்‌ 
நமக்குச்‌ சொல்கிறது. 

யாத்திராகமம்‌ 10 : 16 
இரண்டாவது முறையாகப்‌ பார்வோன்‌ நான்‌ பாவம்‌ செய்தேன்‌ என்று ஒத்துக்‌ கொள்கிறான்‌. 
யாத்திராகமம்‌ 10 : 17 - 20 

எகிப்தியர்களோடூகூட தேவன்‌ ஒரு குறிப்பிட்ட விதிமுறையைக்‌ கொண்டு செயல்படூகிறவராய்‌ 
இருக்கிறார்‌. எல்லாவற்றையும்‌ ஒழுங்கும்‌ கிரமமுமாய்‌ திட்டமிட்டே ஒவ்வொரு வாதையாக அவர்‌ 
அனுப்புகிறார்‌. முதலாவது வந்த வாதைகள்‌, எகிப்து தேசத்திலே காணப்பட்ட தேவர்களுக்கும்‌, 
தேவதைகளுக்கும்‌, விக்ரகங்களுக்கும்‌ எதிராக வந்தன. தொடர்ந்து வந்த வாதைகள்‌ அங்கே இருந்த 
மக்களுக்குக்‌ கஷ்டத்தை உண்டுபண்ணும்‌ வண்ணமாய்‌ வந்தன. உயிரோடு இருப்பதே கஷ்டம்‌ 
என்பது போன்ற நிலைமைக்கு அவர்கள்‌ தள்ளப்பட்டார்கள்‌. வெட்டுக்கிளியினால்‌ உண்டான 
நஷ்டங்களும்‌ பெரிதானதாய்‌ இருந்தன. 

இப்பொழுது மக்கள்‌ சழ்நிலையெல்லாம்‌ மிகவும்‌ கடினமானதாய்‌ இருக்கிறதென்று 
பார்வோனுக்குச்‌ சொல்ல விரும்புகிறார்கள்‌. இதன்‌ விளைவாக பார்வோன்‌ கொஞ்ச நேரத்திற்கு மனம்‌ 
திரும்புகிறான்‌. இந்த வாதை நீக்கப்பட்ட உடனே. பார்வோன்‌ தனது மனதை மாற்றிக்கொண்டு, 
முன்னாலே அவன்‌ இருந்த மனநீலைமைக்கே சென்றுவிடுகிறான்‌. 

இப்பொழுது இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ பார்வோன்‌ போகவிடூம்படியாகக்‌ கர்த்தர்‌ அவனை 
இன்னமும்‌ கட்டாயப்படூத்தப்‌ போகிறார்‌. 

யாத்திராகமம்‌ 10 : 21- 23 

இருளை நீங்கள்‌ உணர்ந்ததுண்டா? இப்பொழுது இங்கே நாம்‌ பார்க்கிறது போல எகீப்து மக்கள்‌ 
வழிபட்டு வந்த சூரிய தேவனுக்கு எதிராக, நியாயத்தீர்ப்பாக இந்த வாதை அனுப்பப்பட்டது. பகல்‌ 
வேளையிலே எகிப்திலே மக்கள்‌ வாழ்ந்த பகுதியெல்லாம்‌ பூரணமாய்‌ இருளானது. அவர்கள்‌ வழிபட்டூ 
வந்த பிரதான தேவனாகிய சூரியனுக்கு எதிராக இப்பொழுது கர்த்தர்‌ செயல்பட்டார்‌. 

எகிப்து மக்கள்‌ பயன்படுத்திய ஒரு முக்கியமான அடையாளம்‌, சூரியன்‌. எல்லாவிதமான 
சித்திரங்களிலேயும்‌ சூரியனை நீங்கள்‌ பார்க்கலாம்‌. இவ்வாறு தேசமெங்கும்‌ இருளானபடியினாலே 
அவர்கள்‌ வணங்கிய அந்த சூரியக்‌ கடவுள்‌ எந்த உதவியும்‌ அற்றவனாகிவிட்டான்‌ என்பதை 
உணர்ந்துகொள்ள தேவன்‌ அவ்வாறு செய்தார்‌. இது கர்த்தர்‌ செய்த ஒரு அற்புதம்‌. இதன்‌ விளைவாக 
நான்காவது சமரசத்தைப்‌ பார்வோன்‌ கொடுக்க வருகிறான்‌. இதுவும்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
தங்கள்‌ விருப்பத்திற்கு சமரசம்‌ செய்யக்கூடிய ஒரு சோதனையாகவே இருந்தது. 

இஸ்ரவேல்‌ ஜனங்களை தேசத்தைவிட்டுப்‌ போக அனுமதிக்கும்‌ முன்பதாக அவன்‌ கொடுத்த 
கடைசி சமரசம்‌ இது. 

யாத்திராகமம்‌ 10 : 24 


இஸ்ரவேல்‌ மக்களை விடுதலை செய்வதற்காக ஆடுமாடுகளை வேண்டுமென்றால்‌, மோசே 
ஒருவேளை விட்டூவிட்டூச்‌ செல்வான்‌ என்று நீங்கள்‌ நினைக்கலாம்‌. மோசேக்குக்‌ கொஞ்சம்‌ 


ப பப பபப ப ப பபப 


கொஞ்சமாக பார்வோன்‌ விட்டுக்‌ கொடுப்பது போலத்‌ தெரியலாம்‌. இறுதியாக இந்த மிருக 
ஜீவன்கள்தானே இதை விட்டூவிட்டூச்‌ சென்றால்‌ என்ன என்று ஒருவேளை நீங்கள்‌ யோசிக்கலாம்‌. 

மீண்டூுமாக இந்த இடத்திலேயும்‌, இன்று வாழும்‌ கிறிஸ்தவர்களுக்கும்‌, கிறிஸ்துவை அறிந்து 
கொண்டிருக்கிறவர்களுக்கும்‌ ஒரு பாடம்‌ இருக்கிறது. தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை எகிப்தை விட்டூ 
வரும்பொழுது, தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ எடூத்துக்‌ கொண்டூ வரும்படியாகச்‌ 
சொல்கிறார்‌. எகிப்திய கல்வி அறிவிலே அவர்கள்‌ வளர்ந்து விடாதபடி, சிறு பிள்ளைகளையும்‌ 
அழைத்துக்‌ கொண்டுப்‌ போக வேண்டும்‌ என்று கூறுகிறார்‌. 

இந்த உலகத்தின்‌ ஞானத்தீலே நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ வளர்க்க 
ஒப்புக்கொடூப்போமென்றால்‌, அவர்களுடைய எல்லா திறமைகளையும்‌ தாலந்துகளையும்‌, 
பெலனையும்‌ இந்த உலகப்‌ பிரகாரமான காரியங்களிலே முதன்மையான ஸ்தானங்களைப்‌ 
பிடிப்பதற்காக செலவு செய்ய வேண்டுமென்று நாம்‌ நீனைப்போமென்றால்‌, இந்த உலகத்திலே 
அவர்களை இழந்து போவதற்கும்‌ நாம்‌ ஆயத்தமாயிருக்க வேண்டும்‌. 

ஒரு தாய்‌ ஒருமுறை தன்னுடைய மகனைக்‌ குறித்து என்னிடம்‌ சொன்னார்கள்‌. கடவுள்‌ 
நம்பிக்கையற்ற ஒரு பள்ளியிலே அவர்களுடைய மகனைச்‌ சேர்த்திருந்தார்கள்‌. அவன்‌ நன்றாக 
முன்னேறி வருவதாகச்‌ சொன்னார்கள்‌. ஆனால்‌, இந்த மகன்‌ தனது விசுவாசத்தை இழந்து போனான்‌ 
என்பதைச்‌ சொல்லவில்லை. அந்தப்‌ பள்ளியிலே அவன்‌ பட்டம்‌ பெற்றான்‌. உயர்வான ஒரு வேலை 
அவனுக்குக்‌ கிடைத்தது. பலமுறை அவனுடைய பெயர்‌ பத்திரிக்கைகளிலே வந்தது. ஆனால்‌, ஒரு 
நாள்‌ அந்தத்‌ தாய்‌, போதகரிடத்திலே வந்து, “தான்‌ பரிசுத்தம்‌ என்று நீனைத்திருந்த எல்லா 
காரியங்களுக்கும்‌ எதிராக என்‌ மகன்‌ மாறிவிட்டான்‌” என்று கண்ணீரோடூ கூறினார்கள்‌. அந்த 
மகனை அவர்கள்‌ இழந்து போனார்கள்‌. 

இன்றைக்கு அநேகக்‌ கிறிஸ்தவர்கள்‌ திருச்சபையை பொருத்தமட்டிலேயும்‌ 
உண்மையுள்ளவர்களாய்‌ இருப்பார்கள்‌. போதகரைத்‌ தாங்குவார்கள்‌, கர்த்தருடைய ஊழியத்துக்குக்‌ 
கொடுப்பார்கள்‌, எல்லாக்‌ காரியங்களையும்‌ செய்வார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ தொடர்ந்து 
எகிப்திலேயே வியாபாரம்‌ செய்கிறவர்களாய்‌ இருப்பார்கள்‌. தங்களுடைய ஆடுமாடுகளை தங்களுக்கு 
உண்டானவைகளை எகிப்தீலே கொடுத்து விடுவார்கள்‌. அவர்களுடைய வாழ்க்கையிலே 
கர்த்தருக்குப்‌ பணி செய்ய வேண்டும்‌ என்ற ஒரு அழைப்பும்‌, எகிப்திற்குத்‌ தங்கள்‌ ஆடூமாடுகளுக்குப்‌ 
பின்னாலே போகவேண்டூமென்ற அழைப்பும்‌ ஒரே நேரத்திலே வரும்பொழுது, எதை அவர்கள்‌ 
தெரிந்து கொள்வார்கள்‌ என்பது உங்களுக்கே தெரியும்‌. 

அநேகக்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஓய்வு நாளிலே நான்‌ ஆண்டவருக்குப்‌ பணிவிடை செய்கிறேன்‌. 
ஆனால்‌ வாரத்து நாட்களிலே, வியாபார உலகத்தீலே நான்‌ இருக்கிறேன்‌ என்று சொல்வார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களிலே எண்ணற்ற மக்கள்‌ உலகத்து மக்களிலிருந்து பிரிக்கப்பட முடியாதவர்களாய்‌ 
வாழ்கிறார்கள்‌. எகிப்து தேசத்திலே வாழ்கிற மற்ற ஜனங்களைப்‌ போலவே அவர்களுடைய வாழ்க்கை 
இருக்கும்‌. ஆண்டவர்‌ நடூவானத்திலே வந்து நம்மை எடூத்துக்கொள்ளும்்‌பொாழுது, அநேக 
கிறிஸ்தவர்களுடைய இருதயங்களும்‌ நொறுக்கப்படும்‌ என்று நினைக்கிறேன்‌. ஏனென்றால்‌, 
அவர்கள்‌ வியாபாரத்திலே போட்டிருக்கும்‌ முதலீட்டுப்‌ பணத்திலிருந்து பிரிக்கப்படுவார்கள்‌. வங்கியிலே 
அவர்கள்‌ வைத்திருக்கிற எல்லா செல்வங்களையும்‌ அவர்கள்‌ விட்டுத்தான்‌ செல்லவேண்டும்‌. 
சேமிப்புத்‌ தொகையை விட்டுத்தான்‌ செல்ல வேண்டும்‌. ஆடூமாடுகளையோ, வைப்பு நீதிகளையோ, 
வீடுகளையோ, நிலங்களையோ, சொத்துக்களையோ விட்டுத்தான்‌ கர்த்தரோ௫ அவர்கள்‌ 
செல்லவேண்டும்‌. 

ஆனால்‌, இந்நாட்களிலே அநேகர்‌ இப்படிப்பட்ட காரியங்களுக்காகவே தங்கள்‌ நேரத்தையும்‌, 
தங்கள்‌ பெலத்தையும்‌ முழுமையாக செலவு செய்துகொண்டு இருக்கிறார்கள்‌. 

சரி, இங்கே பார்வோன்‌ கொடுத்த ஆலோசனைக்கு சமரசமாகப்‌ போகச்‌ சொன்ன காரியத்திற்கு 
மோசே என்ன பதில்‌ சொல்கிறான்‌? 


ப ப பபப பபப பபப்ட| 


அதிகாரம்‌ 11 
DAT CAAT ஏ GUL LD ரைம்‌ CLO றி. — ஏற்பான்‌ 
DAUDECDEC LOT TEENY 

இங்கே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, எகிப்து மக்களிடத்திலே வெள்ளி உடைமைகளையும்‌, பொன்‌ 
உடைமைகளையும்‌ வாங்கப்‌ போகிறார்கள்‌. மட்டுமல்ல, எகிப்தின்‌ எல்லா தலையீற்றுகளும்‌ 
மரணமடையப்‌ போகின்றன என்ற எச்சரிப்பு இந்த அதிகாரத்திலேதான்‌ கொடுக்கப்படுகிறது. 

பார்வோனோடூ போட்டியிட்டதின்‌ கடைசி அதிகாரம்‌ இது. எகிப்தின்‌ மேலே வந்த இறுதி 
நீயாயத்தீர்ப்பு இது. எல்லா தலைப்பிள்ளைகளும்‌ மரித்துப்‌ போகின்றன. இதன்‌ பின்னரே இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கழுத்தில்‌ இருந்த அடிமைத்தனத்தின்‌ நுகம்‌ முறிக்கப்படுகிறது. இவ்வளவு 
அனுபவங்களையும்‌ பெற்ற பார்வோன்‌ இனி தேவனோடு போட்டியிடுவது வீண்‌ என்பதைக்‌ 
கற்றுக்கொண்டிருக்க வேண்டும்‌. தேவன்‌ நீடிய பொறுமை உள்ளவராகவும்‌, மன்னிக்கிறவராகவும்‌ 
இருக்கிறார்‌. என்றாலும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இப்பொழுது எகிப்தை விட்டூப்‌ புறப்பட்டுப்‌ 
போகவேண்டிய காலம்‌ வந்துவிட்டது என்பதைப்‌ பார்வோனைப்‌ புரிந்து கொள்ளச்‌ செய்தார்‌. 

பார்வோன்‌ தேவனோடு போட்டிபோட்டபொழுது, எகிப்து மக்கள்‌ எல்லாருமே பார்வோனின்‌ 
பக்கம்தான்‌ இருந்தார்கள்‌. எனவே, இறுதியாக ஒரு பெரிய அடி அடித்து, தாம்‌ யார்‌ என்பதை தேவன்‌ 
அவர்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுத்தார்‌. 

யாத்திராகமம்‌ 11:1-3 

இரண்டாம்‌ வசனத்தின்‌ இறுதியிலே, “கேட்கும்படி ஜனங்களுக்குச்‌ சொல்‌” என்று 
கூறப்பட்டிருப்பது, அவர்கள்‌ எத்தனையோ ஆண்டுகளாக வேலை செய்த தங்கள்‌ ஊதியத்தின்‌ 
பாக்கியைக்‌ கேட்டு வாங்கும்படியாகவேச்‌ சொல்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அடிமைகளாக 
எத்தனையோ ஆண்டுகளாகப்‌ பணி செய்தார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ செய்த வேலைக்குக்‌ கூலி 
கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது அவர்கள்‌ தங்கள்‌ பணத்தைப்‌ பெற்றுக்கொள்ளப்‌ போகிறார்கள்‌. 
தங்கள்‌ அண்டை அயலகத்தாருடைய வீடுகளிலே போய்‌ தங்களுடைய சம்பளத்தை அவர்கள்‌ 
வாங்கப்‌ போகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு எகிப்தீயரின்‌ கண்களிலே தயவு கிடைக்கும்படியாய்‌ செய்தார்‌. 
எனவே, அவர்களுக்குக்‌ கொடுக்கவேண்டிய நீயாயமான தொகையை அவர்கள்‌ சந்தோஷத்தோடு 
கொடுத்து விட்டார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 11 : 4 - 10 

அங்கே என்ன நடைபெறுகிறது? தேவன்‌ தொடர்ந்து பார்வோனையும்‌ எகிப்து தேசத்தையும்‌ 
வாசித்தார்‌. எகிப்திலே, மனுக்குலத்திலும்‌ சரி, மிருக ஜீவன்களிலும்‌ சரி, தலையீற்று அனைத்தும்‌ 
எகிப்திய தெய்வங்களுக்காக நேர்ந்து விடப்பட்டு இருந்தன. இப்பாழுது கர்த்தர்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ அழிக்கப்‌ போகிறார்‌. அதுமட்டுமல்ல, இஸ்ரவேல்‌ மக்களுக்கும்‌ எகிப்து 
மக்களுக்கும்‌ உள்ள வேறுபாட்டையும்‌ அவர்களுக்குக்‌ காண்பிக்கப்‌ போகிறார்‌. 

அந்த வித்தியாசம்‌ எகிப்தையும்‌ கோசேன்‌ பகுதியையும்‌ கடந்து சென்ற மரண தூதனில்‌ 
இல்லை. அந்த வித்தியாசம்‌ யூத ஜாதி, புற ஜாதி என்பதிலும்‌ இல்லை. அந்த வித்தியாசம்‌ 
நீலைக்காலிலேப்‌ பூசப்பட்ட ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தத்திலே இருந்தது. 

யாருடைய வீட்டு வாசல்‌ நிலைகளிலே இரத்தம்‌ பூசப்பட்டிருந்ததோ, அந்த வீட்டை மரண தூதன்‌ 
கடந்து சென்றுவிடுவான்‌. பஸ்கா பண்டிகை என்னும்‌ இந்த நாள்தான்‌ யூத வரலாற்றிலே மிகப்‌ 
பழமையான சமயம்‌ தொடர்பான விடூமுறை நாளாகும்‌. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்து, பழைய ஏற்பாட்டிலே நாம்‌ பார்க்கக்கூடிய ஒரு 
சிறந்த அடையாளம்‌ இந்த பஸ்காவாகும்‌. 


_——-—--_- ன 


யாத்திராகமம்‌ 10 : 25 - 29 

மிகத்‌ தெள்ளத்‌ தெளிவாக, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க 
வேண்டும்‌. எனவே, எந்த மிருக ஜீவன்களையும்‌ நாங்கள்‌ விட்டூப்போகப்‌ போவதில்லை என்று 
உறுதியாய்‌ சொல்லிவிட்டான்‌. 

ஆம்‌, நாம்‌ கர்த்தரைப்‌ பின்பற்ற அர்ப்பணிக்கும்பொழுது, அற்புதமாக ஆச்சரியமாக இந்த 
உலகம்‌, மாமிசம்‌, பிசாசிலிருந்து நம்மை விடுவிக்க அவர்‌ ஆயத்தமுள்ளவராய்‌ இருக்கிறார்‌. ஆனால்‌, 
உலகத்தோடு சமரசம்‌ செய்யாமல்‌, பரிபூரணமாக அவருடைய வார்த்தைக்கேக்‌ கீழ்ப்படிய நம்மை 
முழுமையாய்‌ அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாய்‌ இருக்கிறது. 


அதிகாரம்‌ 12 
DAY CA FLU BOUL ௬/௯ — AVE LOL மை GUL — (நாமி 
QNDE — GOULD DOT — Gy Gall TES AG MLL AGI 

பஸ்கா விருந்து, தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை விடுதலை செய்வதின்‌ நினைவு 
கூர்தலாகவும்‌, யேகோவா இஸ்ரவேல்‌ மக்களைத்‌ தம்முடைய ஜனங்கள்‌ என்று அழைத்துக்‌ 
கொள்ளும்‌ ஒரு நிகழ்ச்சியின்‌ ஞாபகமாகவும்‌ நீயமிக்கப்பட்டது. தேவனோடு கூட புதிய ஒரு உறவிலே, 
புதிய ஒரு தேசமாக உருவெடுக்கும்‌ பண்டிகையே, இந்த பஸ்கா பண்டிகை. யாத்திராகமம்‌ 12ஆம்‌ 
அதிகாரம்‌ இந்தப்‌ புத்தகத்திலேயே மிகவும்‌ முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. 

இந்த அதிகாரத்திலே, பஸ்கா பண்டிகையை எப்படி ஆசரிக்கவேண்டும்‌ என்பதைக்‌ குறித்துக்‌ 
கர்த்தர்‌ சொல்கிறார்‌. 1 கொரிந்தியர்‌ 5 : 7ல்‌ பவுல்‌ சொல்வதைப்‌ பாருங்கள்‌. 

“ஏனெனில்‌ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காகப்‌ பலியிடப்பட்டிருக்கிறாரே.” 

எனவே, இயேசு கிறிஸ்துவை, முதல்‌ முறையாக மிகத்‌ தெளிவாகப்‌ பழைய ஏற்பாட்டிலே நாம்‌ 
பார்க்கும்‌ இடம்‌, இந்த யாத்தீராகமம்‌ 12ஆம்‌ அதிகாரம்தான்‌. 

யாத்திராகமம்‌ 12 : 1, 2 

நாம்‌ யாத்தீராகமத்தைக்‌ கற்றுக்கொள்ளத்‌ துவங்கியபொழுது, எத்தனை பிரிவாய்‌ 
யாத்திராகமம்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதைக்‌ குறித்துப்‌ பார்த்தோம்‌. இப்பொழுது யாத்தீராகமத்தின்‌ 
இரண்டாவது பெரும்‌ பிரிவுக்குள்ளே நாம்‌ வருகிறோம்‌. முதல்‌ பகுதீயிலே முதல்‌ 11 அதிகாரங்களிலே, 
விடுதலை வீரராகிய மோசேயைக்‌ குறித்து நாம்‌ பார்த்தோம்‌. யாத்திராகமம்‌ 12 முதல்‌ 14 அதிகாரங்கள்‌ 
வரை இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ விடுதலையைக்‌ குறித்து நாம்‌ பார்க்கிறோம்‌. முதலாவது, 
விடூுதலைவீரர்‌. இப்பொழுது உண்மையான விடுதலை. 

உண்மையைச்‌ சொல்லவேண்டூமென்றால்‌, இஸ்ரவேலர்‌ பெற்ற விடுதலை மோசேயினால்‌ 
உண்டானதல்ல, விடுதலை முதலாவதாக இரத்தத்தினாலே உண்டானது. தலையீற்றுகளெல்லாம்‌ 
மரித்தபொழுது, பஸ்கா விருந்து அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து 13, 14ஆம்‌ அதிகாரங்களிலே 
செங்கடலைத்‌ தாண்டி இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சென்றதும்‌, அவர்களைப்‌ பின்பற்றி வந்த எகிப்திய 
படைகள்‌ மூழ்கிப்போனதைக்‌ குறித்தும்‌ வாசிக்கிறோம்‌. 

தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை இரத்தத்தினாலும்‌, தம்முடைய வல்லமையினாலும்‌, 
விடுதலை செய்தார்‌. இன்றும்‌ நம்முடைய விடுதலையும்‌ மீட்பும்‌ கூட அவருடைய இரத்தத்தினாலும்‌ 
வல்லமையினாலுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சினுவை மரத்திலே சிந்தின இரத்தத்தினாலே 
நம்முடைய பாவத்திற்கான விலைக்கிரயத்தை செலுத்தித்‌ தீர்த்தார்‌. நம்முடைய பாவமான 
இருதயத்திலே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம்‌ பெற்றுக்கொள்வதினாலே, 
அவருடைய பிள்ளைகளாய்‌ நாம்‌ வாழ்கிறோம்‌. 


சகரியா 4 : 6லே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? “பலத்தினாலும்‌ அல்ல, 
பராக்கீரமத்தினாலும்‌ அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌.” 

நம்முடைய மீட்பு, இயேசுகிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்து முடித்ததினாலும்‌, பரிசுத்த 
ஆவியானவர்‌ நம்மிலே செய்வதீனாலும்‌ உண்டாகிறது. யாத்தீராகமம்‌ 12ஆம்‌ அதிகாரம்‌ முதல்‌ 
இரண்டூ வசனங்களிலே, புதிய ஒரு தேசம்‌ பிறப்பதைக்‌ குறித்து நாம்‌ பார்க்கிறோம்‌. எகிப்தீற்குள்ளே 
இஸ்ரவேலர்‌, ஒரு குடும்பமாக வந்தார்கள்‌. அவர்கள்‌ எகிப்தைவிட்டு வெளியே வந்தபொழுது, ஒரு 
தேசமாக வெளியே வந்தார்கள்‌. 

இங்கே நாம்‌ குறிப்பாக அறிந்து கொள்ளவேண்டிய ஒரு சத்தியம்‌ என்னவென்றால்‌, தேவன்‌ 
குடும்பத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. இப்படிப்‌ பல குடும்பங்கள்‌ சேர்த்து இணைக்கப்படுகிறதே 
ஒரு தேசமாக உருவெடுக்கிறது. ஞாபகம்‌ இருக்கிறதா? பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குக்‌ 
கொடுக்க வேண்டிய வைக்கோலைக்‌ கொடுக்காமலேயே செங்கல்களை செய்யவேண்டும்‌ என்று 
கட்டளை கொடுத்தான்‌. அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இருந்த காலங்களிலைல்லாம்‌, 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ என்னும்‌ ஒரு தேசத்தைக்‌ கட்டுவதற்கானக்‌ குடும்பங்கள்‌ என்ற செங்கலை செய்து 
கொண்டிருந்தார்‌. மட்டுமல்ல, குடும்பங்களை சிறப்பாய்‌ கட்டுவதற்காக, தனி மனிதர்களாகிய 
வைக்கோலையும்‌ கர்த்தரே உருவாக்கிக்‌ கொண்டிருந்தார்‌. 

“ஒரு தேசத்திலுள்ள குடும்பங்களே தேசத்தைவிட வலிமையானது” என்று பழமொழி கூறுகிறது. 
இப்பொழுது இஸ்ரவேல்‌ தேசமாக உருவெடுக்கிறது. 

யாத்திராகமம்‌ 12 : 3 

இந்த வசனத்திலே இரண்டூ முக்கியமானக்‌ குறிப்புகளை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. ஒன்று 
இரத்தம்‌, மற்றுமொன்று குடும்பம்‌. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ இப்பொழுது ஒரு தேசமாக 
உருவெடுத்தீருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை விடுதலை செய்யப்‌ போகிறார்‌. ஆனால்‌, அவர்‌ 
குடும்பம்‌ குடும்பமாக, குடூம்பத்திவுள்ள தனிநபர்கள்‌ மூலமாகவே அதை செய்யப்‌ போகிறார்‌. அது 
எப்படி? ஒவ்வொரு வீட்டிற்கும்‌ ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்‌வொருவரும்‌ ஒரு ஆட்டூக்குட்டியைத்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌. இந்த ஆட்டுக்குட்டி எதைக்‌ குறித்து நமக்குச்‌ சொல்கிறது? அவர்கள்‌ வீட்டு 
நீலைக்கால்களிலே பூசப்படவேண்டிய இரத்தத்தைக்‌ குறித்துச்‌ சொல்கிறது. 

யாத்திராகமம்‌ 12 : 4 

ஒரு ஆட்டுக்குட்டி போதவில்லை என்றால்‌, என்ன செய்யப்பட வேண்டூமென்று 
சொல்லப்படவில்லை. அப்படி நடைபெறாது, ஏனென்றால்‌, ஒரு ஆட்டுக்குட்டி போதுமானது. 
ஒருவேளை ஒரு குடும்பத்தில்‌ உள்ளவர்களுக்கு ஒரு குட்டி அதீகமானதாய்‌ இருக்கலாம்‌. எனவேதான்‌, 
அயல்வீட்டுக்காரர்களை அழைத்துக்கொள்ளச்‌் சொல்கிறார்‌. 

நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌, ஒவ்வொரு குடும்பத்திலும்‌ உள்ள ஒவ்வொரு தனி நபரைக்‌ 
குறித்தும்‌, கரிசனை உள்ளவராய்‌, அக்கறை உள்ளவராய்‌ இருக்கிறார்‌. ஒவ்வொரு குடும்பமும்‌ ஒரு 
ஆட்டுக்குட்டியை எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. ஆனால்‌, ஒரு கணவனும்‌ மனைவியும்‌, குழந்தைகள்‌ 
இல்லாதவர்களாய்‌ இருப்பார்களென்றால்‌, அல்லது ஏற்கனவே தீருமணமாகி பிள்ளைகளைல்லாம்‌ 
வீட்டை விட்டு வெளியே சென்ற பிறகு கணவனும்‌ மனைவியுமாய்‌ இருக்கிற ஒரு குடும்பமாய்‌ அது 
இருக்குமென்றால்‌, அப்படிப்பட்ட நீலைமையிலே இருக்கிற மற்றுமொரு குடும்பத்தைச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. ஒரு குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவருக்கும்‌ இந்த ஆட்டுக்குட்டியின்‌ ஒரு பங்கு 
கொடுக்கப்பட வேண்டும்‌. 

இந்த பஸ்கா விருந்து, ஒவ்வொருவரும்‌ தனிப்பட்ட விதத்திலே கொண்டாட வேண்டிய ஒன்று. 
இது ஒரு தேசத்திற்கான மீட்பு. இருந்தாலும்‌, குடும்பத்தை மையமாகக்‌ கொண்டூ இது 
ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவராலும்‌ இது ஏற்றுக்கொள்ளப்பட்டூ 
ஒவ்வொருவரும்‌ இதைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 


_——-—--- ப பபபபபபட| 


எனவே, பஸ்கா என்பது ஒரு குடும்பம்‌ தொடர்பானது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய 
இரட்சிப்பைக்‌ குறித்தும்‌, கர்த்தர்‌ மனதிலே வைத்தவராக எல்லாவற்றையும்‌ செய்கிறார்‌. எந்த ஒரு 
தனிமனிதனும்‌ ஒரு குறிப்பிட்ட தேசத்தின்‌ அங்கமாய்‌ இருப்பதினால்‌ அவன்‌ இரட்சிக்கப்படப்‌ 
போகிறதில்லை. உதாரணமாக பிலிப்பி பட்டணத்திலே இருந்த சிறைச்சாலைக்காரனுடைய 
குடும்பத்தை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. அப்போஸ்தலர்‌ நடபடிகளின்‌ புஸ்தகம்‌ 16ஆம்‌ அதிகாரத்திலே 
அந்தக்‌ குடும்பத்தின்‌ இரட்சிப்பைக்‌ குறித்து நாம்‌ வாசிக்கிறோம்‌. அந்த சிறை அதிகாரி 
விசுவாசித்ததினாலே அவனுடைய குடும்பம்‌ இரட்சிக்கப்படவில்லை. அவன்‌ குடும்பத்திலுள்ள 
ஒவ்வொருவரும்‌ விசுவாசித்தார்கள்‌. அந்தக்‌ குடூம்பத்தீலுள்ள ஒவ்வாரு தனி நபரும்‌, 
ஆட்டுக்குட்டியானவரோடு ஒரு தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. 

இங்கேயும்‌ ஆட்டுக்குட்டியின்‌ கொஞ்சப்‌ பகுதிகளை ஒவ்வொருவரும்‌ தனித்தனியாக எடுத்துக்‌ 
கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள்‌. அதாவது ஒவ்வொரு தனி நபரும்‌ தங்கள்‌ சொந்த 
விசுவாசத்தை வெளிப்படூத்த வேண்டும்‌. “ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது 
நீயும்‌ உன்‌ வீட்டாரும்‌ இரட்சிக்கப்படுவீர்கள்‌.” இதைத்தான்‌ அப்போஸ்தலர்‌ 16:31லே வாசிக்கிறோம்‌. 
இவ்வாறு கூறுவதினாலே, நீங்கள்‌ விசுவாசித்தால்‌ உங்கள்‌ குடூம்பத்தீனுள்ள எல்லாரும்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌ என்று எண்ணிவிடக்‌ கூடாது. குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரும்‌ விசுவாசிக்க 
வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ எல்லாரும்‌ இரட்சிக்கப்பட முடியும்‌. 

இந்த பஸ்காவிலேயும்‌ ஒரு குடும்பத்திலுள்ள ஒவ்வவாரு தனி நபரும்‌ பங்குபெற வேண்டும்‌. 
அப்பொழுதுதான்‌ ஆபத்து அவர்களுக்கு வராதபடி பாதுகாவலுக்கடியிலே அவர்கள்‌ இருப்பார்கள்‌. 
அப்பொழுதுதான்‌, வாசலிலே பூசப்பட்டிருக்கிற இரத்தத்தின்‌ பாதுகாவல்‌ அவர்களுக்கும்‌ 
சொந்தமானதாகும்‌. 

இப்பொழுது, எகிப்து தேசத்தின்‌ மேலே இறுதியான வாதை வரப்போகிறது. கடந்த மூன்று 
வாதைகள்‌ வந்தபொழுதும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ நியாயத்தீர்ப்பிலிருந்து காக்கப்பட்டார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ இன்னமும்‌ 
மீட்கப்படவில்லை. 

இப்பொழுது அவர்கள்‌ மீட்கப்படவேண்டும்‌. இரத்தத்தின்‌ மேலே தங்கள்‌ விசுவாசத்தை 
அவர்கள்‌ வெளிப்படுத்த வேண்டும்‌. 

யாத்திராகமம்‌ 12 : 5, 6 

ஒவ்வொரு குடும்பமும்‌ ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை உடையதாய்‌ இருந்தது. அந்த மாலை 
வேளையிலே ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டிகள்‌ கொல்லப்பட்டன. ஆனால்‌ 5ஆம்‌ வசனத்தின்‌ 
ஆரம்பத்திலே “அந்த ஆட்டுக்குட்டி” என்று வாசிக்கிறோம்‌. 6ஆம்‌ வசனத்தின்‌ இறுதியிலே, 
“சாயங்காலத்தில்‌ அதை அடித்து” என்றும்‌ வாசிக்கிறோம்‌. இந்த ஆட்டுக்குட்டிகளெல்லாம்‌ இன்னொரு 
ஆட்டுக்குட்டியைக்‌ குறிக்கின்றன. 

தேவனாகிய கர்த்தர்‌ இந்த எல்லா ஆட்டுக்குட்டிகளையும்‌ பார்த்தவுடன்‌, ஒரே 
தேவாட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவைத்தான்‌ நீனைவு கூர்ந்தார்‌. நம்‌ எல்லாருக்காகவும்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 
உலகத்திற்குள்ளே முதல்‌ முறையாக வந்து, உலகத்தின்‌ பாவங்களை சுமந்து தீர்க்கும்‌ 
தேவாட்டுக்குட்டியாக மரிக்கப்போவதை முன்னறிவிக்கும்‌ சம்பவமாய்‌ பஸ்கா இருக்கிறது. 

யாத்திராகமம்‌ 12 : 7 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தத்தை எடுத்து, வீட்டின்‌ வெளிப்பக்கத்திலே 
நிலைக்கால்களிலே தெளிக்க வேண்டும்‌. இந்த இரத்தத்தைக்‌ காணும்‌ மரண தூதன்‌ அந்த வீட்டைக்‌ 
கடந்து சென்று விடுவான்‌. இந்த வேதப்பகுதியிலே, அநேக முறை விசுவாசிகள்‌ கேட்கிற கேள்விக்கான 
விடை இங்கே இருக்கிறது என்று சொல்லலாம்‌. இயேசு கிறிஸ்து நடூவானிலே வந்து, விசுவாசிகளை 
எடுத்துக்‌ கொள்ளும்பொழுது, அந்தக்‌ குடும்பத்தினுள்ள சிறு குழந்தைகளுக்கு என்ன ஆகும்‌? 


தகப்பனும்‌ தாயும்‌, விசுவாசிகளாய்‌ இருந்து, அவர்கள்‌ இயேசுவோடூகூட 
எடுத்துக்‌ கொள்ளப்படூம்‌ பொழுது, சிறிய பாலகர்களை சிறிய குழந்தைகளை விட்டூவிட்டா 
செல்வார்கள்‌? இல்லை, இந்த அதிகாரத்தை நாம்‌ பார்க்கும்‌பாழுது, சிறு குழந்தைகள்‌ எல்லாரையும்‌ 
தேவன்‌ பொறுப்பெடுத்துக்‌ கொள்கிறார்‌ என்று அறிகிறோம்‌. 

வீட்டின்‌ உள்ளே குடும்பம்‌ குடூம்பமாகப்‌ பஸ்கா ஆட்டுக்குட்டியைப்‌ புசித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. விசுவாசத்தினாலே அவர்கள்‌ கிறிஸ்துவோடூ பங்குபெறுகிறார்கள்‌. அங்கே 
என்ன நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கிறது என்பது சிறு குழந்தைகளுக்குப்‌ புரியாது. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எகிப்தை விட்டு வெளியே சென்றபொழுது, சிறிய குழந்தைகளைல்லாம்‌ எகிப்தீலே 
விட்டுவிடப்படவில்லை.அந்தக்‌ குழந்தைகள்‌ தங்களைத்‌ தாங்களே பொறுப்பெடுத்துக்‌ கொள்ளும்‌ 
வயது வரும்‌ வரைக்கும்‌ கர்த்தர்‌ அவர்களை பொறுப்பெடூத்துக்‌ கொள்கிறார்‌. அந்த இரத்தம்‌ முழு 
குடும்பத்தீற்கும்‌ போதுமானதாய்‌ இருந்தது. முழு குடும்பத்தையும்‌ மூடி பாதுகாத்தது. 

எனவே, நடூுவானத்திலே இயேசு கிறிஸ்து வரும்பொழுதும்‌, சிறிய குழந்தைகளை அவர்‌ 
விட்டுவிட்டுச்‌ செல்லப்போகிறதில்லை. அதுபோலத்தான்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தைவிட்டூ 
வெளியே சென்றபொழுதும்‌, சிறிய குழந்தைகளை எகிப்தீலே விட்டூ விட்டுச்‌ செல்லவில்லை. 

யாத்திராகமம்‌ 12 : 8 

இந்த விருந்து தொடர்பான ஒவ்வொரு குறிப்புக்கும்‌ ஒரு அர்த்தம்‌ இருக்கிறது. அதிலே ஒரு 
செய்தி அடங்கியிருக்கிறது. இந்த வசனம்‌ குடும்பத்தின்‌ ஐக்கியத்தைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. 

பஸ்கா பண்டிகையை அவர்கள்‌ அனுசரிக்கும்பொழுது, குடும்பமாக யாவரும்‌ சேர்ந்து 
அனுசரிக்க வேண்டும்‌. அன்று இரவிலே மோசே இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ பார்த்து, சிறிய 
குழந்தைகள்‌ பார்வோனின்‌ அரண்மனையிலும்‌, சிறுவர்கள்‌ விளையாட்டூ மைதானத்தீலும்‌ பஸ்கா 
புசிக்கட்டூம்‌ என்று சொல்லவில்லை. 

ஒவ்வொரு வீட்டினுள்ளும்‌ குடூம்பமாகச்‌ சேர்ந்து ஆசரிக்க எதிர்பார்க்கப்பட்டார்கள்‌. 
இன்றைக்கு திருச்சபைகளிலே பல வேளைகளிலே நாம்‌ சிறுவர்கள்‌, வாலிபர்கள்‌ என்று பிரித்து 
விடுகிறோம்‌. ஆனால்‌, ஆண்டவரை ஆராதிக்கும்பொழுது, குடும்பமாக யாவரும்‌ சேர்ந்து ஆராதீப்பது 
சிறந்தது. 

ஊழியர்‌ ஒருவர்‌ தனது ஊழியத்தின்‌ ஆரம்ப காலங்களிலே பற்பல கிராமங்களிலே போய்‌, 
கர்த்தருடைய வசனத்தைப்‌ பிரசங்கீத்தார்‌. அப்பொழுது குடும்பமாக மக்கள்‌ உட்கார்ந்து 
வசனங்களைக்‌ கேட்பார்கள்‌. ஆறு மாதத்திற்கும்‌ குறைவான குழந்தைகளை சில தாய்மார்‌ எடுத்து 
வைத்தீருப்பார்கள்‌. சில வேளைகளிலே அந்தப்‌ பிள்ளைகள்‌ அமும்‌, இருந்தாலும்‌ அந்தப்‌ 
பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு மேலாக இவர்‌ அதீக சத்தமாகப்‌ பிரசங்கீத்ததாகக்‌ கூறினார்‌. அப்படிச்‌ 
செய்யும்பொழுது, சிறிது நேரத்திலே அந்தக்‌ குழந்தைகள்‌ தூங்கிவிடும்‌. உடனே குழந்தையின்‌ தாய்‌ 
குழந்தையை தூக்கிக்கொண்டு, ஆலயத்தின்‌ பின்பகுதியிலே ஒரு இடத்திலே போய்‌, படுக்க வைத்து 
விடுவார்கள்‌, பின்னர்‌ முன்னாலே வந்து கணவனோடு அமர்ந்திருந்து மற்றும்‌ சில பிள்ளைகளோட 
சேர்ந்து வசனத்தைக்‌ கேட்பார்கள்‌. 

ஒரு முறை ஒரு ஆலயத்திற்கு ஒரு ஊழியர்‌ செய்தி கொடுக்கச்‌ சென்றார்‌ சபையார்‌ மத்தியிலே 
நான்‌ அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலைவிட சிறந்த ஒரு பேச்சாளர்‌ என்று கூறினார்‌. இதைக்‌ 
கூறிவிட்டு சற்று நேரம்‌ அமைதியாக இருந்தார்‌. ஏனென்றால்‌, மக்கள்‌ அவர்களுடைய 
இருதயங்களிலே, எப்படி அவர்‌ சிறப்பான ஊழியராய்‌ இருக்கமுடியும்‌ என்று சிந்திக்க சில நொடிகள்‌ 
கொடுத்தார்‌. 

தொடர்ந்து அந்த செய்தியாளர்‌, நான்‌ பரிசுத்த பவுலைவிட எப்படி சிறந்த பேச்சாளர்‌ என்று 
சொல்கிறேன்‌ என்றால்‌, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌, நடு இரவுவரை பிரசங்கித்தும்‌ ஒரே ஒரு 
மனிதன்தான்‌ தூங்கி, மேல்‌ மாடியிலிருந்து கீழே விழுந்தான்‌. ஆனால்‌, நான்‌ இப்பொழுது 30 
நீமிடங்கள்‌ கூடப்‌ பேசவில்லை. பத்து, பன்னிரண்டு பேர்‌ தூங்கிவிட்டார்கள்‌ என்று கூறினாராம்‌. 


_——-—-- ன? 


இப்படியாக, சிறு குழந்தைகளைத்‌ தூங்கச்செய்யும்‌ அளவிற்கு பேசுகிற செய்தியாளர்கள்‌ 
உண்டு. அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டூம்‌. குழந்தைகள்‌ செய்தி 
நேரங்களிலே நம்மோடூ இருப்பது சிறந்தது. 

அந்த ஊழியர்‌, ஊழியம்‌ செய்த அந்த கிராமத்து சபைகளில்‌ பல ஒழுங்குமுறை 
இல்லாவிட்டாலும்‌ அங்கிருந்தும்‌ அற்புதமான, அநேக பரிசுத்தவான்‌ ௧ளைக்‌ கர்த்தர்‌ எழுப்பினார்‌. 
ஆலயங்களுக்குப்‌ பெருங்கூட்ட மக்கள்‌ வருவது முக்கியமல்ல. குடும்பத்திலுள்ள அனைவரும்‌ 
சேர்ந்து வருவதே முக்கியம்‌. 

தேவனுடைய தீட்டம்‌ ஒரு குடும்பம்‌ சார்ந்தது. குடும்பத்தை மையமாகக்‌ கொண்டே கர்த்தர்‌ 
காரியங்களைச்‌ செய்ய விரும்புகிறார்‌. ஆனால்‌, நாம்தாம்‌ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு 
எண்ணத்திலிருந்து வழிவிலகீச்‌ செல்கிறோம்‌. 

சரி, நாம்‌ வாசித்த வசனத்திலே, இந்த ஆட்டுக்குட்டியின்‌ இறைச்சி, நெருப்பிலே சுடப்பட்டும்‌, 
புளிப்பில்லாத அப்பத்தோடும்‌, கசப்பான கீரையோடும்‌ புசிக்கப்பட வேண்டும்‌ என்று வாசித்தோம்‌. 
நெருப்பு நியாயத்தீர்ப்பைக்‌ குறிக்கிறது. பாவத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. புளிப்பு பாவத்தைக்‌ 
குறிக்கிறது. புளிப்பில்லாத அப்பம்‌ இயேசு கிறிஸ்துவைக்‌ குறிக்கிறதாய்‌ இருக்கிறது. 

கசப்பான கீரைகளைக்‌ குறித்து அநேக விளக்கங்கள்‌ கொடுக்கப்பட்டாலும்‌, நாம்‌ 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொண்ட பின்னரும்‌, நம்முடைய வாழ்க்கையின்‌ எல்லா 
அனுபவங்களும்‌ இனிப்பானதாய்‌ இருக்காது என்பதை இது. குறிக்கிறது. எனவே, மீட்பின்‌ 
அனுபவத்தீலும்‌, கசப்பான காரியங்கள்‌ இருக்கலாம்‌, கசப்பான அனுபவங்கள்‌ காணப்படலாம்‌. 

யாத்திராகமம்‌ 12 : 9 

இந்தப்‌ பலியை, பச்சையாக உட்கொள்ளக்கூடாது. ஏனென்றால்‌, மனிதர்களின்‌ பாவத்திற்கான 
நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து இது பேசுகிறது. நெருப்பினால்‌ சுட்டெரிக்கப்பட வேண்டூம்‌ என்று 
சொல்லும்பொழுது, இது நியாயத்தீர்ப்பை நினைவுபடுத்துகிறதாய்‌ இருக்கிறது. 

ஒரு மனிதன்‌ கிறிஸ்துவண்டை வரும்பொழுது, பாவியாகவே வருகிறான்‌. இந்தப்‌ பலி, 
தண்ணீரிலே நனைக்கப்படக்கூடாது. இதன்‌ பொருள்‌ என்னவென்றால்‌, நாம்‌ ஆண்டவராகிய இயேசு 
கிறிஸ்துவை மட்டுமே விசுவாசிக்கிறவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌. ஆனால்‌, துரதிர்ஷ்டவசமாக, 
இன்றைக்கு அநேகர்‌ தங்கள்‌ இரட்சிப்பிற்காகத்‌ தண்ணீரையும்‌ நம்புகிறார்கள்‌. இங்கே பஸ்கா 
பலியிலே இறைச்சி நெருப்பிலே சுடப்படவேண்டூம்‌. இது நெருப்பினாலே வரும்‌ நியாயத்தீர்ப்பை 
நீனைப்பூட்டூுகிறதாய்‌ இருக்கிறது. 

யாத்திராகமம்‌ 12 : 10 - 12 

நீங்கள்‌ கிறிஸ்துவண்டை வரும்பொழுது, உங்கள்‌ அரை கட்டப்பட்டதாயும்‌, உலகத்தை விட்டூ 
நீங்கள்‌ முழுமையாய்‌ வெளியேற ஆயத்தமானவர்களாயும்‌, மீண்டுமாக உலகத்தின்‌ காரியங்களிலே 
ஈடூபடாதவர்களாயும்‌ காணப்பட வேண்டும்‌. 

நீங்கள்‌ மனமாற்றம்‌ பெற்றபிறகும்‌ தொடர்ந்து பாவத்திலே வாழ முடியும்‌ என்று நான்‌ 
நம்பவில்லை. இப்படி நான்‌ கூறுவதினாலே நீங்கள்‌ ஒருக்காலும்‌ பாவமே செய்யாமல்‌ இருப்பீர்கள்‌ 
என்றும்‌ சொல்லவில்லை. ஆனால்‌, பாவத்தில்‌ வாழ்வதே உங்கள்‌ பழக்கமாக இருக்காது. 

ஒரு தீருச்சபையிலே ஒரு பேர்‌ கிறிஸ்தவராய்‌ இருந்த ஒரு சகோதரி, மதுபானக்கடை வைத்து 
நடத்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள்‌ சொந்த 
இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள்‌. தனது போதகரிடத்திலே அவர்கள்‌, ஐயா ஒரு சுத்தியலை எடுத்து 
எல்லா பாட்டில்களையும்‌ உடைத்துவிட வேண்டுமென்றாலும்‌ சொல்லுங்கள்‌ நான்‌ செய்துவிடுவேன்‌ 
என்று கூறினார்களாம்‌. ஆனால்‌, போதகரின்‌ ஆலோசனைப்படி அவ்வாறு அனைத்தையும்‌ 
உடைக்காமல்‌, வேறு ஒருவருக்கு எல்லாவற்றையும்‌ விற்றுவிட்டார்கள்‌. பரிபூரணமாகக்‌ கீறிஸ்தவைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாகத்‌ தன்னை ஒப்புக்‌ கொடுத்தார்கள்‌. 


உங்கள்‌ வீட்டு நிலைக்‌ கால்களிலே இரத்தம்‌ பூசப்படும்‌ என்றால்‌, நீங்கள்‌ கட்டாயம்‌ 
எகிப்தைவிட்டு வெளியேறத்தான்‌ செய்ய வேண்டும்‌. பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியை நீங்கள்‌ 
புசிக்கவேண்டூம்‌. எப்படி? உங்கள்‌ அரைகளில்‌ கச்சையைக்‌ கட்டிக்கொண்டும்‌, கால்களிலே 
பாதரட்சையைத்‌ தொடுத்துக்‌ கொண்டும்‌, ஆயத்தமானவர்களாகக்‌ காணப்பட வேண்டும்‌. 

தேவாதி தேவன்‌ எகிப்து மக்கள்‌ தொழுதுகொண்ட ஒவ்வொரு தேவர்களுக்கும்‌ எதிராக 
ஒவ்வொரு வாதையாக அனுப்பினார்‌. அவர்கள்‌ வழிபட்டு வந்த எல்லா தெய்வங்களுமே, முதல்‌ பிறப்பு 
தங்களுக்குள்ளது என்று சொல்லிக்‌ கொண்டன. இப்பொழுது கர்த்தர்‌ இந்த தலைச்சன்களை 
சங்காரம்‌ பண்ணி, எல்லா தேவர்களுக்கும்‌ எதீராக வெற்றி கொடியேற்றினார்‌. 

யாத்திராகமம்‌ 12 : 13 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியாய்‌ இருந்ததினாலே மீட்கப்படவில்லை. 
எகிப்தியர்களும்‌ கூட கர்த்தருடையக்‌ கட்டளைக்குக்‌ கீழ்படிந்திருப்பார்களென்றால்‌, அவர்களும்‌ 
மீட்கப்பட்டிருந்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ சொன்னது என்ன? இரத்தத்தைப்‌ பார்க்கும்பொழுது, நான்‌ கடந்து 
போவேன்‌. எந்த மனிதனும்‌ தன்னால்‌ இயன்ற சிறப்பான காரியத்தைச்‌ செய்ததினாலே 
இரட்சிக்கப்படவில்லை. நல்ல ஒரு மனிதனாக இருந்தபடியினாலே யாரும்‌ இரட்சிக்கப்படவில்லை. 

கர்த்தர்‌ என்ன சொல்கிறார்‌? இரத்தத்தை நான்‌ கண்டு உங்களைக்‌ கடந்து போவேன்‌ என்றார்‌. 
அவர்கள்‌ இரவு வேளையிலே வீட்டிற்கு வெளியே ஓடிவந்து அந்த இரத்தத்தைப்‌ பார்க்க வேண்டிய 
அவசியமில்லை. இரத்தத்தைத்‌ தெளித்த பிறகு அதைக்‌ குறித்த விசுவாசம்‌ உள்ளவர்களாய்‌ 
நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ விருத்தசேதனம்‌ பண்ணியிருந்ததினாலே, இரட்சிக்கப்படவில்லை. 
அவர்கள்‌ ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவர்களாய்‌ இருந்தபடியினாலே இரட்சிக்கப்படவில்லை. 
கர்த்தர்‌ அந்த இரத்தத்தை நான்‌ கண்டு உங்களைக்‌ கடந்து போவேன்‌ என்றுதான்‌ கூறியிருந்தார்‌. 
பக்கத்து வீடுகளை கணக்கெடூப்பதற்காக, மரண தூதன்‌ வரவில்லை. வீட்டினுள்ளே 
இருக்கிறவர்களும்‌, ஜன்னலைத்‌ தீறந்து தாங்கள்‌ எவ்வளவு நல்லவர்கள்‌ என்பதை அந்த மரண 
தூதனிடத்திலே சொல்லவேண்டிய அவசியமில்லை. எவ்வளவு தானதர்மம்‌ பண்ணியிருக்கிறோம்‌ 
என்பதைக்‌ கூறவேண்டிய அவசியம்‌ இல்லை. 

தனது கழுத்தை ஜன்னலுக்கு வெளியே எந்த மனிதன்‌ நீட்டி இருப்பானென்றாலும்‌, அவனும்‌ 
அழிக்கப்பட்டிருப்பான்‌. தேவன்‌ என்ன சொன்னார்‌? நான்‌ இரத்தத்தைப்‌ பார்க்கும்பொழுது, கடந்து 
போவேன்‌. இதைத்தவிர, வேறு எதையுமே நாம்‌ இணைக்கவேண்டிய அவசியமில்லை. 

அந்த இரவிலே யார்‌ இரட்சிக்கப்பட்டார்கள்‌? யார்‌, யார்‌ கர்த்தரை விசுவாசித்தார்களோ, 
அவர்கள்தான்‌ இரட்சிக்கப்பட்டார்கள்‌. தங்கள்‌ வீட்டு நிலைக்‌ கால்களிலே யார்‌, யார்‌ இரத்தத்தைத்‌ 
தெளித்து வைத்திருந்தார்களோ, அவர்களெல்லாரும்‌ இரட்சிக்கப்பட்டார்கள்‌. அதைக்‌ குறித்து 
உறுதியான நம்பிக்கை உடையவர்களாய்‌ இருந்தவர்கள்‌ இரட்சிக்கப்பட்டார்கள்‌. அதை நான்‌ 
பரிபூரணமாக புரிந்துகொள்ள முடியாவிட்டாலும்‌, தேவன்‌ சொன்னதை நான்‌ விசுவாசிக்கிறேன்‌. 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ சிந்தப்பட்ட இரத்தத்தைத்‌ தவிர வேறு எதுவுமே என்னை 
இரட்சிக்காது. என்னுடைய இரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ போதும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்கிறார்‌. அதையே நான்‌ விசுவாசித்து ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌. 

உங்களுடைய வாழ்க்கையிலேயும்‌, உங்கள்‌ இரட்சிப்புக்காக, இயேசு கிறிஸ்துவை 
விசுவாசிக்கிறீர்களா? அவர்‌ உங்கள்‌ பாவத்தின்‌ தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார்‌ 
என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசித்திருப்பீர்கள்‌ என்றால்‌, உங்கள்‌ பாவங்களை 
அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்திருப்பீர்கள்‌. அவரை உங்கள்‌ இருதயத்தின்‌ தலைவராக 
நீங்கள்‌ ஏற்றுக்‌ கொண்டிருப்பீர்கள்‌. அவருக்குப்‌ பிரியமாக வாழவேண்டூம்‌ என்பதே உங்கள்‌ 
இருதயத்தின்‌ ஒவ்வொரு வாஞ்சையுமாக இருக்கும்‌. 


கர்த்தர்‌ என்ன சொல்கிறார்‌? இரத்தத்தைப்‌ பார்க்கும்பொழுது கடந்து போவேன்‌ என்கிறார்‌. 
அந்த இரத்தத்திலே எந்த விதமான மந்திர தந்திர சக்தியும்‌ இல்லை. அது எந்த மூடநம்பிக்கையின்‌ 
அடையாளமும்‌ அல்ல. இரத்தம்‌ சிந்துதல்‌ இல்லாமல்‌ பாவ மன்னிப்பு இல்லை என்ற அடிப்படை 
சத்தியம்‌ வேதவசனம்‌ முழுவதிலேயும்‌ காணப்படுகிறது. 

தேவாதி தேவன்‌ கண்களை மூடிக்கொண்டு, பாவத்தை கண்டுகொள்ள மாட்டார்‌ என்று சொல்ல 
முடியாது. ஒரு நியாயாதிபதீ ஒரு குற்றவாளியின்‌ மேலே சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும்‌. தண்டனை 
கொடுத்துத்‌ தீர்க்கப்பட வேண்டும்‌. பாவம்‌ செய்கிற ஆத்துமா சாகும்‌. நம்‌ ஒவ்வொருவர்‌ மேலேயும்‌ 
மரண தண்டனை இருக்கிறது. ஆனால்‌, தேவன்‌ கிருபை உள்ளவராய்‌ இருக்கிறார்‌, நமக்குப்‌ பதிலாக 
குற்றமில்லாத ஒரு ஜீவன்‌ கொடுக்கப்படலாம்‌ என்று தீர்மானித்தார்‌. இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து 
பலியான நாள்‌ வரை ஆட்டுக்குட்டிதான்‌ பலிகொடுக்கப்பட்டது. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும்‌ உலகத்தின்‌ பாவங்களை சுமந்து. தீர்க்கிற 
தேவாட்டுக்குட்டியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார்‌. நாம்‌ இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே 
ஏற்றுக்‌ கொள்வோமென்றால்‌,பாவிகளாக நமக்கு வரவேண்டிய நியாயத்தீர்ப்பிலிருந்து நாம்‌ 
இரட்சிக்கப்படுவோம்‌. 

இரத்தத்தினாலே பாதுகாக்கப்படாத ஒவ்வொரு வீட்டிலேயும்‌ தலையீற்றுக்‌ கொலை 
செய்யப்பட்டது. மிருகங்களிலும்‌ சரி, மனிதர்களிலும்‌ சரி, மூத்தவை மரித்துப்‌ போயின. வீட்டு 
வாசல்களிலே தெளிக்கப்பட்ட இரத்தம்‌ விசுவாசத்திற்கு அடையாளமானது. எனவே, ஒவ்வொருவரும்‌ 
தனிப்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியது கடமையாய்‌ இருக்கிறது. 

பலியிடூதலைத்‌ தொடர்ந்து, பஸ்கா விருந்து அனுசரிக்கப்பட்டது. பஸ்காவைக்‌ குறித்து 
லேவியராகமப்‌ புத்தகத்திலே சில குறிப்புகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கீன்றன. மட்டுமல்ல, புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகை என்பதைக்‌ குறித்தும்‌ நாம்‌ பார்க்கீறோம்‌. உண்மையாகவே இது பஸ்கா 
பண்டிகையின்‌ ஒரு பகுதியாய்‌ இருக்கிறது. ஆனாலும்‌, பஸ்கா விருந்திற்குப்‌ பிறகு இது 
அனுசரிக்கப்பட்டது. 

யாத்திராகமம்‌ 12 : 14 - 16 

இதிலே சங்காரத்‌ தூதன்‌ கடந்து போவது தொடர்பாக எதுவும்‌ சொல்லப்படவில்லை. இது 
அவர்களுடைய இரட்சிப்புத்‌ தொடர்பானதுமல்ல, இது வீட்டின்‌ உள்ளே இருக்கிறவர்களுக்கு 
இடையிலே நடைபெற வேண்டிய ஒரு ஐக்கிய விருந்து. இதை தேவன்‌ கட்டளையாகக்‌ கூறியிருப்பதால்‌ 
இது கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு கடமை. இதை ஒரு வாய்ப்பு என்றும்‌ சொல்லலாம்‌. 

அவர்கள்‌ தேவனோடு கூட உறவுள்ளவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌. 

யாத்திராகமம்‌ 12 : 17,18 

தலைச்சங்காரம்‌ நடைபெற்ற இரவிலே அவர்கள்‌ எகிப்தைவிட்டு வெளியேறியபடியினாலே, 
அவர்கள்‌ வனாந்தரத்திலே பிராயணப்பட்டபொழுது, இந்த புளிப்பில்லாத அப்பத்தைப்‌ புசித்தார்கள்‌. 
இவ்வாறு ஏழு நாட்கள்‌ அதை அவர்கள்‌ புசித்தார்கள்‌. 

இது புளிப்பில்லாத அப்பம்‌. புளிப்புள்ள அப்பத்தை அவர்கள்‌ சாப்பிடுவார்களென்றால்‌, 
அவர்கள்‌ சங்கரிக்கப்படுவார்கள்‌. அதாவது தேவனோடு உள்ள உறவிலிருந்து பிரிக்கப்படூவார்கள்‌. 
புளிப்பு என்ற வார்த்தை, 14 முதல்‌ 20 வசனங்கள்‌ வரையிலேயும்‌ 8 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 
யாத்திராகமம்‌ 12 : 19, 20 

புளிப்பு என்பது தீமையைக்‌ குறிக்கிறதாய்‌ இருக்கிறது. தேவனுக்கு விரோதமானதும்‌, 
பாவமுள்ளதுமானதை இது குறிக்கிறது. மத்தேயு 13ஆம்‌ அதிகாரத்திலே ஒரு பெண்‌ புளித்த மாவை 
எடுத்து மூன்றுபடி மாவிலே வைக்கும்‌ உவமையைக்‌ குறித்து வாசிக்கிறோம்‌. அங்கே 
சொல்லப்பட்டிருக்கிற அந்த புளித்தமா, சுவிசேஷம்‌ அல்ல, ஏனென்றால்‌ புளிப்பு என்பது பாவத்தைக்‌ 
குறித்தும்‌, தேவன்‌ அருவருக்கும்‌ காரியங்களைக்‌ குறித்துமே சொல்கிறது. அந்த மூன்றுபடி மா 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ குறிக்கிறதாய்‌ இருக்கிறது. 


இன்று பல பேர்‌ தவறாக வசனங்களைக்‌ கற்றுக்‌ கொடுக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ போதீப்பதிலே எத்தனையோ புளித்த காரியங்கள்‌ சேர்க்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட 
தவறான காரியங்களை அவர்களுக்குள்ளே சேர்த்துக்‌ கொள்ளக்கூடாது என்பதைத்தான்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு தேவன்‌ சொல்கிறார்‌. புளிப்பான காரியங்களை அப்புறப்படுத்த வேண்டும்‌, அகற்ற 
வேண்டும்‌ என்று கற்றுக்கொடுக்கப்படுகிறது. 

புளித்த மாவைக்குறித்து, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசு தெளிவாகச்‌ 
சொல்லிவிட்டார்‌. மத்தேயு 16 : 6 

“இயேசு அவர்களை நோக்கி: பரிசேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களின்‌ புளித்த மாவைக்குறித்து 
எச்சரிக்கையாயிருங்கள்‌ என்றார்‌.” 

அதே அதிகாரம்‌ 11ஆம்‌ வசனம்‌, 

“பரிசேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களின்‌ புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டூம்‌ என்று 
நான்‌ சொன்னது அப்பத்தைக்குறித்துச்‌ சொல்லவில்லை என்று நீங்கள்‌ உணராதிருக்கிறது எப்படி 
என்றார்‌.” 

அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின்‌ சீஷர்கள்‌ இயேசு கிறிஸ்து அப்பத்தைக்‌ குறித்துத்தான்‌ 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌ என்று நினைத்தார்கள்‌. ஆனால்‌, பின்னால்‌ பரிசேயர்களுடைய போதனை 
தீமையானது என்பதைக்‌ குறித்த எச்சரிப்பிற்காகத்தான்‌ அவ்வாறு கூறினார்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொண்டார்கள்‌. 

புளிப்பில்லாத அப்பம்‌ சுவை இல்லாதது. அநேக ஜனங்கள்‌ சுவையில்லாத வசனத்தைக்‌ 
கற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. இன்று அநேகர்‌ ஆலயத்திற்கு வரும்பொழுது, அங்கே 
நடைபெறுகிற சமுதாய நீகழ்ச்சிகளுக்காகவும்‌, இசைக்காகவும்‌, அந்த இடத்தின்‌ அழகிற்காகவும்‌ 
வருகிறார்கள்‌. ஆனால்‌ வேதத்தைக்‌ கற்றுக்கொள்வதற்காக வரவில்லை. 

வேத வசனத்தை அவர்கள்‌ விரும்புகிறதில்லை, காரணம்‌ அது சுவை இல்லாததாய்‌ இருக்கிறது. 
புளிப்பில்லாத அப்பம்‌ புளிப்புள்ள அப்பத்தைப்‌ போல ருசியாக இருக்கிறதில்லை. ஆனால்‌, 
கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு உணவாய்‌ இருக்கிறது. 

யாத்திராகமம்‌ 12 : 21- 28 

இஸ்ரவேல்‌ மக்கள்‌ வீட்டு நிலைக்கால்களிலே எப்படி இரத்தத்தைத்‌ தெளித்தார்கள்‌? ஈசோப்பு 
என்பது பாறைகள்‌ பக்கத்திலே வளரும்‌ குத்துச்செடி, இதைக்‌ கொண்டுதான்‌ வாசலிலே இரத்தத்தைத்‌ 
தெளித்தார்கள்‌. ஒரு வேதப்பண்டிதர்‌, ஈசோப்பு விசுவாசத்தைக்‌ குறிக்கிறதாய்‌ இருக்கிறது என்கிறார்‌. 
ஏனென்றால்‌, விசுவாசத்தின்‌ மூலமாகத்தான்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ நம்முடைய 
இருதயங்களிலேயும்‌, நம்முடைய வாழ்க்கையிலேயும்‌ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அல்லது 
தெளிக்கப்படுகிறது. 

இந்த தலைச்சன்சங்காரம்தான்‌ எகிப்தின்‌ மேலே வந்த இறுதியான வாதை, இறுதியான 
நியாயத்தீர்ப்பு. இதற்காகக்‌ கர்த்தர்‌ தமது ஜனங்களை ஆயத்தப்படுத்திவிட்டார்‌. இறுதியான மூன்று 
வாதைகளுக்கும்‌ கோசேன்‌ தேசம்‌ தப்புவிக்கப்பட்டது. ஆனால்‌, வீட்டு நிலைக்கால்களிலே இரத்தம்‌ 
தெளிக்கப்படாதிருக்குமென்றால்‌, இந்த வாதையிலிருந்து இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ தப்பமுடியாது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செய்த இதே காரியத்தை எந்த எகிப்தீய மனிதனும்‌ செய்யலாம்‌. அதாவது 
தங்கள்‌ வீட்டு வாசலிலே நிலைக்கால்களிலே தேவனை விசுவாசித்து இரத்தத்தைத்‌ தெளித்தால்‌ 
அவர்கள்‌ குடும்பத்திலுள்ள மூத்த மகனையோ, மகளையோ, சங்கார தூதன்‌ தொடமாட்டான்‌. 

ஆச்சரியம்‌ தரும்‌ விஷயம்‌ என்னவென்றால்‌, ஆண்டவர்‌ நீங்கள்‌ எந்த திருச்சபைக்குச்‌ 
சென்றீர்களென்று உங்களைப்‌ பார்த்துக்‌ கேட்கப்போவதில்லை. இயேசு கிறிஸ்துவை உங்கள்‌ 
இரட்சகராக நீங்கள்‌ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருப்பீர்களென்றால்‌, பரிசுத்த ஆவியானவர்‌ 
விசுவாசிகளின்‌ ஐக்கியத்திலே உங்களுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுத்திருப்பார்‌. 


யாத்திராகமம்‌ 12 : 29, 30 
இறுதியான நியாயத்தீர்ப்பு ஒவ்வொரு வீட்டினுள்ள தலையீற்றை வாங்கியது. இந்தக்‌ குறிப்பிட்ட 
நேரம்வரை மனிதனுடைய ஜீவனைக்‌ கர்த்தர்‌ தொடவில்லை. ஆனால்‌, இப்பொழுது அவ்வாறு அவர்‌ 
செய்கிறார்‌. இதனால்‌ தேவன்‌ ஒரு கொலைகாரர்‌ என்று சொல்லமுடியாது. கர்த்தர்‌ கொடுத்தார்‌, கர்த்தர்‌ 
எடுத்தார்‌, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்‌, என்று யோபு சொன்னான்‌. ஏன்‌? இந்த 
உலகத்தீலே ஜீவனை சிருஷ்டித்த தேவனுக்கு, அதை எடுத்துக்கொள்ள எல்லா அதீகாரமும்‌ உண்டு. 
அந்த இரவிலே பார்வோன்‌ எழுந்தான்‌. 
யாத்திராகமம்‌ 12 : 31, 32 
பார்வோன்‌ இறுதியாக விட்டுக்கொடுக்கவேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தான்‌. இதுவரை 
மோசே கேட்ட காரியங்களைக்‌ குறித்து அவன்‌ அக்கறையற்றவனாக இருந்தான்‌. ஆனால்‌, இந்த 
வாதை அவனுடைய வீட்டையும்‌ அவனுடைய மகனையும்‌ தொட்டது. குடும்பத்தின்‌ தலையீற்றுகளைக்‌ 
கொலை செய்து, முதலாவது தேவன்‌ தம்முடைய காரியத்தை ஆரம்பிக்கவில்லை. பார்வோனின்‌ 
கோலை அவர்‌ ஒரு முதலையாக மாற்றி, தாம்‌ யார்‌ என்பதைக்‌ காண்பிக்க விரும்பினார்‌. அப்பொழுதே 
பார்வோன்‌ தேவனை விசுவாசித்திருப்பானென்றால்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து தேசத்தை விட்டு 
அமைதியாகப்‌ புறப்பட்டிருப்பார்கள்‌. இத்தனை கொடிதான நியாயத்தீர்ப்புகளுக்கு எகிப்து தேசத்தின்‌ 
மக்கள்‌ தப்பியிருப்பார்கள்‌. 
எனவே தேவனாகிய கர்த்தரை குறை சொல்ல முடியாது, பழி சுமத்த முடியாது. 
யாத்திராகமம்‌ 12 : 33 
கழ்நிலைகளைல்லாம்‌ இவ்வாறு இருக்கும்பொழுது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு எங்கே போய்‌ 
முடியும்‌ என்பதை அறியாதவர்களாய்‌ எகிப்தியர்‌ இருந்தார்கள்‌. இப்பொழுது அவர்கள்‌ வீடுகளிலுள்ள 
தலையீற்றைக்‌ கர்த்தர்‌ எடுத்துவிட்டார்‌. அடுத்தது அவர்‌ என்ன செய்வார்‌? ஒருவேளை எகிப்தியர்‌ 
அனைவருக்கும்‌ மரணம்‌ வந்தாலும்‌ வரலாம்‌. எனவே, பார்வோனும்‌, எகிப்திய ஜனங்களும்‌ சீக்கிரமாக 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ தேசத்தை விட்டுப்‌ புறப்பட்டுப்‌ போகும்படியாய்‌ சொன்னார்கள்‌. 
ஏனென்றால்‌, தங்கள்‌ சொந்த ஜீவனைக்‌ குறித்த பயம்‌ அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. 
யாத்திராகமம்‌ 12 : 34, 35 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வெள்ளி உடைமைகளையும்‌, பொன்னுடைமைகளையும்‌ நல்ல 
வஸ்தீரங்களையும்‌ கேட்டார்கள்‌. மட்டுமல்ல, எகிப்தீய்களுடைய கண்களிலே அவர்களுக்கு தயவு 
கிடைக்கும்படியாகவும்‌ கர்த்தர்‌ செய்தார்‌. எகிப்தியர்கள்‌ இவை எல்லாவற்றையும்‌ அவர்களுக்குக்‌ 
கடனாகக்‌ கொடுக்கவில்லை. 
யாத்திராகமம்‌ 12 : 36 
அவர்கள்‌ கேட்டதை அவர்களுக்குக்‌ கொடுத்தார்கள்‌ என்று வாசிக்கிறோம்‌. பல ஆண்டுகள்‌ 
அடிமைகளாக அவர்கள்‌ வேலை செய்ததற்கானக்‌ கூலியைக்‌ கேட்டு வாங்கும்படியாக தேவனே 
செயல்பட்டார்‌. கடந்த காலங்களிலே பல சந்ததிகளாக எகிப்து மக்கள்‌ அவர்களை வேலை 
வாங்கியிருந்தார்கள்‌. ஆனால்‌, ஊதியம்‌ கொடுக்கவில்லை. எனவே, செல்வச்‌ செழிப்போடு 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தைவிட்டு வெளியேறினார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 12 : 37 
பிள்ளைகள்‌ தவிர ஆறு லட்சம்‌ புருஷராயிருந்தார்கள்‌ என்று வாசிக்கிறோம்‌. அப்படியென்றால்‌, 
மொத்தத்திலே பெண்கள்‌, பிள்ளைகள்‌ எல்லாரும்‌ சேர்த்து, பத்து லட்சம்‌ மக்கள்‌ இருந்திருப்பார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 12 : 38 
எகிப்தைவிட்டு இஸ்ரவேலர்கள்‌ வெளியேறியபொழுது, அவர்களோடூ கூட கலப்பு ஜாதீ 
ஜனங்களும்‌ சென்றார்கள்‌. இஸ்ரவேலரின்‌ கூடாரத்தீலே பிரச்சனைகளை உண்டுபண்ணும்‌ 


கூட்டமாக அவர்கள்‌ இருந்தார்கள்‌. இவர்களைக்‌ குறித்து நாம்‌ எண்ணாகமப்‌ புத்தகத்தைப்‌ 
படிக்கும்‌ பொழுது கற்றுக்கொள்ளலாம்‌. இந்தக்‌ கலப்பு ஜாதி ஜனங்கள்‌, பிரச்சனைகளை 
உண்டூபண்ணுகிறவர்கள்‌. இவர்கள்‌ அரைகுறையான யூதர்கள்‌ என்று சொல்லலாம்‌. அதாவது 
எகிப்திய ஆணை விவாகம்‌ பண்ணிய ஒரு யூதப்‌ பெண்ணாயிருக்கலாம்‌. அல்லது ஒரு யூத ஆணை 
விவாகம்‌ பண்ணிய எகிப்தியப்‌ பெண்ணாயிருக்கலாம்‌. அவர்களுடைய சந்ததிதான்‌ இந்தக்‌ கலப்பு 
ஜாதி ஜனங்கள்‌. இப்படி இணைக்கப்பட்ட குடும்பத்தீேலே அவர்கள்‌ ஒரு திட்டவட்டமான 
தீர்மானத்திற்குள்ளே வரவேண்டியவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எகிப்தின்‌ தேசத்திற்குள்ளே 
இருக்க வேண்டுமா அல்லது இஸ்ரவேலரோடுகூடப்‌ புறப்பட்டுச்‌ செல்லவேண்டுமா? இத்தகைய கலப்பு 
மக்களில்‌ அநேகர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோடு புறப்பட்டுப்‌ போனார்கள்‌, சிலர்‌ எகிப்திலே தங்கவும்‌ 
செய்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ மக்களோடு புறப்பட்டுச்‌ சென்ற கலப்பு ஜாதி மக்கள்‌ தாங்கள்‌ புறப்பட்டு வந்தது 
சரியான தீர்மானமா, இல்லையா என்று பல சமயங்களிலே குழப்பம்‌ அடைந்தீருக்கலாம்‌. கஷ்டங்கள்‌, 
பாடுகள்‌ ஏற்பட்டபொழுது முதலாவது முறுமுறுத்தது இந்தக்‌ கூட்டத்தீனர்தான்‌. இவர்கள்‌ 
முழுமையான இஸ்ரவேலராக இல்லை. 
இன்றைக்கும்‌ இஸ்ரவேல்‌ மக்கள்‌ மத்தியிலே இத்தகைய ஜனங்களினாலே 
பிரச்சனைகள்தான்‌. அவர்கள்‌ இஸ்ரவேலர்தானா? அது ஒரு கேள்விக்‌ குறிதான்‌. அதேப்போலத்தான்‌ 
திருச்சபைகளிலேயும்‌ இன்றைக்குப்‌ பிரச்சனைகள்‌ வருகின்றன. உண்மையான இரட்சிப்பின்‌ 
அனுபவத்தீற்குள்ளே வராதவர்களால்தான்‌ பிரச்சனைகள்‌ வருகின்றன. 
சில ஆலயங்களில்‌, ஆராதனை முடிந்தும்‌ முடியாததுமாகச்‌ சண்டைகள்‌, பிரச்சனைகள்‌, 
கூக்குரல்கள்‌ ஏற்படுகின்றன. 
நாம்‌ எப்படி இருக்கிறோம்‌? நம்‌ திருச்சபைக்கு மகிழ்ச்சியைக்‌ கொடுக்கிறோமா, மனநோயைக்‌ 
கொடுக்கிறோமா? 
யாத்திராகமம்‌ 12 : 39 - 42 
இங்கே நாம்‌ வாசிக்கிறதுபோல, பஸ்கா ஆசரிப்பு இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்திலிருந்து 
வெளியே வந்தபொழுது ஆரம்பமானது. இராஜாதி ராஜா இந்த உலகத்திலே வந்து ஆயிரம்‌ வருட 
அரசாட்சியை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும்‌ நாள்வரை அவர்கள்‌ கர்த்தர்‌ தங்களுடைய 
வாழ்க்கையிலே செய்த இந்த மகத்துவமான விடுதலையை ஒருக்காலும்‌ மறந்துவிடக்கூடாது 
என்பதற்காக தேவன்‌ இதை நீயமித்தார்‌. 430 வருடங்கள்‌ அடிமையாயிருந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
கர்த்தர்‌ மீட்ட, வெளியே கொண்டுவந்தார்‌. 
யாத்திராகமம்‌ 12 : 43 - 46 
இங்கே இந்த பஸ்கா எப்படி புசிக்கவேண்டூம்‌ என்பதைக்‌ குறித்து விவரமாக மோசே மூலமாய்‌ 
கர்த்தர்‌ கற்றுக்‌ கொடுக்கீறார்‌. 
யாத்திராகமம்‌ 12 : 47, 48 
விசுவாசத்தின்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ ஜனங்களோடூ தங்களை ஒன்றுபடுத்தீக்‌ கொள்கிற 
மனிதர்கள்‌ மட்டுமே இந்த பஸ்காவைப்‌ புசிக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களோடூ கூட கர்த்தரை 
விசுவாசித்து அவரைப்‌ பின்பற்றுகிற எந்தப்‌ புறஜாதியான மனிதனும்‌, விசுவாசத்தின்‌ 
வைளியரங்கமான கீரியையாகிய விருத்தசேதனத்தைப்‌ பெற்று, இந்தப்‌ பந்தியிலே பங்கு பெறலாம்‌. 
யாத்திராகமம்‌ 12 : 49 - 51 
அன்றைய தினமே கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை அணி அணியாய்‌ எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌. திரள்‌ கூட்டமாக, கர்த்தரை விசுவாசித்தவர்களாக, கர்த்தரின்‌ வல்லமையை 
எகிப்திலே பார்த்தவர்களாகப்‌ புறப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலருடைய பிரயாணத்தை இன்று வாழும்‌ நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு நாம்‌ 
ஒப்பிடலாம்‌. இவர்களுடைய பிரயாணத்திலே நடைபெறுகிற சம்பவங்கள்‌ ஒவ்வொன்றின்‌ மூலமாகவும்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான சத்தியங்களை நாம்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


அதிகாரம்‌ 13 
ரைம்‌ 20 காற்றா BUGOBGEAUGIS — தபம்‌ 
ADDL GBA ரத்தாகி, சொப்முறகி 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தைவிட்டூப்‌ புறப்பட்டுப்‌ போனபொழுது, சிவந்த சமுத்திரத்திற்கு நேராக 

அவர்கள்‌ போனார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 13 : 1- 3 

எகிப்தியர்களின்‌ தலைப்பிள்ளைகள்‌ மரித்தன. எகிப்து ஜனங்கள்‌ வழிபட்ட தெய்வங்களுக்காக 
தலைப்பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்திருந்தனர்‌. இங்கே நாம்‌ வாசிக்கிறதுபோல, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குள்ளேயும்‌ அவர்களுடைய மிருக ஜீவன்களிலேயும்‌ கர்ப்பத்திறந்து பிறக்கிற முதல்‌ பேர்‌ 
அனைத்தையும்‌ எனக்கு பரிசுத்தப்படூத்து, எனக்கென்று பிரித்தெடுத்து வை, அது என்னுடையது என்று 
சொல்கிறார்‌. 

இன்றைக்கும்‌ விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலிருந்து முதலாவதான காரியத்தை கர்த்தர்‌ 
தமக்காக விரும்புகிறார்‌. ஆனால்‌, இன்று அநேகக்‌ கிறிஸ்தவர்கள்‌ கர்த்தருக்கு முதலிடம்‌ 
கொடுக்கிறதில்லை. நம்முடைய சிறந்ததை நாம்‌ கர்த்தருக்காகக்‌ கொடுக்க வேண்டும்‌. எல்லாக்‌ 
காரியங்களிலேயும்‌ முதலாவதாகக்‌ கர்த்தருக்கு நாம்‌ கொடுக்க வேண்டும்‌. நம்முடைய வாழ்க்கையிலே 
அவருக்குத்தான்‌ முதலிடம்‌. ஆனால்‌, இன்று சில விசுவாசிகள்‌ கர்த்தருக்குக்‌ கடைசியான இடத்தைக்‌ 
கொடுத்துவிட்டு, பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள்‌. நமக்கு ஓய்வு நேரம்‌ இருக்குமென்றால்‌, 
அந்த நேரத்தைக்‌ கர்த்தருக்காகக்‌ கொடூக்க விரும்புகீறோம்‌. ஆனால்‌, நாம்‌ அதிகமான நேரத்தை, 
நமக்கு விருப்பமான காரியங்களுக்கும்‌, நம்மை சந்தோஷப்படுத்தும்‌ காரியங்களுக்காகவும்‌ செலவு 
செய்கிறோம்‌. கடைசியாக வேறு வழியே இல்லாமல்‌, மீதியிருக்கிற நேரத்தை கடவுளுக்காகக்‌ 
கொடுக்கிறோம்‌. 

William Wrigley என்ற மனிதர்‌ பெரிய Chewing போ தொழிற்சாலையை வைத்திருந்தார்‌. 
இவர்‌ ஒரு விசுவாசி. ஒரு முறை இவர்‌ இரயிலிலே பயணம்‌ செய்தபொழுது சக பிரயாணியோடூ தமது 
அனுபவத்தை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார்‌: “நான்‌ என்‌ சம்பாத்தியத்தில்‌ பத்து சதவீதத்தைக்‌ 
கர்த்தருக்குக்‌ கொடுத்து விடுவேன்‌. அதுவும்‌ கடைசி பத்து சதவீதம்‌ அல்ல, முதாலாவதாகவே நான்‌ எடுத்து 
வைத்து விடுவேன்‌.” 

உலகப்பிரகாரமான ஆசீர்வாதத்தைக்‌ குறித்தோ பொருள்கள்‌ தொடர்பான ஆசீர்வாதத்தைக்‌ 
குறித்தோ கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறதீல்லை. ஆனால்‌, அவரை முதலாவதாக வைக்கும்‌ 
குடும்பங்களிலே கர்த்தர்‌ கொடுக்கிற ஆசீர்வாதம்‌ மறைக்கப்பட முடியாது, மறுக்கப்பட முடியாதது. 
பல்லாண்டுகளாக அடிமைகளாக பணி செய்த எகிப்து தேசத்தைவிட்டு இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வெளியே 
வந்தார்கள்‌. அப்படி வந்த உடனேயே முதலாவது அவர்களிடத்திலே கர்த்தர்‌ கேட்பது அவர்களுடைய 
மூத்த பிள்ளைகளைத்தான்‌. ஒரு வேளை இஸ்ரவேல்‌ ஜனங்களிலே சிலர்‌ அதைக்‌ குறித்து 
முறுமுறுத்திருக்கலாம்‌. இப்பொழுதுதான்‌ எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தீர்‌, 
உடனடியாகவே எங்களுடைய தலையீற்றுகளையெல்லாம்‌ நீர்‌ கேட்கிறீரே என்று யோசித்திருக்கலாம்‌. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும்‌ நம்மிடம்‌ அதையே கேட்கிறார்‌. நம்மைப்‌ பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்கிறார்‌, விடுதலை செய்கிறார்‌, சுயாதீனமானவர்களாக மாற்றுகிறார்‌. 
யோவான்‌ 8:36 லே என்ன வாசிக்கிறோம்‌? 

“ஆகையால்‌ குமாரன்‌ உங்களை விடூதலையாக்கினால்‌ மெய்யாகவே விடூதலையாவீர்கள்‌.” 


ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவது என்ன? நம்மை நாம்‌ முழுமையாக அவருக்கு ஒப்புக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. நான்‌ விடுதலை பெற்றவனாய்‌ இருக்கிறேன்‌ என்று நீங்கள்‌ சொல்லலாம்‌. 
நீங்கள்‌ உண்மையாகவே விடுதலை பெற்றவர்களாய்‌ இருக்கிறீர்களா? நீங்கள்‌ ஒரு விலைக்கிரயம்‌ 
செலுத்தி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறீர்கள்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தம்தான்‌ அந்த 
விலைக்கிரயம்‌. 
நீங்களாகவே முன்வந்து உங்களை அவருக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள்‌ வாழ்க்கையிலே 
எல்லாக்‌ காரியங்களிலேயும்‌ அவரை முதன்மையாக வைப்பீர்கள்‌ என்றால்‌, உங்கள்‌ 
வாழ்க்கையிலேயும்‌ ஆசீர்வாதம்‌ நீச்சயமாக உண்டு. 
யாத்திராகமம்‌ 13 : 4, 5 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌, பஸ்கா பண்டிகையையும்‌ ஆசரிக்க வேண்டும்‌. 
புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையையும்‌ ஆசரிக்க வேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 13 : 6, 7 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தைவிட்டூப்‌ புறப்பட்டபொழுது, ஏற்கனவே தங்களிடத்திலிருந்த 
புளித்த மாவையெல்லாம்‌ எடுத்துக்‌ கொண்டுதான்‌ அவர்கள்‌ புறப்பட்டார்கள்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ இரண்டு 
நாளும்‌ புளிப்பில்லாத அப்பம்‌ புசிக்க வேண்டும்‌. புளிப்புள்ள அப்பம்‌ எல்லைக்குள்ளேயே காணப்படக்‌ 
கூடாது என்று தெளிவாகச்‌ சொன்னார்‌. 
யாத்திராகமம்‌ 13 : 8 
இங்கே கர்த்தர்‌ சொல்வது என்னவென்றால்‌, இந்த ஆசரிப்பு, சந்ததி சந்ததியாய்‌ தொடர 
வேண்டும்‌. அதுமட்டுமல்ல, ஏன்‌ இப்படியெல்லாம்‌ செய்யப்படுகிறது என்பதைப்‌ பிள்ளைகளுக்குச்‌ 
சொல்ல வேண்டும்‌. இவ்வாறு செய்யும்பொழுது, சந்ததி சந்ததியாகக்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
எகிப்திலிருந்து மீட்டு இரட்சித்துக்‌ கொண்டு வந்ததை அவர்கள்‌ அறிந்தவர்களாய்‌ வாழ்வார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 13 : 9- 12 
கர்ப்பந்திறந்து பிறக்கும்‌ அனைத்தையும்‌, மிருகஜீவன்களின்‌ தலையீற்று அனைத்தையும்‌ 
கர்த்தருக்கு ஒப்புக்‌ கொடுக்க வேண்டும்‌. அவைகளிலுள்ள ஆண்கள்‌ கர்த்தருடையவைகள்‌. 
யாத்திராகமம்‌ 13 : 13 
கழுதையின்‌ தலையீற்றை ஆட்டுக்குட்டியாலே மீட்டுக்காள்ளவேண்டூம்‌. கழுதையை தனக்கு 
காணிக்கையாகக்‌ கர்த்தர்‌ ஏற்றுக்‌ கொள்கிறதில்லை. அவருக்கு அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி 
கொடுக்கப்படவேண்டும்‌. பின்னாலே நாம்‌ பார்க்கப்போவது போல, கர்ப்பந்திறந்து பிறக்கும்‌ 
ஆண்பிள்ளையும்‌ வெள்ளியினாலே மீட்டுக்கொள்ளப்படவேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 13 : 14 - 16 
இந்த மீட்டுக்‌ கொள்ளுதலைக்‌ கர்த்தர்‌ ஏன்‌ செய்கிறார்‌? அவர்‌ தம்முடைய ஜனங்களாகிய 
இஸ்ரவேலை அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு எடுத்தார்‌. முதலாவது பிறக்கும்‌ ஆண்பிள்ளைகள்‌ 
வெள்ளியினாலே மீட்டு எடுக்கப்பட வேண்டும்‌. 1 பேதுரு 1: 18, 19: 
“உங்கள்‌ முன்னோர்களால்‌ பாரம்பரியமாய்‌ நீங்கள்‌ அநுசரித்துவந்த வீணான 
நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும்‌ பொன்னினாலும்‌ மீட்கப்படாமல்‌. 
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின்‌ விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே 
மீட்கப்பட்டீர்களென்று அறிந்திருக்கிறீர்களே.” 
யாத்திராகமம்‌ 13 : 17 
இப்பொழுதுதான்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தின்‌ அடிமைத்தனத்தீலிருந்து வெளியே 
வந்திருக்கிறார்கள்‌. இப்பொழுது யுத்தம்‌ செய்வதற்கு அவர்கள்‌ ஆயத்தமாக இல்லை. தேவன்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்த தேசத்திற்குப்‌ போவதற்கான குறுக்கு வழி கடற்கரை வழியாகச்‌ 


செல்வதுதான்‌. 196 7வது ஆண்டில்‌ பாலஸ்தீனத்திலே 6 நாள்‌ யுத்தம்‌ நடைபெற்றது. இஸ்ரவேலர்கள்‌ 
கடற்கரை ஓரமாய்‌ சென்று, அந்த வழியாகவே எகீப்தியர்களை வெளியேற்றினார்கள்‌. இஸ்ரவேலர்கள்‌ 
பீரங்கிகளையும்‌, ஆகாய விமானங்களையும்‌ உடையவர்களாய்‌ இருந்தார்கள்‌. ஆனால்‌, 
அன்றைக்கு எகிப்து தேசத்தைவிட்டு வெளியே வந்த இஸ்ரவேலர்கள்‌, யுத்தம்‌ செய்வதற்கான எந்த 
ஆயுதமும்‌ இல்லாதவர்களாய்‌ இருந்தார்கள்‌. எனவே தேவன்‌ அவர்களைக்‌ கிருபையாக 
வனாந்தரத்தின்‌ வழியாக எடுத்துச்‌ சென்றார்‌. வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட பூமிக்கு அது ஒரு 
சுற்றுப்பாதைதான்‌. ஆனால்‌, அவர்கள்‌ யாருடனும்‌ யுத்தம்‌ செய்யத்‌ தேவையில்லை. வாக்குத்தத்த 
பூமிக்குள்ளே செல்வதற்கு 40 ஆண்டுகள்‌ ஆனது. இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌, அவர்களுக்கென்று ஒரு 
படையை தயாரித்து ஆயுதங்களோடு ஆயத்தமானார்கள்‌. 

தேவன்‌ சில அற்புதங்கள்‌ மூலமாக அவர்களை விடூதலை செய்திருக்கலாமே என்று சிலர்‌ 
கேட்கலாம்‌. அது உண்மைதான்‌. ஆனாலும்‌, இப்படிப்பட்ட எண்ணம்‌ ஒரு தவறான எண்ணம்‌. சில 
கிறிஸ்தவர்கள்‌, கடவுள்‌ ஏன்‌ ஒவ்வொரு நீமிஷமும்‌ எனக்காக அற்புதங்களை செய்து கொண்டே 
இருக்கக்‌ கூடாது என்று நீனைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பிரச்சனையில்‌ இருந்தாலோ, வியாதியில்‌ 
இருந்தாலோ, கடவுள்‌ தலையிட்டு சரிபண்ண அவரைக்‌ கட்டளையிடும்‌ அளவிற்குத்‌ துணிகிறார்கள்‌. 
தங்களுக்கு அதற்கான உரிமை இருக்கிறதென்று நீனைக்கீறார்கள்‌. 

அவரால்‌ முடியுமா முடியாதா என்பது கேள்வியல்ல, அவரால்‌ எல்லாம்‌ முடியும்‌. கேள்வி 
என்னவென்றால்‌, அதை எப்படிச்‌ செய்யவேண்டூமென்று அவர்‌ விரும்புகிறாரோ அப்படித்தான்‌ 
செயல்படுத்த வேண்டும்‌. ஏனென்றால்‌, அவர்‌ ஒரு பெரிய திட்டம்‌ வைத்திருக்கிறார்‌. எப்பொழுது 
தேவையோ, அப்பொழுது நீச்சயமாகக்‌ கர்த்தர்‌ அற்புதம்‌ செய்வார்‌. ஆனால்‌, நம்முடைய 
வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான்‌ அதைச்‌ செய்வார்‌. 

பெலிஸ்திய தேசம்‌ வழியாக இஸ்ரவேலர்கள்‌ கடந்து வந்திருப்பார்களென்றால்‌, பெலிஸ்தியர்‌ 
அவர்களோடு யுத்தம்‌ செய்தாலும்‌ கர்த்தர்‌ அவர்களை விடூவித்திருப்பார்‌. எப்பொழுதெல்லாம்‌ 
தேவையோ அப்பொழுது அற்புதங்களைச்‌ செய்ய அவர்‌ ஆயத்தமாய்‌ இருக்கிறார்‌. ஆனால்‌, 
அவருடைய சித்தத்தை அது நீிறைவேற்றுமென்றால்தான்‌ அதை அவர்‌ செய்வார்‌. 

யாத்திராகமம்‌ 13 : 18 

இந்த வசனத்திலே நாம்‌ பார்க்கிற, அணியணியாய்‌ என்கிற வார்த்தையை சற்றே கவனித்துப்‌ 
பாருங்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தைவிட்டு வெளியே வந்தபொழுது, ஒழுங்கும்‌ கிரமமூமாய்‌, 
வரிசை வரிசையாகப்‌ புறப்பட்டு வந்திருக்கிறார்கள்‌. ஏதோ வேலை நீறுத்தம்‌ செய்கிற கட்டுக்கடங்காத 
ஒரு கூட்டம்‌ போல வரவில்லை. மிகவும்‌ ஒழுங்காக வரிசை வரிசையாக அணியணியாகப்‌ 
புறப்பட்டார்கள்‌. அவர்களுக்கு யுத்த வீரர்களில்லை, ஆனாலும்‌ ஐந்து ஐந்துபேராக வந்தார்கள்‌ என்று 
ஒரு தேவமனிதர்‌ கூறுகீறார்‌. 

யாத்திராகமம்‌ 13 : 19 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தை விட்டுச்‌ சென்றபொழுது, மோசே யோசேப்பின்‌ எலும்புகளை 
எடுத்துக்‌ கொண்டூ சென்றான்‌. ஆதியாகமம்‌ 50 : 24, 25: 

“யோசேப்பு தன்‌ சகோதரரை நோக்கி, நான்‌ மரணமடையப்‌ போகிறேன்‌. ஆனாலும்‌, தேவன்‌ 
உங்களை நீச்சயமாய்ச்‌ சந்தித்து, நீங்கள்‌ இந்த தேசத்தை விட்டூ, தாம்‌ ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ ஆணையிட்டுக்‌ கொடுத்திருக்கிற தேசத்திற்குப்‌ போகப்‌ பண்ணுவார்‌ என்று 
சொன்னதுமன்றி; 

தேவன்‌ உங்களைச்‌ சந்திக்கும்போது, என்‌ எலும்புகளை இவ்விடத்திலிருந்து 
கொண்டூபோவீர்களாக என்றும்‌ சொல்லி; யோசேப்பு இஸ்ரவேல்‌ புத்தீரரிடத்தில்‌ ஆணையிடுவித்துக்‌ 
கொண்டான்‌.” 

இந்த வார்த்தைகளைச்‌ சொல்லி, எத்தனையோ ஆண்டுகள்‌ கடந்து சென்றுவிட்டாலும்‌, 
இப்பொழுது அதற்கான நேரம்‌ வந்துவிட்டது. யோசேப்பு மரித்தபொழுது தேசம்‌ போற்றும்‌ ஒரு வீரனாய்‌ 


இருந்தான்‌. எனவே, எகிப்திலேயே அவன்‌ புதைக்கப்பட வேண்டியதீருந்தது. அதுமட்டுமல்ல 
பின்னான காலங்களிலே யோசேப்பை அறியாத ஒருவன்‌ பார்வோனாக வந்தான்‌. இப்பொழுது 
யோசேப்பு தேசம்‌ போற்றும்‌ ஒரு வீரன்‌ அல்ல. இந்த காலக்கட்டத்திலே எந்த எதிர்ப்பும்‌ இல்லாமல்‌, 
எகிப்து தேசத்திலிருந்து அவனுடைய எலும்புகளை எடூத்துச்‌ சென்றிருக்கலாம்‌. யோசேப்பு 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட பூமியிலே தனது எலும்புகள்‌ புதைக்கப்பட வேண்டுமென்று 
விரும்பினான்‌. 

அவன்‌ ஏன்‌ இவ்வாறு புதைக்கப்பட விரும்பினான்‌? யோசேப்பு ஒருநாள்‌ உயிரோட எழும்பி, 
பரலோகத்துக்கு எடூத்துக்கொள்ளப்படூவான்‌ என்ற எண்ணம்‌ அவனுக்கு இருந்திருக்குமென்றால்‌, 
அவன்‌ எகிப்திலே புதைக்கப்பட்டாலென்ன, இஸ்ரவேல்‌ தேசத்திலே புதைக்கப்பட்டா லென்ன? என்ன 
வித்தியாசம்‌? 

உண்மை என்னவென்றால்‌, அவன்‌ பரலோகத்திற்குப்‌ போவதை எதிர்பார்க்கவில்லை. 
யோசேப்பு உயிரோடூ எழுந்து வாக்குத்தத்த பூமியிலேயே ஆயிரம்‌ வருட அரசாட்சியை 
எதிர்பார்த்திருந்தான்‌. அதைத்‌ தொடர்ந்து நீத்தியத்தை அவன்‌ எதிர்பார்த்தான்‌. இதுவே அவர்களுக்கு 
மோட்சமாகும்‌. இதுதான்‌ யோசேப்பின்‌ நம்பிக்கை. இதுதான்‌ மோசேயின்‌ நம்பிக்கை. இந்த 
நம்பிக்கையிலேதான்‌ மோசேயும்‌ யோசேப்பின்‌ எலும்புகளை வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட பூமிக்கு 
எடுத்துச்‌ சென்றான்‌. 

யாத்திராகமம்‌ 13 : 20 - 22 

இப்‌ பொழுது இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மிகவும்‌ வெப்பமான அந்த பாலைவனத்தின்‌ வழியாகச்‌ 
செல்லும்படியாய்‌ புறப்பட்டுப்‌ போகிறார்கள்‌. இவ்வாறு வெயிலிலே அவர்கள்‌ பிரயாணப்பட்டூப்‌ 
போனாலும்‌, அவர்கள்‌ தோல்களிலே எந்த வியாதியும்‌ வரவில்லை. காரணம்‌ என்ன? பகலிலே 
தேவன்‌ அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தைக்‌ கொடுத்தார்‌. இந்த ஜனக்கூட்டம்‌ வேறு எந்த ஜனத்திற்கும்‌ 
கிடைக்கப்பெறாத ஒன்றை பெற்றவர்களாய்‌ இருந்தார்கள்‌. அதுதான்‌ மகிமை. 

தேவனுடைய பிரசன்னம்‌ அவர்கள்‌ மத்தியிலே காணப்படக்கூடியதாய்‌ இருந்தது. 
அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌, தன்னுடைய இனத்தைக்‌ குறித்துச்‌ சொல்லும்பொழுது, ரோமர்‌ 9 : 
4லே இவ்வாறு சொல்கிறார்‌. “அவர்கள்‌ இஸ்ரவேலரே; புத்தீரசுவிகாரமும்‌, மகிமையும்‌ , 
உடன்படிக்கைகளும்‌, நீயாயப்பிரமாணமும்‌, தேவாராதனையும்‌, வாக்குத்தத்தங்களும்‌ 
அவர்களுடையவைகளே;” 

கவனித்தீர்களா? அவர்களிடத்திலே மகிமை காணப்பட்டது. அதாவது தேவன்‌ அங்கே 
பிரசன்னமாய்‌ இருப்பதற்கான வெளிப்படையான ஒரு அடையாளம்‌. ஆனால்‌, தீருச்சபைக்குக்‌ கூட 
இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. தீருச்சபையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உலகம்‌ 
காணமுடியாததாய்‌ இருக்கிறது. எபேசியர்‌ 1: 3ல்‌ 

“அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்‌ நம்மை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌” என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 

யூத ஜனங்களாகிய அவர்கள்‌, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மேசியாவாக வரும்‌ 
காலத்தை எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. இப்பொழுது நாம்‌ பின்னான காலங்களைத்‌ 
திரும்பிப்பார்த்து நிகழ்ந்து முடிந்த ஒரு சம்பவத்தைப்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறோம்‌. நாம்‌ 
விசுவாசத்திலே நடப்பதற்காக ஆண்டவருடைய பிரசன்னம்‌ இருப்பதை நம்முடைய கண்கள்‌ 
காணவேண்டும்‌ என்று அவசியமில்லை. அவர்களுக்கு அந்த மகிமை தேவையானதாய்‌ இருந்தது. 
ஏனென்றால்‌, மீட்பு, சரித்திரத்திலே இவ்வளவு தூரம்‌ செயல்பட்டிருக்கிற விதமாய்‌ அந்நாட்களிலே 
இல்லை. 

தம்முடைய ஜனங்களை மிகப்‌ பத்தீரமாக வனாந்தரத்தின்‌ வழியாகக்‌ கொண்டூ செல்வதற்காக 
சிறிய காரியங்களைக்‌ கர்த்தர்‌ ஏற்கனவே அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தீ வைத்திருந்தார்‌. 

நம்முடைய வாழ்க்கையிலேயும்‌ ஆண்டவர்‌ நம்மைப்‌ பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கும்பொழுது 


நீத்தியம்‌ வரை நம்மைக்‌ கொண்டூ செல்வதற்காக எல்லாவற்றையும்‌ நம்முடைய வாழ்க்கையிலே 
திட்டம்‌ பண்ணி இருக்கிறார்‌. இதைக்‌ குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌ சொல்வதைக்‌ 
கேளுங்கள்‌. பிலிப்பியர்‌ 1: 5 : 
“உங்களில்‌ நற்கிரியையைத்‌ தொடங்கினவர்‌ அதை இயேசுகிறிஸ்துவின்‌ நாள்‌ பரியந்தம்‌ முடிய 
நடத்திவருவாரென்று நம்பி,” 
ஆம்‌. இரட்சிப்பின்‌ அனுபவத்துக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய 
வாழ்க்கையிலேயும்‌ அவர்‌ வைத்திருக்கிற தீட்டத்தைக்‌ காலாகாலங்களிலே தொடர்ந்து 
நீறைவேற்றுகிற கர்த்தராய்‌ இருக்கிறார்‌. அவர்‌ நீத்தியத்தீலே நம்மைக்‌ கொண்டு போய்‌ சேர்ப்பார்‌. 
வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்கள்‌ பிரயாணப்பட்டதற்கும்‌, நம்முடைய ஆவிக்குரிய 
வாழ்க்கைக்கும்‌ மிகுந்த தொடர்பு உண்டு. அவர்கள்‌ எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
மீட்கப்பட்டாலும்‌, அவர்கள்‌ போகவேண்டிய தூரம்‌ வெகு தூரம்‌ இருந்தது. அத்தனை ஆண்டு காலமும்‌ 
கர்த்தர்‌ அவர்களோடு இருந்து வாக்குத்தத்த பூமியிலே கொண்டு போய்‌ சேர்த்தார்‌. அதைப்போல 
நாமும்‌ பாவமன்னிப்பையும்‌, இரட்சிப்பையும்‌, மீட்பையும்‌ பெற்றிருந்தாலும்‌ நித்தியத்தை அடையும்‌ 
முன்பதாக இந்த உலகத்திலே எத்தனையோ ஆண்டுகளை நாம்‌ கடக்க வேண்டியதாயிருக்கிறது. 
ஒவ்வொரு நாளும்‌ ஆண்டவரை நம்பி, அவருக்குக்‌ கீழ்ப்படிந்து செல்லும்பொழுது, நம்முடைய 
பிரயாணம்‌ சுகமானதாய்‌ சந்தோஷமானதாய்‌ இருக்கும்‌. நாம்‌ அவரை மறந்து நம்முடைய சொந்த 
விருப்பம்போல வாழும்பொழுது, அவருடைய சிட்சைகளை நாம்‌ சந்திக்க வேண்டியதிருக்கும்‌. 
ஆனாலும்‌ நம்மை அவர்‌ தம்முடைய பிள்ளைகள்‌ இல்லையென்று உதறித்தள்ளுகிறவர்‌ அல்ல. 
ஆம்‌. இரட்சிப்பின்‌ அனுபவத்துக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய 
வாழ்க்கையிலேயும்‌ அவர்‌ வைத்திருக்கிற திட்டத்தைக்‌ காலாகாலங்களிலே தொடர்ந்து 
நீறைவேற்றுகிற கர்த்தராய்‌ இருக்கிறார்‌. அவர்‌ நீத்தியத்திலே நம்மைக்‌ கொண்டு போய்‌ சேர்ப்பார்‌. 
வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்கள்‌ பிரயாணப்பட்டதற்கும்‌, நம்முடைய ஆவிக்குரிய 
வாழ்க்கைக்கும்‌ மிகுந்த தொடர்பு உண்டு. அவர்கள்‌ எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
மீட்கப்பட்டாலும்‌, அவர்கள்‌ போகவேண்டிய தூரம்‌ வெகு தூரம்‌ இருந்தது. அத்தனை ஆண்டு காலமும்‌ 
கர்த்தர்‌ அவர்களோடு இருந்து வாக்குத்தத்த பூமியிலே கொண்டு போய்‌ சேர்த்தார்‌. அதைப்போல 
நாமும்‌ பாவமன்னிப்பையும்‌, இரட்சிப்பையும்‌, மீட்பையும்‌ பெற்றிருந்தாலும்‌ நித்தியத்தை அடையும்‌ 
முன்பதாக இந்த உலகத்திலே எத்தனையோ ஆண்டுகளை நாம்‌ கடக்க வேண்டியதாயிருக்கிறது. 
ஒவ்வொரு நாளும்‌ ஆண்டவரை நம்பி, அவருக்குக்‌ கீழ்ப்படிந்து செல்லும்பொழுது, நம்முடைய 
பிரயாணம்‌ சுகமானதாய்‌ சந்தோஷமானதாய்‌ இருக்கும்‌. நாம்‌ அவரை மறந்து நம்முடைய சொந்த 
விருப்பம்போல வாழும்பொழுது, அவருடைய சிட்சைகளை நாம்‌ சந்திக்க வேண்டியதிருக்கும்‌. 
ஆனாலும்‌ நம்மை அவர்‌ தம்முடைய பிள்ளைகள்‌ இல்லையென்று உதறித்தள்ளுகிறவர்‌ அல்ல. 


அதிகாரம்‌ 14 
MICA Dal Grrl BAY GAUDI TOG GS — EGA CW 
CHAD Ul OG 


யாத்திராகமம்‌14 : 1, 2 
இந்த வசனத்திலே நாம்‌ வாசித்த குறிப்பிட்ட இடங்களை இந்நாட்களிலே இதுதான்‌ அந்த இடம்‌ 
என்று குறிப்பிட்டு நாம்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை. என்றாலும்‌, இவை நைல்‌ நதிக்கும்‌ 
செங்கடலுக்கும்‌ இடையிலே காணப்பட்ட இடங்களாகும்‌. 
யாத்திராகமம்‌ 14 : 3 
பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை வேவு பார்ப்பதற்கு ஆட்கள்‌ வைத்திருந்தான்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ புறப்பட்டுச்‌ செல்ல ஆரம்பித்துவிட்டார்கள்‌ என்ற செய்தி பார்வோனுக்கு வந்தது. அவர்கள்‌ 


கடற்கரை வழியாக பெலிஸ்தீயர்களுடைய தேசம்‌ வழியாகச்‌ செல்வார்கள்‌ என்று பார்வோன்‌ 
எதிர்பார்த்தான்‌. அவர்கள்‌ வனாந்தரத்தை நோக்கி பிரயாணப்பட்டபொழுது, அவர்கள்‌ வழிதவறிப்‌ 
போய்விட்டார்கள்‌, எங்கே செல்கிறார்கள்‌ என்பதை அறியாமல்‌ போகிறார்கள்‌ என்று நீனைத்தான்‌. 
அவர்கள்‌ அகப்பட்டுக்‌ கொண்டார்கள்‌ என்று அவன்‌ நீனைத்த உடனே, அவன்‌ பின்‌ தொடர்ந்து 
வருவான்‌ என்று கர்த்தர்‌ சொன்னார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ பார்வோன்‌ அவ்வண்ணமாகவே 
போக விட்டூவிட்டான்‌. ஆனால்‌, தேவன்‌ இன்னமும்‌ பார்வோனோடுூ செயல்பட்டு முடிக்கவில்லை. 
யாத்திராகமம்‌ 14 : 4 
எகிப்தியர்‌ போதுமான அளவு பாதிக்கப்பட்டுவிட்டார்கள்‌ என்று நீங்கள்‌ நினைக்கலாம்‌. ஆனால்‌ 
இதைவிட மிகப்‌ பயங்கரமான மற்றுமொரு நிகழ்ச்சி நடைபெறப்‌ போகிறது. அப்பொழுது அவர்கள்‌ 
நம்புவார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 14 : 5- 7 
அறுநூறு இரதங்களோடூ கூட எகிப்திலுள்ள வீரர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ 
பின்தொடர்கிறார்கள்‌. சற்றே கற்பனை செய்து பாருங்கள்‌. பாவப்பட்ட, எந்த உதவியுமற்ற, தங்களைத்‌ 
தாங்களே காத்துக்‌ கொள்ள முடியாத, குறிப்பாக அநேகப்‌ பெண்கள்‌, பிள்ளைகள்‌, மிருக ஜீவன்கள்‌ 
இந்த அறுநூறு இரதங்கள்‌ பின்தொடரும்பொழுது, என்ன செய்வார்கள்‌? சில மணி நேரங்களிலே 
எல்லாரையும்‌ இந்த எகிப்தியர்கள்‌ அழித்துப்போட்ட விட முடியும்‌. 
யாத்திராகமம்‌ 14 : 8 - 10 
இஸ்ரவேலருக்கு முன்னதாக செங்கடல்‌ இருக்கிறது. எகிப்தின்‌ சேனை அவர்களுக்குப்‌ 
பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாவப்பட்ட, உதவியற்ற ஜனங்கள்‌, பிசாசிற்கும்‌ ஆழமான 
கடலுக்கும்‌ இடையிலே அகப்பட்டுக்‌ கொண்டார்கள்‌ என்று சொல்லலாம்‌. 
இயற்கையாக அந்த சூழ்நிலையை. நாம்‌ பார்ப்போமென்றால்‌, மிகவும்‌ பரிதாபமான ஒரு 
நீலைமையிலே இஸ்ரவேலர்‌ இருந்தார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 14 : 11 
இப்பொழுது ஜனங்கள்‌ கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடூகிறார்கள்‌. எகிப்திலே எங்களுக்கு 
பிரேதக்குழிகள்‌ இல்லைலயன்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களைக்‌ கொண்டூவந்தீர்‌? என்று 
கேட்கிறார்கள்‌. இது கர்த்தரையே கேவலமாகப்‌ பேசும்‌ வார்த்தைகளாகும்‌. எகிப்தில்‌ இராஜாக்கள்‌ 
புதைக்கப்பட்ட இடத்திலே எழுப்பப்பட்ட பிரமிடுகள்‌ இன்றைக்கும்‌ பெரிதாக இருக்கின்றன. எகிப்தின்‌ பல 
இடங்களிலே பல ஆண்டுகளுக்கு முன்பு மரித்த சரீரங்கள்‌ இருக்கின்றன. அது உண்மையாகவே ஒரு 
பெரிய பிரேதக்குழிதான்‌. ஆனால்‌, இப்பொழுது இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எங்களுக்கு எகிப்திலே 
பிரேதக்குழி இல்லையென்றா வனாந்தரத்திலே கொண்டுவந்தீர்‌ என்று கர்த்தரைப்‌ பார்த்துக்‌ 
கேட்கிறார்கள்‌. 
அந்த வனாந்தரமான இடத்திலே தாங்கள்‌ அத்தனை பேரும்‌ கொல்லப்படப்‌ போகிறோம்‌ என்று 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எதிர்பார்த்து, பயந்தார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 14 : 12 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்திலே இருந்தபொழுது, அடிமைத்தனத்தின்‌ மத்தியிலிருந்து 
தங்களுக்கு விடுதலை வேண்டுமென்று கூக்குரலிட்டார்கள்‌. அவர்கள்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை பெற்று வருவதற்கான வாய்ப்பைக்‌ கர்த்தர்‌ ஏற்படுத்தினார்‌. ஆனால்‌, அந்த விடுதலையைப்‌ 
பெற்ற பிறகும்‌, ஒரு ஆபத்து வந்தபொழுது, பழைய அடிமைத்தனத்திற்கே அவர்கள்‌ திரும்ப 
விரும்பினார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களுக்காக என்ன செய்யப்‌ போகிறார்‌ பாருங்கள்‌. அவர்கள்‌ 
உதவியற்ற, நம்பிக்கையற்ற நீலையிலே இருந்தார்கள்‌. அவர்களுக்குத்தான்‌ கர்த்தர்‌ உதவி செய்தார்‌. 


இப்பாழுது அவர்கள்‌ மீட்கப்பட வேண்டும்‌ என்றால்‌, காக்கப்பட வேண்டும்‌ என்றால்‌, தேவனே அதைச்‌ 
செய்ய வேண்டும்‌. 

நாமும்‌ இஸ்ரவேல்‌ மக்களைப்‌ போல்தான்‌ இருக்கிறோம்‌. விண்வெளி வீரர்களோடு நாமும்‌ 
சந்திர மண்டலத்திற்கு சென்று அங்கேயிருந்து இந்த பூமி உருண்டையை நோக்கிப்‌ பார்த்தாலும்‌, 
மக்கள்‌ பாவத்திலே இருப்பதைத்தான்‌ நாம்‌ பார்க்க முடியும்‌. இந்த பூமி, நம்பிக்கையற்ற ஒரு 
நிலைமையில்தான்‌ இருக்கிறது. இது ஒரு பெரிய பிரேதக்குழிதான்‌. ரோமர்‌ 5 : 12லே பவுல்‌ 
சொல்கிறார்‌. 

“இப்படியாக, ஒரே மனுஷனாலே பாவமும்‌ பாவத்தினாலே மரணமும்‌ உலகத்திலே 
பிரவேசித்ததுபோலவும்‌, எல்லா மனுஷரும்‌ பாவஞ்செய்தபடியால்‌, மரணம்‌ எல்லாருக்கும்‌ வந்தது 
போலவும்‌ இதுவுமாயிற்று.” 

5000 ஆண்டு காலத்திற்கு மேலாக மனிதன்‌ இந்த பூமியில்‌ இருக்கிறான்‌. ஆனால்‌, அவன்‌ 
எதை நோக்கிப்‌ போய்க்கொண்டிருக்கிறான்‌? பிரேதக்‌ குழியை நோக்கிப்‌ போய்க்கொண்டிருக்கிறான்‌. 
இது அழகான ஒரு காட்சியல்ல, ஆனால்‌ இதுதான்‌ உண்மை. தேவன்‌ படைத்த இந்த உலகத்திலே 
வாழும்‌ மனிதன்‌ ஒரு தோல்வியாகவே இருக்கிறான்‌. இப்பொழுது இந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
நோக்கிப்‌ பாருங்கள்‌. தேவன்‌ அவர்களின்‌ சார்பாய்‌ செயல்படாவிட்டால்‌, அவர்கள்‌ அப்படியே அழிந்து 
போகப்‌ போகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ நம்மை இரட்சிக்காவிட்டால்‌, நாம்‌ காக்கப்பட முடியாது, மீட்கப்பட முடியாது. மீட்பு என்பது 
தேவனுடைய செயல்‌. யோனா என்ன சொன்னான்‌? இரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்னான்‌. 
தாவீதும்‌ அதே காரியத்தை சொல்லியிருக்கிறான்‌, புதிய ஏற்பாட்டின்‌ செய்தியும்‌ அதுவாகவே 
இருக்கிறது. 

யாத்திராகமம்‌ 14 : 13 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களுக்காக செயல்படுவார்‌. அவர்கள்‌ செய்யவேண்டியதெல்லாம்‌ 
அதை ஏற்றுக்கொண்டு, அவருடைய இரட்சிப்பைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான்‌. அவர்கள்‌ 
நீன்று கொண்டு, கர்த்தர்‌ செய்யும்‌ இரட்சிப்பைப்‌ பார்க்க வேண்டியதுதான்‌. 

உங்களுடைய இரட்சிப்பிற்காக நீங்கள்‌ ஒரு விரலைக்கூட அசைக்க முடியாது. நீங்கள்‌ 
செய்யவேண்டியது எல்லாம்‌, கர்த்தர்‌ உங்களுக்காக செய்து முடித்த காரியத்தை நீங்கள்‌ 
ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌, அவ்வளவுதான்‌. 

யாத்திராகமம்‌ 14 : 14 

கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளின்‌ வாழ்க்கையிலே இரட்சிப்பைக்‌ கொண்டுவருகிறார்‌. பாவம்‌ 

மன்னிக்கப்படுவதினாலே வரும்‌ சமாதானத்தையும்‌ அவரே கொண்டுவருகிறார்‌. 
யாத்திராகமம்‌ 14 : 15, 16 

இப்பொழுது இஸ்ரவேலர்கள்‌ அமைதீயாக நீன்று கர்த்தர்‌ செய்யும்‌ இரட்சிப்பைப்‌ பார்க்க 
வேண்டியதிீருக்கிறது. அதுமட்டுமல்ல,தேவன்‌ சொல்லும்‌ கட்டளைகளுக்கு விசுவாசத்தினாலே உடனே 
கீழ்ப்படிய வேண்டியவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ முன்னேறிச்‌ செல்வார்களா, இல்லையா 
என்பதற்கு அவர்களுடைய விசுவாசமே அடையாளமாய்‌ இருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சிவந்த சமுத்தீரத்தை எப்படிக்‌ கடந்து சென்றார்கள்‌ என்பதற்கு, பல 
இயற்கையான எளிதாக நம்பக்கூடிய விளக்கங்கள்‌ கொடுக்கப்படுகின்றன. முதலாவதாக, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களின்‌ பிரயாணம்‌ செங்கடலைக்‌ கடந்தது ஒரு சரித்திர உண்மை. ஆனாலும்‌ இன்று 
அநேகருக்கு எப்படி அவர்கள்‌ செங்கடலைக்‌ கடந்தார்கள்‌ என்பது குழப்பமானதாய்‌ இருக்கிறது. பலத்த 
காற்று வந்து வீசி கடலை இரண்டாகப்‌ பிளந்தது என்று சிலர்‌ சொல்கிறார்கள்‌. ஆனால்‌, நாம்‌ 
வாசிக்கீறதுபோல, செங்கடலை அவர்கள்‌ கடந்து சென்றபொழுது இரண்டூ பக்கமும்‌ சுவர்போல 
தண்ணீர்‌ நின்றதாகப்‌ பார்க்கிறோம்‌. 


ஏதோ இயற்கையான ஒரு சம்பவத்தினாலே, கடல்‌ இரண்டு பக்கமும்‌ பிளந்து ஓடியது என்று 
இன்னும்‌ சிலர்‌ சொல்கிறார்கள்‌. அவர்கள்‌ செங்கடலைக்‌ கடக்க ஆயத்தமாய்‌ இருந்தபொழுது, ஒரு 
பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது என்கிறார்கள்‌. 

என்னதான்‌ விளக்கம்‌ கொடுத்தாலும்‌, இங்கே ஒரு அற்புதம்‌ நடைபெற்றது என்பதை யாரும்‌ 
மறுக்க முடியாது. நீங்கள்‌ அதை விசுவாசித்தாலும்‌ சரி, விசுவாசியாவிட்டாலும்‌ சரி, தேவன்‌ ஒரு 
அற்புதத்தின்‌ மூலமாகக்‌ கடலைப்‌ பிளந்து, அதன்‌ வழியாக இஸ்ரவேலரை உலர்ந்த தரையிலே கடந்து 
செல்லச்‌ செய்தார்‌. 

அவ்வாறாக, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கடலின்‌ தண்ணீரைக்‌ கடந்து, உலர்ந்த மறுகரைக்குப்‌ 
போய்‌ சேர்ந்தார்கள்‌. அவர்கள்‌ கால்கள்‌ ஈரமாகும்‌ அளவிற்குக்கூட அங்கே தண்ணீரில்லை. இதை 
ஒரு அற்புதம்‌ என்று சொல்வதைத்‌ தவிர இதற்கு வேறு விளக்கம்‌ கொடுக்க முடியாது. 

யாத்திராகமம்‌ 14 : 17 

செங்கடலைக்‌ கடந்து உள்ளே போய்க்‌ கொண்டிருக்கும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களைத்‌ 
தொடரும்படியாக, பார்வோன்‌ புறப்பட்ட சமயம்‌ நீங்கள்‌ அந்தக்‌ கடற்கரையிலே 
இருந்திருப்பீர்களென்றால்‌, நீங்கள்‌ பார்வோனைப்‌ பார்த்து, “தேவன்‌ உம்முடைய இருதயத்தையும்‌, 
உம்முடைய மக்களின்‌ இருதயங்களையும்‌ கடினப்படூத்தினதினால்தானே நீங்கள்‌ இவ்வாறு 
செய்கிறீர்கள்‌? உண்மையிலேயே இதைச்‌ செய்ய உங்களுக்கு விருப்பம்‌ இல்லைதானே?” 
என்றுதான்‌ பார்வோனிடத்திலே சொல்லியிருந்திருப்பீர்கள்‌. அதுமட்டுமல்ல, இதைக்‌ கேட்ட 
பார்வோனும்‌, அவனோடூ இருந்த ஜனங்களும்‌ உங்களைப்‌ பார்த்து சிரித்திருப்பார்கள்‌. “நாங்கள்‌ 
இஸ்ரவேலரைப்‌ பின்தொடர்ந்து போகிறோம்‌, அதைத்தான்‌ நாங்கள்‌ செய்ய விரும்புகிறோம்‌,” என்று 
கூறியிருந்திருப்பார்கள்‌. உண்மை என்ன தெரியுமா? எகிப்திய்களுடைய இருதயத்திலே என்ன 
இருந்ததோ, அதைச்‌ செய்யும்படியாகக்‌ கர்த்தர்‌ அவர்களை உந்தீத்தள்ளினார்‌. 

யாத்திராகமம்‌ 14 : 18 - 21 

இந்தக்‌ குறிப்பிட்ட வேதப்பகுதியிலே பல காரியங்களை நாம்‌ கவனிக்கவேண்டும்‌. 
முதலாவதாக, 18ஆம்‌ வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எகிப்தியர்கள்‌, அந்த நேரத்திலே எகிப்திலே 
இருந்தவர்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மிகவும்‌ பாதுகாப்பாக சிவந்த சமூத்திரத்தின்‌ மறுகரைக்குச்‌ 
செல்லப்போகிறார்கள்‌. பார்வோனும்‌, அவனுடைய சேனையும்‌ கடலின்‌ தண்ணீரில்‌ 
அழியப்போகிறார்கள்‌. 

இப்பொழுது, நானே கர்த்தர்‌ என்பதை எகிப்தீலே இருந்த அந்த எகிப்தியர்கள்‌ அறிவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்கிறார்‌. வசனம்‌ 19லே தேவதூதனானவர்‌ என்று வாசிக்கிறோம்‌. இந்த 
தேவதூதனானவர்‌ இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவே. அதாவது கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌, எகிப்து ஜனங்களுக்கும்‌ நடுவிலே நீன்றார்‌. பலத்த கீழ்காற்று அங்கே 
வீசி, கடலை பின்னாகச்‌ செல்லச்‌ செய்தது. இயற்கையான ஒரு காற்று, கடல்‌ தண்ணீரை 
இரண்டுபக்கமும்‌, சுவராக நீறுத்தச்‌ செய்தீருக்க முடியாது. 

யாத்திராகமம்‌ 14 : 22 - 25 

தம்முடைய ஜனங்களை மீட்க தம்முடைய திட்டத்தை தேவன்‌ செயல்படுத்திக்‌ கொண்டிருந்த 
பொழுது, அவர்‌ அக்கினி ஸ்தம்பத்தினாலும்‌, மேக ஸ்தம்பத்தீனாலும்‌, செயல்பட்டார்‌. இது பரிசுத்த 
ஆவியானவரைக்‌ குறிக்கிறது என்று நான்‌ விசுவாசிக்கிறேன்‌. இந்நாட்களிலே எப்படி கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ நடத்தப்பட௫ூகிறார்களோ, அதேப்போல அன்று பரிசுத்த 
ஆவியானவரே இஸ்ரவேல்‌ ஜனங்களையும்‌ வழிநடத்தினார்‌. 

இவற்றையெல்லாம்‌ பார்த்த எகிப்தியர்கள்‌, இது இயற்கைக்கு மாறாக நடக்கிறது என்பதைப்‌ 
புரிந்துகொண்டார்கள்‌. இது தேவாதி தேவனின்‌ செயல்‌ என்பதை அவர்கள்‌ தெளிவாக அறிந்து 
கொண்டார்கள்‌. தங்களுக்கு எதிராக செயல்படும்‌ அத்தனை வல்லமைகளிலிருந்தும்‌ தப்பிவிடலாம்‌ 
என்று அவர்கள்‌ நீனைத்தார்கள்‌. 


_——-—-- னா? 


யாத்திராகமம்‌ 14 : 26 - 28 

இந்தப்‌ பகுதியை மிகவும்‌ கவனமாக நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. ஏனென்றால்‌, இது ஒரு 
அற்புதமான காரியம்‌. இது எப்படி நடைபெற்றது என்பதை இயற்கையாக நாம்‌ விளக்கம்‌ கொடுக்க 
முடியாது. அநேகக்‌ கிறிஸ்தவர்கள்‌, வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள்‌, விசுவாசத்தினாலே இரட்சிப்பைப்‌ 
பெற்றவர்களும்‌ கூட இந்த செங்கடலின்‌ சம்பவத்தை இயற்கையான முறையிலே நடந்ததுபோல 
விளக்க முயற்சிக்கிறார்கள்‌. 

இந்த நிகழ்ச்சிக்கு இயற்கையான முறையிலே நாம்‌ விளக்கம்‌ கொடுக்கவே முடியாது. இது 
கர்த்தருடைய வல்லமையினாலே உண்டான அற்புதம்‌ என்று கர்த்தர்‌ சொல்கிறார்‌. அதை நீங்கள்‌ 
ஏற்றுக்‌ கொண்டாலும்‌ சரி, விட்டூவிட்டாலும்‌ சரி, அது உங்களைப்‌ பொருத்தது. 

யாத்திராகமம்‌ 14 : 29 

இது ஒரு அற்புதம்‌. இரண்டாவது முறையாக இந்த உண்மை நமக்குச்‌ சொல்லப்படுகிறது. 
கடலுக்கு நடூவாக உலர்ந்த தரையிலே அவர்கள்‌ நடந்து சென்றார்கள்‌. கடலிலிருந்த 
குண்ணீரைல்லாம்‌, இரண்டு பக்கங்களும்‌ மதில்போல நின்றது. இதை எந்த இயற்கையான 
முறையிலேயும்‌ நாம்‌ விளக்கிச்‌ சொல்லவே முடியாது. 

யாத்திராகமம்‌ 14 : 30, 31 

இந்த வசனம்‌, ஏன்‌ தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ பாதுகாத்தார்‌ என்ற நோக்கத்தை 
தெளிவாகக்‌ காட்டுகிறது. எகிப்தைவிட்ட அவர்களை விடுதலை செய்தார்‌. அடுத்து, பாலைவனத்திலே 
பிரயாணப்பட ஆரம்பித்தபொழுதே தேவனுடைய வல்லமையை அவர்கள்‌ பார்த்தார்கள்‌. சிவந்த 
சமுத்திரத்திலே செங்கடலை மிகப்‌ பாதுகாவலோடூ கடக்கச்‌ செய்தபடியினாலே, அவருடைய 
வல்லமையை அவர்கள்‌ பார்த்தார்கள்‌. பின்பற்றிவந்த எகிப்திய மக்கள்‌ எல்லாரும்‌ அழிந்து 
போனார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையினாலே தம்முடைய பிள்ளைகளை விடூதலை செய்தார்‌. 
இது எவ்வளவு அற்புதமான ஆச்சரியமான. ஒரு சத்தியம்‌ இல்லையா? இன்றைக்கும்‌ அவரை 
விசுவாசிக்கிறவர்களை தம்முடைய வல்லமையினாலேயே அவர்‌ விடூவிக்கிறார்‌. 


அதிகாரம்‌ 15 
DT CAD LLG LL 0 — gored -.்ஜாரறாமமி முற்றி 
செங்கடலைப்‌ பத்திரமாகக்‌ கடந்து முடித்தவுடனே இஸ்ரவேலர்‌ பாட்டூப்பாடினார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 15 : 1-3 

இப்பொழுது மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ புத்தீரரும்‌ கர்த்தரைப்‌ புகழ்ந்து பாடுகிறார்கள்‌. இந்தக்‌ கூட்ட 
மக்கள்தான்‌ சில மணி நேரங்களுக்கு முன்னதாக, கடலின்‌ அந்தப்‌ புறத்திலே இருந்த பொழுது, 
முறுமுறுத்தார்கள்‌. எகிப்துக்குத்‌ திரும்பப்‌ போக வாஞ்சிக்கிறோம்‌ என்று கூறினார்கள்‌. எகிப்திலே 
எங்களுக்கு பிரேதக்குழிகள்‌ இல்லைலயன்றா வனாந்தரத்திலே சாகும்படி கொண்டூவந்தீர்‌ என்று 
கேட்டார்கள்‌. 

இந்த சம்பவங்களெல்லாம்‌ வேதத்திலே ஏன்‌ சொல்லப்பட்டிருக்கீன்றன? 1 கொரிந்தியர்‌ 10 : 11 
பாருங்கள்‌. 

“இவைகளெல்லாம்‌ திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்குச்‌ சம்பவித்தது; உலகத்தின்‌ 
முடிவுகாலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும்‌ இருக்கிறது.” 

இந்த உதாரணத்தை பயன்படுத்தி மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கற்றுக்கொடுக்கிறார்‌. அது என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர்‌ 10 : 1, 2ஐப்‌ பாருங்கள்‌. 


LD ப பபப 


“இப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள்‌ எவைகளை அறியவேண்டூமென்றிருக்கிறேனென்றால்‌; 
நம்முடைய பிதாக்களைல்லாரும்‌ மேகத்துக்குக்‌ கீழாயிருந்தார்கள்‌, எல்லாரும்‌ சமுத்திரத்தின்‌ வழியாய்‌ 
நடந்துவந்தார்கள்‌. 

எல்லாரும்‌ மோசேக்குள்ளாக மேகத்தீனாலும்‌ சமுத்திரத்தினாலும்‌ ஞானஸ்நானம்‌ 
பண்ணப்பட்டார்கள்‌.” 

இவர்கள்‌ எப்படி மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டார்கள்‌? அது தண்ணீரினாலே 
உண்டான ஞானஸ்நானமாய்‌ இருக்க முடியாது. சரிதானா? 

ஏனென்றால்‌, ஒரு சொட்டு தண்ணீர்கூட அவர்கள்‌ மேலே விழவில்லை. எகிப்தியர்கள்தான்‌ 
பரிபூரணமாய்‌ நனைந்து போனார்கள்‌. அப்படியென்றால்‌, மோசேக்குள்ளாக மேகத்தினாலும்‌, 
சமுத்தீரத்தினாலும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌ என்றால்‌, பொருளென்ன? அதாவது அவர்கள்‌ 
மோசேயோடூகூட இணைந்தவர்களாகக்‌ காணப்பட்டார்கள்‌. ஒரே தன்மை உடையவர்களாகக்‌ 
காணப்பட்டார்கள்‌. 

ஞானஸ்நானம்‌ என்ற வார்த்தைக்கான அடிப்படைப்பொருள்‌, ஒத்திருத்தல்‌, அல்லது ஒரே தன்மையாய்‌ 
இருத்தல்‌ என்று சொல்லலாம்‌. திருச்சபையிலே ஞானஸ்நானம்‌, தண்ணீரிலே எடுக்கும்‌ ஞானஸ்நானமாய்‌ 
இருக்கிறது, அது முக்கியமானது. இது எதைக்‌ காட்டுகிறதென்றால்‌, பரிசுத்த ஆவியானவர்‌ நம்மை 
கிறிஸ்துவோடூ இணைத்து, நம்மைகீறிஸ்துவிலேவைப்பதைக்குறிக்கிறதாய்‌ இருக்கிறது. 

சரி, அப்படியென்றால்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மோசேக்குள்ளாக எப்படி ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்கள்‌? கடலின்‌ ஒரு கரையில்‌ இருந்தபொழுது, குறைகூறினார்கள்‌. ஆனால்‌, உலர்ந்த 
தரையைப்‌ போல கடலைக்‌ கடந்து, இப்பொழுது மோசேயோடூ கூட சேர்ந்து பாடல்‌ பாடுகிறார்கள்‌. 
எனவே, இவர்கள்‌ மோசேயோடூ இணைத்துப்‌ பார்க்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ மோசேயின்‌ மூலமாக 
விடுதலை பெற்றார்கள்‌. எபிரெயர்‌ 11: 29 

“விசுவாசத்தினாலே அவர்கள்‌ சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையைக்‌ 
கடந்துபோவதுபோலக்‌ கடந்துபோனார்கள்‌; எகிப்தியர்‌ அப்படிச்‌ செய்யத்துணிந்து 
அமிழ்ந்துபோனார்கள்‌.” 

கவனித்தீர்களா? விசுவாசத்தினாலே அவர்கள்‌ செங்கடலைக்‌ கடந்தார்கள்‌. அது யாருடைய 
விசுவாசம்‌? இது இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய விசுவாசமல்ல, ஏனென்றால்‌ கடலைக்கடந்து கரைக்கு 
வரும்வரை அவர்களுக்கு விசுவாசம்‌ இல்லை, ஆனால்‌ மோசேயின்‌ விசுவாசத்தோடு, இவர்கள்‌ 
அடையாளப்படுத்தப்பட்டார்கள்‌. மோசேயே கடல்‌ பிரிந்துபோக தேவனுடைய கரத்திலே 
பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. மோசேயே அந்த ஜனங்களை அக்கரைக்கு அழைத்துச்‌ சென்றான்‌. 
மறுகரைக்கு அவர்கள்‌ கடந்து சென்றபொழுது, மோசேதான்‌ முதலாவது பாட ஆரம்பித்தான்‌. 
எல்லாரும்‌ அவனோடு சேர்ந்து பாடினார்கள்‌. 

இப்பொழுது அவர்கள்‌ கர்த்தருடைய இரட்சிப்பைக்‌ கண்டுகொண்டார்கள்‌. மோசேயோடூகூட 
ஒரே தன்மையுடையவர்களாய்‌ பார்க்கப்படுகிறார்கள்‌. எனவே மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்கள்‌ என்று வசனம்‌ சொல்கிறது. 

நீங்களும்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள்‌ இரட்சகராக விசுவாசித்து 
ஏற்றுக்‌ கொள்ளும்‌எபொழுது, இதுதான்‌ நடைபெறுகிறது. அவரே நம்மை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார்‌. இருளான எகிப்தாகிய இந்த 
உலகத்திலிருந்தும்‌ நம்மை விடுதலை செய்கிறவர்‌ அவரே. அவரே செங்கடலைக்‌ கடந்து செல்ல 
நம்மை வழிநடத்துகிறார்‌. எனவே நாம்‌ பெற்றுக்கொள்வது அவருடைய விடுதலை, அவருடைய 
இரட்சிப்பு, அவருடைய மீட்பு. 

ஒரு மீட்பின்‌ பாடலை நாம்‌ பாடூம்படியான இடத்திற்கு அவரே நம்மைக்‌ கொண்டூவருகிறார்‌. 
அப்பொழுது நாம்‌ அவரோடு இணைந்துகொள்கிறோம்‌. கிறிஸ்துவிலே ஞானஸ்நானம்‌ பெறுகிறோம்‌. 1 
கொரிந்தியர்‌ 12 :13 : 


LD பபப 


“நாம்‌ யூதராயினும்‌, கிரேக்கராயினும்‌, அடிமைகளாயினும்‌, சுயாதீனராயினும்‌, எல்லாரும்‌ ஒரே 
ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம்பண்ணப்பட்டூ, எல்லாரும்‌ ஒரே 
ஆவிக்குள்ளாகவே தாகந்தீர்க்கப்பட்டோம்‌.” 

பரிசுத்த ஆவியானவரே, நம்மை கிறிஸ்துவோடூகூட இணைக்கீறவராய்‌ இருக்கிறார்‌. அவரோடு 
நாம்‌ ஒன்றாக்கப்படூவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவர்‌ பரிசுத்த ஆவியானவரே, 

இயேசுவோடூகூட நாம்‌ ஒன்றாக்கப்படூவது எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம்‌ இல்லையா? 
ஒரு முறை இரட்சிப்பின்‌ நீச்சயத்தைக்‌ குறித்து ஒரு சகோதரி பேசிக்கொண்டிருந்தபொழுது, 
“அவருடைய கரத்திலிருந்து யாரும்‌ உங்களை எடுத்துக்‌ கொள்ள முடியாது” என்று கூறினாள்‌. உடனே 
அதற்கு ஒருவர்‌, “விரல்களுக்கு ஊடாக நீங்கள்‌ வழுக்கி விழுந்துவிடலாம்‌ அல்லவா?” என்று 
சொன்னார்‌. அதற்கு அந்தப்‌ பெண்‌ சொன்ன பதில்‌ என்ன தெரியுமா? “இல்லையில்லை அவ்வாறு 
அவருடைய விரல்களுக்கு ஊடாக நான்‌ வழுக்கிவிழ முடியாது, ஏனென்றால்‌, நானே அவருடைய ஒரு 
விரலாய்‌ இருக்கிறேன்‌” என்று கூறினாள்‌. 

இது மிகவும்‌ உண்மை. நாம்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்தின்‌ அங்கங்களாய்‌ இருக்கிறோம்‌. 
பரிசுத்தாவியானவர்‌ நம்மை அவரோடூகூட ஒருங்கிணைத்திருக்கிறார்‌. எத்தனை அருமையான ஒரு 
மீட்பை நாம்‌ கிறிஸ்துவிலேப்‌ பெற்றிருக்கிறோம்‌ இல்லையா? இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
வாழ்க்கையிலே அன்றைக்கு நடந்த அந்த சம்பவம்‌ நமக்கு ஒரு முன்‌ மாதீரியாக இருக்கிறது. 
நம்முடைய மீட்பைக்‌ குறித்த ஒரு காட்சியாகவும்‌, நாம்‌ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்பொழுது 
பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு என்ன செய்கிறார்‌ என்பதைக்‌ காட்டூம்‌ ஒரு காட்சியாகவும்‌ அது 
இருக்கிறது. மோசேயோடுூ சேர்ந்து அந்த இரட்சணியப்‌ பாடலை ஜனங்கள்‌ பாடும்‌ முன்பதாக அவர்கள்‌ 
வனாந்தரத்திலே சோகப்‌ பாடல்களைத்தான்‌ பாடினார்கள்‌. செங்கடலைக்‌ கடந்து வரும்‌ முன்னதாக 
எகிப்திற்கு திரும்பிச்‌ செல்ல வேண்டுமென்ற பாடலைப்‌ பாடினார்கள்‌. மட்டுமல்ல, தொடர்ந்து 
வனாந்தரத்திலே போகும்பொழுதும்‌, அவ்வப்பொழுது இந்த சோகப்‌ பாடலை அவர்கள்‌ பாடூவார்கள்‌. 

ஆனால்‌, இப்பொழுது விடுதலை பெற்ற உடனேயே மோசேயோடூகூட அந்த இரட்சணியப்‌ 
பாடலைப்‌ பாடினார்கள்‌. இந்தப்‌ பாடலை நாம்‌ நீயாயாதிபதிகளின்‌ புத்தகத்திலே பார்க்கிற தெபொராள்‌, 
பாராக்‌ இவர்களின்‌ பாடலோடூ ஒப்பிட்டு சிந்திக்கலாம்‌. வேதப்‌ புத்தகத்திலே அநேகப்‌ பாடல்கள்‌ 
இருக்கின்றன. சங்கீதப்‌ புத்தகத்திலே நாம்‌ வாசிக்கிற எண்ணற்ற பாடல்களை தாவீது எழுதினார்‌. 
அவருடைய பாடல்கள்‌ மிக அருமையான பாடல்கள்‌. ஏரேமியா பாடல்‌ பாடியிருக்கிறார்‌. அநேக 
நேரங்களிலே அது புலம்பலின்‌ பாடலாய்‌ இருந்தாலும்‌, அதுவும்‌ பாடல்தான்‌. 

பழைய ஏற்பாட்டின்‌ பல பகுதிகளிலே நாம்‌ இப்படிப்பட்ட பாடல்களைப்‌ பார்க்கிறோம்‌. புதிய 
ஏற்பாட்டிலேயும்‌ ஆரம்பத்திலே நாம்‌ பாடல்களைப்‌ பார்க்கிறோம்‌. வைத்தியனாகிய லூக்கா பல 
பாடல்களை எழுதிவைத்திருக்கிறார்‌. எலிசபெத்‌ ஒரு குழந்தையைப்‌ பெற்றெடுக்கப்‌ போகிறாள்‌ என்ற 
செய்தியைக்‌ கேட்டபொழுது பாடினாள்‌. மரியாள்‌ தான்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ தாயாகப்‌ போவதை 
அறிந்த உடனே தன்‌ ஆத்துமாவை உயர்த்திப்‌ பாடினாள்‌. இன்னும்‌ கிறிஸ்துவின்‌ பிறப்போடு 
இணைக்கப்பட்ட பாடல்கள்‌, சிமியோனின்‌ பாடல்கள்‌ எல்லாவற்றையும்‌ அங்கே பார்க்கிறோம்‌. 

வெளிப்படுத்தின விசேஷத்தீலே பரலோகத்தின்‌ ஒரு சிறிய காட்சி காட்டப்படுகிறது. தேவனுடைய 
சிங்காசனத்திற்கு முன்பாக எண்ணற்ற ஜனங்கள்‌ கூடி, தேவனுக்கு புதிய பாடலைப்‌ பாடுகிறார்கள்‌. 
நம்மிலே அநேகர்‌ சிறந்த பாடகர்கள்‌ அல்ல, ஆனால்‌, ஆண்டவருடைய பிரசன்னத்தீற்குள்ளே வரும்‌ 
பொழுது நாம்‌ எல்லாரும்‌ பாடுவோம்‌. புதிய ஒரு சரீரம்‌, புதிய ஒரு குரல்‌ நமக்குக்‌ கொடுக்கப்படும்‌. நாம்‌ 
ஒவ்வொருவருமே அவருக்குப்‌ புதிய பாடல்களைப்‌ பாடுவோம்‌. 

சமாதானத்தைக்‌ குறித்துப்‌ பேசுகிற எல்லாருமே மோசேயின்‌ பாடலை வாசிக்க வேண்டும்‌. இங்கே 
சொல்லப்படுகிற சத்தியம்‌ என்ன? யேகோவா ஒரு யுத்த மனுஷராகக்‌ காண்பிக்கப்படுகிறார்‌. 
வெளிப்படூத்தின விசேஷம்‌ 19ஆம்‌ அதிகாரத்திலேயும்‌ அவர்‌ பூமிக்கு வந்து எல்லா அநியாயங்களையும்‌ 
கவிழ்த்துப்‌ போடூவார்‌ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்‌ அவ்வாறு செய்யும்‌ வரை பூமியிலே 
சமாதானம்‌ என்பது இருக்கப்போவதில்லை. மத்தேயு 10 : 3.4 லே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 


“பூமியின்மேல்‌ சமாதானத்தை அனுப்பவந்தேன்‌ என்று எண்ணாதிருங்கள்‌, 
சமாதானத்தையல்ல, பட்டயத்தையே அனுப்பவந்தேன்‌” என்று சொல்கிறார்‌. 
இது அவருடைய முதல்‌ வருகையைக்‌ குறித்துச்‌ சொல்கிறது. ஆனால்‌, இரண்டாவது முறையாக 
அவர்‌ பூமிக்கு வரும்பொழுது, பட்டயத்தினாலே இந்த உலகத்திற்கு சமாதானத்தை அவர்‌ 
கொண்டூவரப்‌ போகிறார்‌. பூமியில்‌ உள்ள சகல அநீதிகளையும்‌ போக்குவதற்கு அது ஒன்றுதான்‌ வழி. 
மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ பாடிய இந்தப்‌ பாடல்‌, செங்கடலை அவர்கள்‌ கடந்து வந்த 
அனுபவத்தை அற்புதமாய்‌ விவரிக்கிறது. 
தேவன்‌ செய்த அற்புதத்தை அவர்கள்‌ பாடல்‌ கூறுகிறது. 
யாத்திராகமம்‌ 15 : 4 - 11 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களுடைய விடுதலையைக்‌ கொண்டாடுகிறார்கள்‌. எகிப்து, 
எகிப்தியர்கள்‌ என்று சொல்லும்பொழுது, அது இந்த உலகத்தையும்‌, அடிமைத்தனத்தையும்‌, 
அவர்களுடைய நம்பிக்கையற்ற நிலைமையையும்‌, உதவியற்ற நிலைமையையும்‌ 
வெளிப்படுத்துகிறது. 
இப்பொழுது அவர்கள்‌ மீட்பைப்‌ பெற்றுவிட்டார்கள்‌. இதுதான்‌ அவர்கள்‌ பாடிய அந்தப்‌ பாடலின்‌ 
கருத்து. அவர்கள்‌ விக்ரக வணக்கம்‌ நீறைந்த ஒரு பூமியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள்‌. 
தேவன்‌ அனுப்பிய ஒவ்வொரு வாதையுமே அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு எதிரானது. எனவே 
இப்பொழுது அவர்கள்‌ எப்படிப்பட்ட ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறார்கள்‌? கர்த்தாவே, தேவரீர்களில்‌ 
உமக்கு ஒப்பானவர்‌ யார்‌? பரிசுத்தத்திலே மகத்துவமுள்ளவரும்‌, துதிகளில்‌ பயப்படத்தக்கவரும்‌, 
அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர்‌ யார்‌ என்பதை உறுதியாகச்‌ சொல்கிறார்கள்‌. 
தேவன்‌ தம்மைக்‌ குறித்தப்‌ பெரிய பாடங்களை அவர்களுக்குச்‌ சொல்லிக்கொடுக்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 15 : 12, 13 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மீட்கப்பட்ட ஜனங்கள்‌. இன்றைக்கும்‌ முதலாவது மக்களுடைய 
வாழ்க்கையிலே வரவேண்டியது, மீட்பு. நாம்‌ மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக 
செய்து முடித்ததை விசுவாசத்தினாலே நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌ முன்னதாக அவருக்காக நாம்‌ 
எதையுமே செய்ய வேண்டுமென்று அவர்‌ கேட்கிறதில்லை. உங்களிடத்திலே அவர்‌ எதையுமே 
எதிர்பார்க்கிறதில்லை. 
தேவன்‌ எந்த ஒரு காலக்‌ கட்டத்திலேயும்‌ மனிதனைப்‌ பார்த்து, நீ உன்னுடைய சிறப்பான 
தன்மையை நீரூபிப்பாய்‌ என்றால்‌ உயர்வான ஒரு ஸ்தாபனத்துக்கு வருவாயென்றால்‌, உன்னுடைய 
முகத்தைக்‌ கழுவி எல்லாவற்றையும்‌ சுத்தம்‌ செய்து, பார்ப்பதற்கு அழகாக மாறி, வீட்டின்‌ முன்னால்‌ 
அருமையான ஒரு முகப்பை நீ வைப்பாயென்றால்‌, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரனாய்‌ நான்‌ 
வருவேன்‌ என்று சொல்லவில்லை. 
இந்த உலகத்திலிருந்து கர்த்தர்‌ எதையுமே கேட்கிறதில்லை. இந்த உலகத்தைப்‌ பார்த்து, 
ஆண்டவர்‌ சொல்கிற ஒரே ஒரு காரியம்‌, உங்களுக்காக மரித்த என்னுடைய ஒரே பேறான குமாரனைக்‌ 
குறித்து நீ என்ன செய்யப்போகிறாய்‌? 
13ஆம்‌ வசனத்தைக்‌ கூர்ந்து பார்ப்போமென்றால்‌, ஏற்கனவே அவர்கள்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்ட பூமிக்கு சென்று அடைந்துவிட்டது போலத்‌ தெரிகிறது. தேவனைப்‌ 
பொருத்தமட்டிலேயும்‌ அவர்கள்‌ அந்த தேசத்திலே இருக்கிறார்கள்‌. ஏனென்றால்‌ அவரே அவர்களை 
அங்கே கொண்டூபோகப்‌ போகிறார்‌. 
யாத்திராகமம்‌ 15 : 14 - 19 
மீண்டுமாக இங்கேயும்‌ கர்த்தரின்‌ மகத்துவமே சொல்லப்படுகிறது. அவர்‌ ராஜரீகம்‌ 
பண்ணுகிறவர்‌. தமக்கு எதீர்த்து வருகிறவர்களை முற்றிலும்‌ மடங்கடிக்கிறவர்‌. 


LD பப 


யாத்திராகமம்‌ 15 : 20, 21 

இவளுடைய பெயர்‌ மிரியாம்‌. மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ சகோதரி. 21ஆம்‌ வசனம்‌ விடுதலை 
கொடுத்த தேவனுக்கு அவர்கள்‌ பாடிய ஸ்தோத்தீரப்‌ பாடலின்‌ முடிவுரையாய்‌ இருக்கிறது. 

தொடர்ந்து அங்கு என்ன நடைபெறுகிறது பாருங்கள்‌. இப்பொழுது செங்கடலைக்‌ கடந்து 
வந்துவிட்டார்கள்‌. அருமையாக ஆண்டவரைத்‌ துதித்துப்‌ பாடினார்கள்‌. அவர்களெல்லாரும்‌ மீட்கப்பட்ட 
ஜனங்கள்‌. இனிமேல்‌ அவர்களுடைய வாழ்க்கை ஒரு ரோஜா மலர்‌ படுக்கை போலிருக்கும்‌ என்று 
நீங்கள்‌ நினைக்கலாம்‌. அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும்‌ அவர்கள்‌ 
விடூவிக்கப்பட்டூவிட்டார்கள்‌ என்று எண்ணலாம்‌. 

வானத்திலே மேகமில்லை, பாதையிலே முட்கள்‌ இல்லை, ஜனக்கூட்டத்திலே யாரும்‌ எந்த ஒரு 
காரியத்திற்காகவும்‌ அழவில்லை, வனாந்தரத்தீற்குள்ளே மூன்று நாள்‌ பிரயாணம்‌ மிகக்‌ களிப்போடு 
அவர்கள்‌ சென்றார்கள்‌. 

அடுத்து என்ன நடந்தது? அவர்களுக்கு தாகம்‌ வந்தது. 

யாத்திராகமம்‌ 15 : 22 

எகிப்து செழிப்பான ஒரு நிலப்பரப்பு. குறிப்பாக அங்கே நல்ல தண்ணீர்‌ உண்டு. மிக விரைவாக 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செங்கடலைத்‌ தாண்டி, வனாந்தரத்திற்குள்ளே வந்து விட்டார்கள்‌. இப்பொழுது 
முற்றிலும்‌ வித்தியாசமான சூழ்நிலையிலே தாங்கள்‌ இருப்பதைப்‌ பார்க்கிறார்கள்‌. அங்கே தண்ணீர்‌ 
அவர்களுக்குக்‌ கிடைக்கவில்லை. அவர்கள்‌ இருக்கிற வனாந்தரத்திலே ஜீவனுள்ள நதிகளோ 
நீருற்றுகளோ இல்லை. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்‌ கொண்டு, மறுபிறப்பு அடைந்த 
ஒவ்வொரு விசுவாசியின்‌ நிலைமையும்‌ இதுதான்‌. இரட்சிப்பிற்குப்‌ பிறகு எகிப்தின்‌ தண்ணீர்‌ 
தடாகங்கள்‌ அவர்களை திருப்தி செய்கிறதில்லை. அதாவது ஆவிக்குரிய தாகம்‌ நீறைந்த காலம்‌ 
அவர்களைத்‌ தொடர்கிறது. 

இப்படிப்பட்ட அனுபவத்தைக்‌ குறித்துதான்‌ பிலிப்பியர்‌ 3 : 7லே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த 
பவுல்‌, 

“எனக்கு லாபமாயிருந்தவைகளெவைகளோ அவைகளைக்‌ கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று 
எண்ணினேன்‌” என்று சொல்கீறார்‌. 

தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு மிகப்பெரிய தாகத்தை அவர்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
பிலிப்பியர்‌ 3:10லே, 

“நான்‌ அவரையும்‌ அவருடைய உயிர்த்தெழுதலின்‌ வல்லமையையும்‌ அவருடைய பாடுகளின்‌ 
ஐக்கியத்தையும்‌ அறிகிறதற்கும்‌, அவருடைய மரணத்தீற்கொப்பான மரணத்தீற்குள்ளாகி, 
எப்படியாயினும்‌ நான்‌ மரித்தோரிலிருந்து உயிரோடெழுந்திருப்பதற்குத்‌ தகுதியாகும்படிக்கும்‌” என்று 
சொல்கிறார்‌. 

ஆம்‌, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையின்‌ நீலைமையும்‌ 
இதுதான்‌. ஊழியர்‌ ஒருவர்‌ தனது ஆரம்ப கால அனுபவத்தைக்‌ குறித்து இவ்வண்ணமாய்‌ 
எழுதியிருக்கிறார்‌. ஆரம்ப நாட்களிலே அவர்‌ வங்கியிலே வேலை செய்து வந்தார்‌. அந்நாட்களிலே 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவர்‌ ஏற்றுக்‌ கொண்டார்‌. வங்கியிலே 
இருந்த காரணத்தினாலே, பல முக்கியமான சங்கங்களின்‌ ஆளுகைக்குழுவிலே அங்கத்தினராய்‌ 
இருந்தார்‌. மட்டுமல்ல, ஒரு நடனக்குழுவிலேயும்‌, பொறுப்பான ஒருவராய்‌ இருந்தார்‌. ஆனால்‌, 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்‌ ஏற்றுக்‌ கொண்டபடியினாலே திடீரென்று இப்படிப்பட்ட 
குழுக்களிலிருந்து விலகிவிடாமல்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக விலகி விடவேண்டூமென்று எண்ணி, ஒரு 
மாலை வேளை அந்த நடனக்குழு கூடும்‌ இடத்திற்குச்‌ சென்றார்‌. ஆனால்‌, குடிக்கக்கூடாது என்று 


தீர்மானம்‌ செய்தார்‌. பலர்‌ அவரைக்‌ குடிக்கும்படியாகச்‌ சொன்னார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ 
மறுத்துவிட்டார்‌. இதற்கிடையிலே, வங்கியிலே இவர்‌ பதவி உயர்வு பெற்றதைக்‌ குறித்து 
எரிச்சலோடிருந்த ஒரு சகோதரன்‌ அவரை அங்கே சந்தித்தார்‌. 

இந்த சகோதரன்‌ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதைக்‌ குறித்து அவர்‌ அறிந்திருந்தார்‌. 
ஆனபடியினாலே, என்ன பிரசங்கியாரே, இங்கே உமக்கு என்ன வேலை என்று கேட்டிருக்கிறார்‌. இந்த 
வார்த்தைகள்‌ புதிதாய்‌ கிறிஸ்துவுக்குள்ளே வந்த சகோதரனுடைய இருதயத்தைத்‌ தொட்டது. 
உடனடியாக அவர்‌ அந்த கட்டிடத்தைவிட்டு வெளியேறினார்‌. ஒருகணம்‌ பின்னாலே திரும்பிப்‌ 
பார்த்தார்‌. இருந்தாலும்‌, இல்லை, இனி இது எனக்கு தேவையில்லை என்ற தெளிவான ஒரு 
தீர்மானத்தோடு அங்கே இருந்து வந்துவிட்டார்‌. அதற்குபின்‌ அவர்‌ அங்கே செல்லவில்லை. 

நாமும்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபிறகு இப்படிப்பட்ட காலங்களை 
நாம்‌ கடந்து வருகிறவர்களாய்‌ இருக்கிறோம்‌. இரட்சிக்கப்பட்ட பிறகும்‌ வனாந்தரத்திற்குள்ளே 
சென்றுவரும்‌ ஒரு அனுபவம்‌ இது. அப்பொழுது உங்களுக்குத்‌ தாகமுண்டாகிறது. என்றாலும்‌, அங்கே 
இருக்கிற பானங்கள்‌ உங்கள்‌ தாகத்தைத்‌ தீர்க்க முடியாது. 

நீங்கள்‌ ஜீவ தண்ணீருக்காக சுற்றும்‌ முற்றும்‌ பார்ப்பீர்கள்‌. ஆனால்‌,அங்கே ஜீவ தண்ணீரை 
கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கழ்நீலையைக்‌ குறித்துதான்‌ இயேசு கிறிஸ்துவும்‌, யோவான்‌ 
7:37லே, 

“ ஒருவன்‌ தாகமாயிருந்தால்‌ என்னிடத்தில்‌ வந்து, பானம்‌ பண்ணக்கடவன்‌” என்று சொன்னார்‌. 

நம்முடைய தாகம்‌ தீர்க்கப்படும்படியாக அவரண்டை செல்வது எத்தனை அற்புதமானது 
இல்லையா? மீட்கப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையிலேயும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சந்தித்த முதல்‌ 
அனுபவம்‌, தாகம்‌. அவர்களுக்குத்‌ தண்ணீரில்லை. இரண்டாவதாக மற்றுமொரு 
அனுபவத்தீற்குள்ளும்‌ வந்தார்கள்‌. அதுவும்‌ சிறப்பான ஒரு அனுபவமல்ல. 


யாத்திராகமம்‌ 15 : 23 - 26 

செங்கடலைக்‌ கடந்தபின்னர்‌ அவர்கள்‌ சந்தித்த இரண்டாவது அனுபவம்‌, கசப்பான தண்ணீர்‌. 
மூன்றுநாள்‌ பிரயாணம்‌ போனார்கள்‌. தாகத்தோடு சென்றார்கள்‌. கடைசியாக ஒரு தண்ணீரண்டை 
அவர்கள்‌ வந்தார்கள்‌. ஆனால்‌ அது கசப்பானதாய்‌ இருந்தது, குடிக்க முடியாததாய்‌ இருந்தது. 

இப்பொழுது இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மீட்கப்பட்ட ஜனங்கள்‌. தேவன்‌ அவர்களை வழிநடத்திய 
பாதையிலேதான்‌, இந்த மாராவும்‌ இருந்தது. தேவனே அதை அங்கே அவர்களுக்காக வைத்திருந்தார்‌ 
என்று கூட சொல்லலாம்‌. 

நீங்கள்‌ ஒருவேளை இதை உணர மாட்டீர்கள்‌. ஆனால்‌ இந்த மாராவின்‌ அனுபவம்‌ கிறிஸ்தவ 
அனுபவத்திலே இயற்கையானது. ஒரு கசப்பான அனுபவம்‌ ஒரு கிறிஸ்தவனுக்கு வரும்பொழுது, அது 
அவனைப்‌ பதட்டம்‌ அடையச்‌ செய்கிறது. “ஏன்‌ ஆண்டவர்‌ இதை என்னுடைய வாழ்க்கையிலே 
அனுமதிக்கிறார்‌?” என்று சிலர்‌ கேட்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட சில காரியங்கள்‌ ஏன்‌ நடக்கிறது என்பதற்கு 
நாம்‌ விளக்கம்‌ கொடுக்க முடியாது. ஆனால்‌ அதற்காக தேவன்‌ அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌ என்று 
சொல்ல முடியாது. தேவன்‌ அவர்களுக்குக்‌ கற்பித்து, மற்றுமொரு அனுபவத்திற்காக 
ஆயத்தப்படுத்துகிறார்‌ என்று சொல்லலாம்‌. 

உலகத்திலே உபத்திரவங்கள்‌ உண்டு என்றுதான்‌ இயேசு சொல்லியிருக்கிறார்‌. நீங்கள்‌ 
செல்லும்‌ பாதையிலேதான்‌ உங்களுக்கும்‌ மாரா உண்டு. ஒவ்வொரு விசுவாசியின்‌ வாழ்க்கைப்‌ 
பாதையிலேயும்‌ மாரா உண்டு. தேவனே அதை தீட்டம்‌ பண்ணி இருக்கிறார்‌. 

Disappointments are God's Appointments. ஆம்‌, ஏமாற்றங்கள்‌ தேவனுடைய 

நீயமனங்கள்‌. 


_——-—-—-—னா——————— 


ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன்‌, கர்த்தரை 
அறியாத மக்கள்‌ மத்தியிலே சென்று பணி செய்ய வேண்டுமென்று வாஞ்சித்தான்‌. ஆனால்‌, 
திடீரென்று அவனுடைய தகப்பனார்‌ மரித்தபடியினாலே, தாய்க்கு உதவியாய்‌ இருக்கும்படியாக அவன்‌ 
தங்கி விட்டான்‌. வேதாகமக்‌ கல்லூரிக்கு அவனால்‌ செல்லமுடியவில்லை. அது அவனுடைய 
வாழ்க்கையிலே ஒரு மாராவின்‌ அனுபவமானது. 

ஒரு திருச்சபையிலே ஓய்வு நாள்‌ பள்ளி வகுப்பு எடுத்துக்‌ கொண்டிருந்த, அதற்குப்‌ பொறுப்பாய்‌ 
இருந்த, ஒரு இளம்‌ பெண்ணை போதகர்‌ கவனித்தார்‌. அவள்‌ இளம்‌ பெண்‌. ஆனால்‌ அவள்‌ தலைமுடி 
நரைத்திருந்தது. இதைக்குறித்து போதகர்‌ விசாரித்தபொழுது, அந்தப்‌ பெண்‌ அந்த திருச்சபையிலே 
உள்ள ஒரு வாலிபனை தீருமணம்‌ செய்ய தீர்மானித்திருந்தாள்‌ என்றும்‌, அந்த சகோதரன்‌ 
யுத்தத்திற்குச்‌ சென்றபொழுது, அங்கே கொல்லப்பட்டூவிட்டான்‌ என்றும்‌ கேள்விப்பட்டாள்‌. அதுதான்‌ 
அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையிலே ஒரு மாராவின்‌ அனுபவம்‌. 

நீங்களும்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள்‌ இரட்சகராக ஏற்றுக்‌ கொண்டவராக 
இருக்கலாம்‌. இப்படிப்பட்ட மாராவின்‌ அனுபவங்கள்‌, கசப்பான அனுபவங்கள்‌ உங்கள்‌ 
வாழ்க்கையிலேயும்‌ ஏற்பட்டிருந்திருக்கலாம்‌. ஏன்‌ இதை ஆண்டவர்‌ எனக்கு வைத்தார்‌? என்று கேள்வி 
கேட்டு முறுமுறுக்காதபடி இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர்‌ கற்றுக்‌ கொடுக்கிற பாடங்களை 
கற்றுக்கொள்ள ஆயத்தமாய்‌ இருங்கள்‌. 

உங்களுடைய திட்டங்கள்‌ திடீரென்று நடைபெறாமல்‌ போய்விடலாம்‌. நீங்கள்‌ எதிர்பாராத 
நேரத்தீலே உங்களுடைய இளம்‌ பிள்ளைகள்‌ யாராவது மரித்துப்‌ போய்விடலாம்‌. 

நம்‌ எல்லாருடைய வாழ்க்கையிலேயும்‌ மாராவின்‌ அனுபவங்கள்‌ உண்டு. அதை நாம்‌ 

தாண்டிச்‌ செல்ல முடியாது. அதைச்‌ சுற்றியும்‌ நாம்‌ செல்லமுடியாது. அதன்‌ வழியாய்‌ 
போகும்படியாகவே ஆண்டவர்‌ நீயமித்திருக்கிறார்‌. 

கால்நடைகள்‌ அதிகமாக வளர்க்கப்படும்‌ இடங்களிலே, கன்றுக்‌ குட்டிகளை அடையாளப்படுத்த 
பழுத்த, காய்க்கப்பட்ட கம்பியினாலே ஒரு எழுத்தை கன்றுக்‌ குட்டிகளின்‌ மேலே எழுதுவார்கள்‌. 
அப்பொழுது அவை வலியால்‌ கத்தும்‌. அந்த சத்தத்தைக்‌ கேட்பதே நமக்குக்‌ கஷ்டமாய்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ அதற்குப்பின்னால்‌ கன்றுகள்‌ தொலைந்து போகாது. 

இன்றைக்கும்‌ அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர்‌ செய்கிறார்‌. மாராவின்‌ கசப்பான 
தண்ணீரை தித்திப்பாக்கினது எது தெரியுமா? அந்த தண்ணீருக்குள்ளே போடப்பட்ட மரக்கிளைதான்‌. 
உபாகமம்‌ 21: 23ஐப்‌ பாருங்கள்‌: 

“தூக்கிப்போடப்பட்டவன்‌ தேவனால்‌ சபிக்கப்பட்டவன்‌” 

கலாத்தியர்‌ 3:13 

“மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்‌ சபிக்கப்பட்டவன்‌” 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே நமக்காகப்‌ பாடூபட்டூ மரித்தார்‌. நம்முடைய 
வாழ்க்கையின்‌ கசப்பான அனுபவங்களைத்‌ தீத்திப்பாக்குவது இயேசுவின்‌ சினுவையே. 

இந்த உலகத்திலுள்ள ஒவ்வாரு மனிதனுக்காகவும்‌ அவர்‌ மரணத்தை ருசி பார்த்தார்‌. 
மரணத்தின்‌ கூரை அவர்‌ முறித்தார்‌. எனவேதான்‌ அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌, “ மரணமே 
உன்‌ கூர்‌ எங்கே? பாதாளமே உன்‌ ஜெயம்‌ எங்கே?” என்று கேட்கிறார்‌. 

ஆம்‌. வாழ்க்கையின்‌ கசப்பான அனுபவங்களை தித்திப்பாக்குவது இயேசுவின்‌ சிலுவையே 
யாத்திராகமம்‌ 15 : 27 

ஏலிமிலே பன்னிரெண்டு நீரூற்றுகளும்‌, எழுபது பேரீச்ச மரங்களும்‌ இருந்ததாம்‌. மாராவின்‌ 
கசப்பிற்குப்‌ பின்னர்‌ தேவன்‌ தம்முடைய ஜனங்களைக்‌ கனிதரும்‌ அனுபவத்தீற்குள்ளே அழைத்து 
வருகிறார்‌. இரவிலே அழுகை வரலாம்‌, “சாயங்காலத்தில்‌ அழுகை தங்கும்‌, விடியற்காலத்திலே 
களிப்புண்டாகும்‌.” சீமோன்‌ பேதுருவை சிறையினுள்ளே வைத்து அடைத்திருக்கலாம்‌. ஆனால்‌ 


தேவதூதன்‌ அதை திறக்கப்‌ போகிறார்‌. பவுலும்‌ சீலாவும்‌ அடிக்கப்படலாம்‌. ஆனாலும்‌ ஒரு நில அதிர்வு 
அவர்களை விடுதலை செய்யப்‌ போகிறது. இன்றைக்கும்‌ உங்கள்‌ கசப்பான அனுபவங்களைத்‌ 
தாண்டி, உங்களுக்கு ஆசீர்வாதமும்‌, கனிதரும்‌ அனுபவங்களும்‌ காத்திருக்கின்றன. இதை மறந்து 
போகவேண்டாம்‌. யோசேப்பின்‌ வாழ்க்கையிலே இந்த அனுபவம்‌ இருந்தது, மோசேயின்‌ 
வாழ்க்கையிலே இந்த அனுபவம்‌ இருந்தது, எலியாவின்‌ வாழ்க்கையிலே இருந்தது, தாவீதின்‌ 
வாழ்க்கையிலே இருந்தது, அதோடிராமல்‌ ஜட்சனுடைய வாழ்க்கையிலே இருந்தது. 

ஜான்‌ பிரிட்டனுடைய வாழ்க்கையிலே இருந்தது, வில்லியம்‌ கேரியினுடைய வாழ்க்கையிலே 
இருந்தது, ஏமி கார்மைக்கில்‌ அம்மாவுடைய வாழ்க்கையில்‌ இருந்தது. 

கருமையான மேகங்களுக்குப்‌ பின்னாலே, சூரியன்‌ இருக்கிறது என்பதை நாம்‌ மறந்து போகக்‌ 
கூடாது. எந்த ஒரு நீழலுக்குப்‌ பின்னாலேயும்‌ ஒரு ஒளி இருக்கிறது. பாடுகளுக்குப்பின்‌ மகிமை உண்டு. 
புயலுக்குப்‌ பின்‌ அமைதீ உண்டு, வானவில்‌ உண்டு. நம்முடைய ஆவிக்குரிய. வாழ்க்கைக்கு 
முன்மாதிரியாக இருக்கும்படியாகத்தான்‌ இவை எல்லாம்‌ இஸ்ரவேல்‌ மக்களுடைய 
வாழ்க்கையிலேயும்‌ நடைபெற்றது. 


அதிகாரம்‌ 16 
௮ இ.பி முற்ற றம — Goold பபண்ாை 12 ஆரை பைம்‌ 
ருதம்‌ — ன்னும்‌ மர்ம, மர்மம்‌ — DAY CAUTEET 
PUAN OBE GIG 

உணவில்லை என்பதற்காக இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ முறுமுறுக்கிறார்கள்‌. தேவன்‌ 
மன்னாவையும்‌ காடைகளையும்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌. இந்த அதிகாரத்திலேதான்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு ஓய்வுநாளைக்‌ குறித்து கர்த்தர்‌ சொல்லிக்கொடுக்கிறார்‌. எகிப்தைவிட்டு அவர்கள்‌ 
வெளியே வந்து, செங்கடலைக்‌ கடந்தபின்னர்‌, சீனாய்‌ மலையருகே வந்தார்கள்‌. இந்தப்‌ பகுதியிலே 
அவர்கள்‌ இருக்கும்‌ காலங்களிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையோடு ஒப்பிடக்கூடிய ஏழு அனுபவங்கள்‌ 
நமக்காக எழுதிவைக்கப்பட்டிருக்கீன்றன. 

இதுவரை மோசேயின்‌ பாடலைப்‌ பாடியவர்கள்‌, மூன்று நாள்‌ தண்ணீரில்லாமல்‌ இருந்தவர்கள்‌, 
கசப்பான தண்ணீரை அனுபவித்தவர்கள்‌, தொடர்ந்து ஏலீம்‌ என்னும்‌ செழிப்பான பிரதேசத்திற்கு 
வந்தார்கள்‌. ஏலீம்‌ என்பது கனிகொடுக்கும்‌ கிறிஸ்தவ அனுபவத்தைக்‌ குறிக்கிறது. அப்படிப்பட்ட 
அனுபவங்களுக்குள்ளே நம்மை வழிநடத்துவேன்‌ என்று கர்த்தர்‌ நமக்கு வாக்குக்‌ கொடுக்கிறார்‌. 

இப்பொழுது மீண்டுமாக சீனாய்‌ வனாந்தரத்திற்குள்ளே அவர்கள்‌ வருகிறார்கள்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து மன்னாவையும்‌, காடையையும்‌ பெற்றுக்‌ கொள்கிறார்கள்‌. ஆண்டவராகிய 
இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜீவனைக்‌ கொடுக்கும்‌ அப்பமாய்‌ இருக்கிறார்‌. 

யாத்திராகமம்‌ 16 : 1-3 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தைவிட்டு வெளியே வந்து, சுமார்‌ இரண்டரை மாதங்களாகின்றன. 
செங்கடல்‌ அருகே வந்தபொழுது அவர்கள்‌ முறுமுறுத்தார்கள்‌. கடலைக்‌ கடந்தவுடனே மோசேயோடூ 
இரட்சணியப்பாடல்‌ பாடினார்கள்‌. ஆனால்‌, மிகச்‌ சீக்கிரமாகவே மீண்டூமாக அவர்கள்‌ முறுமுறுக்கத்‌ 
தொடங்கிவிட்டார்கள்‌. எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படவேண்டும்‌ என்று விரும்பினார்கள்‌. 

ஆனால்‌, வனாந்தரத்திற்குள்ளே பிரயாணப்பட்டு வந்தபிறகு, தண்ணீர்‌ குறைவாய்‌ 
காணப்பட்டபடியினாலே, உணவு இல்லாமல்‌ போனபடியினாலே, முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள்‌. 
எகிப்தை நினைவு கூர்ந்து அங்கே இருந்த உணவைக்‌ குறித்து சிந்திக்க ஆரம்பித்தார்கள்‌. 

இன்றைக்கும்‌ அநேகர்‌ பாவத்திலிருந்து இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ பழைய வாழ்க்கைக்குத்‌ திரும்ப விரும்புகிறார்கள்‌. இந்த சோதனை அதிகமான 
விசுவாசிகளுக்கு வருகிறதாகவே இருக்கிறது. பயங்கரமானக்‌ குடிக்கு அடிமையான சகோதரர்கள்‌ 
இரட்சிக்கப்பட்ட பிறகு, மீண்டுமாக அப்படிப்பட்டக்‌ காரியங்களை சில வேளைகளிலே 


விரும்புகிறவர்களாகக்‌ காணப்படுகிறார்கள்‌. 
ஆனால்‌, கர்த்தருக்கு ஸ்தோத்தீரம்‌, கர்த்தருடைய ஆவியானவரின்‌ பெலனினாலே அநேக 
விசுவாசிகள்‌ தொடர்ந்து முன்னேறிச்செல்ல கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவிச்செய்கிறவராய்‌ இருக்கிறார்‌. 
தேவன்‌ தமது ஜனங்களைப்‌ பட்டினி போடவேண்டும்‌ என்று ஒருபொழுதும்‌ நினைக்கவில்லை. 
அவர்களை வனாந்தரத்தின்‌ வழியாக வழிநடத்தி, அந்தப்‌ பாதையிலேயும்‌ அவர்களோட இருப்பேன்‌, 
பொறுப்பெடுத்துக்‌ கொள்வேன்‌ என்றுதான்‌ வாக்குக்‌ கொடுக்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 16 : 4- 7 
மோசேயும்‌ ஆரோனும்‌, ஜனங்களைப்‌ பார்த்து எங்களுக்கு விரோதமாக ஏன்‌ நீங்கள்‌ 
முறுமுறுக்கிறீர்கள்‌? நாங்கள்‌ சாதாரண மனிதர்கள்‌. எங்களால்‌ எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர்‌ 
உங்கள்‌ முறுமுறுப்புகளைக்‌ கேட்டார்‌. நீங்கள்‌ தேவனுடைய மகிமையைக்‌ காண்பீர்கள்‌ என்று 
சொல்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஒவ்வொரு முறை முறுமுறுத்தபொழுதும்‌, தேவனுடைய மகிமை 
விளங்கீற்று என்று பார்க்கிறோம்‌. இது எதைக்‌ காட்டுகிறது? முறுமுறுக்கும்‌ கிறிஸ்தவர்களை 
குறைகண்டுபிடித்துக்‌ கொண்டே இருக்கும்‌ கிறிஸ்தவர்களை தேவன்‌ விரும்புகிறதில்லை. 
இன்றைக்கும்‌ நம்முடைய திருச்சபைகளிலே, குறைகூறும்‌ கிறிஸ்தவர்களை நாம்‌ 
பார்க்கீறோம்‌. ஆராதனையில்‌ பாடல்‌ பாடினால்‌ முறுமுறுக்கிறவர்கள்‌ உண்டு. அதிக நேரம்‌ 
செய்தியாளர்‌ பிரசங்கீத்தால்‌, முறுமுறுக்கிறவர்கள்‌ உண்டு. அப்படிப்பட்ட முறுமுறுக்கும்‌ 
கூட்டங்களோடூ நீங்கள்‌ இல்லாதபடி உங்களைக்‌ காத்துக்கொள்ளுங்கள்‌. 
யாத்திராகமம்‌ 16 : 8 
நம்முடைய திருச்சபையிலேயும்‌, நாம்‌ எந்தெந்த காரியங்களுக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிறோம்‌ என்பதைக்‌ குறித்து கவனமாய்‌ இருக்க வேண்டும்‌. நீங்கள்‌ விரும்புகிற 
வண்ணமாக நட்போடூ உங்கள்‌ போதகர்‌ இல்லையென்று முறுமுறுக்கிறீர்களா? அல்லது கடந்த 
வாரத்திலே உங்களைப்‌ பார்த்து என்ன? எப்படி இருக்கிறீர்கள்‌? என்று அவர்‌ கேட்காதபடியினாலே 
முறுமுறுக்கிறீர்களா? அல்லது நீங்கள்‌ பல காலங்கள்‌ சுகவீனமாய இருந்திருந்தாலும்‌ அவர்‌ 
உங்களைப்‌ பார்க்க வரவில்லை என்று முறுமுறுக்கிறீர்களா? சில சபைகளிலே சில ஊழியர்களும்‌ 
முறுமுறுக்கிறார்கள்‌. 
நீங்கள்‌ யாருக்கு விரோதமாய்‌ மூறுமுறுக்கிறீர்கள்‌ என்பதைக்‌ குறித்து ஜாக்கிரதையாய்‌ 
இருங்கள்‌. தேவன்‌ அதிகமாய்‌ வெறுக்கும்‌ ஒரு காரியம்‌ முறுமுறுத்தல்‌. 
யாத்திராகமம்‌ 16 : 9 - 13 
தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ மக்களுக்கு மன்னாவை மட்டூமல்ல, காடைகளையும்‌ 
கொடுத்தார்‌. அவர்களுக்குக்‌ கிடைத்த இந்தப்‌ பரலோக உணவினாலே அவர்கள்‌ மகிழ்ந்திருந்தார்கள்‌. 
மன்னா எப்படி இருக்கிறது, அதை எப்படி சேர்க்க வேண்டும்‌ என்பதைக்‌ குறித்துப்‌ பார்ப்போம்‌. 
யாத்திராகமம்‌ 16 : 14 - 16 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்திலே தொடர்ந்து சென்ற காலமெல்லாம்‌ அவர்களுக்கு 
மன்னா கொடுக்கப்பட்டுக்‌ கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும்‌ தங்களுக்குத்‌ தேவையான அளவு 
மன்னாவை மட்டூமே அவர்கள்‌ சேகரிக்க வேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 16 : 17, 18 
பெருந்தீனிக்காரன்‌ கூட அவன்‌ எவ்வளவு சாப்பிட வேண்டுமோ அவ்வளவுதான்‌ கிடைக்கப்‌ 
பெற்றான்‌. 
யாத்திராகமம்‌ 16 : 19 - 21 
மன்னாவை ஒவ்வொரு நாளும்தான்‌ அவர்கள்‌ சேர்க்க வேண்டும்‌. ஒவ்வொரு மனிதனுமே 


அதை தனக்காக சேகரிக்க வேண்டூம்‌. இது தனிப்பட்ட வாழ்க்கையின்‌ அனுபவமாய்‌ இருக்க 
வேண்டும்‌. மன்னா, ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. யோவான்‌ 6 : 
32- 35: இயேசு இவ்விதமாய்‌ சொல்கிறார்‌: 

“வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்குக்‌ கொடுக்கவில்லை; என்‌ பிதாவோ 
வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌ என்று, மெய்யாகவே 
மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

“வானத்திலிருந்திறங்கி, உலகத்துக்கு ஜீவனைக்‌ கொடுக்கிற அப்பமே தேவன்‌ அருளிய அப்பம்‌ 
என்றார்‌. 

அப்பொழுது அவர்கள்‌ அவரை நோக்கி: ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும்‌ 
எங்களுக்குத்‌ தரவேண்டும்‌ என்றார்கள்‌. 

இயேசு அவர்களை நோக்கி: ஜீவ அப்பம்‌ நானே, என்னிடத்தில்‌ வருகிறவன்‌ ஒருக்காலும்‌ 
பசியடையான்‌, என்னிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறவன்‌ ஒருக்காலும்‌ தாகமடையான்‌.” 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வரும்பொழுது, பசியோ தாகமோ நம்மைத்‌ 
தாக்குவதில்லை. ஏனென்றால்‌, அவர்‌ நம்மை அநுதீனமும்‌ தீருப்தி சசய்கிறவராயிருக்கிறார்‌. 

யாத்திராகமம்‌ 16 : 22 - 24 

தேவன்‌ அநுதினமும்‌ நம்‌ தேவைகளை சந்திக்கிறவராய்‌ இருக்கிறார்‌. ஆனால்‌ ஓய்வு நாளுக்கு 
முந்தியதினம்‌ இரண்டு நாட்களுக்குரிய மன்னாவை அவர்கள்‌ சேர்த்துக்கொள்ள வேண்டும்‌. ஜீவ 
அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதுதான்‌ மன்னா, அவரே பரலோகத்திலிருந்து வந்து, தமது 
ஜீவனை இந்த உலகத்தீலே கொடுத்தவர்‌. அவரே ஜீவ அப்பமாய்‌ இருக்கிறார்‌. 

இந்நாட்களிலேயும்‌ நமது வாழ்க்கைக்கு ஜீவனும்‌ சத்துவமும்‌ அவரே. உபாகமம்‌ 8 : 4 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்தில நடந்து வந்த 40 ஆண்டு காலமும்‌, அவர்களுடைய கால்கள்‌ 
வீங்கவில்லை என்று வாசிக்கிறோம்‌. மத்திய கிழக்குப்‌ பகுதிகளிலே கால்‌ வீங்கும்‌ வியாதிக்குக்‌ காரணம்‌ 
சரியான உணவில்லாமை என்று ஒரு மருத்துவர்‌ கூறியிருக்கிறார்‌. அப்படி என்றால்‌, தேவன்‌ 
அவர்களுக்கு அருளிய மன்னா, சகல சத்துக்களும்‌ அடங்கிய, அவர்களை பெலப்படுத்திய, கால்கள்‌ 
வீங்கா வண்ணம்‌ காத்துக்‌ கொண்ட ஒரு அருமையான ஆகாரமாய்‌ இருந்திருக்கிறது. 

ஆம்‌. அவர்களுடைய சரீரத்தின்‌ எல்லா தேவைகளையும்‌ சந்திப்பதற்கு, அந்த மன்னா 
போதுமானதாய்‌ இருந்திருக்கிறது. இன்றைக்கும்‌ உலகப்‌ பிரகாரமான எல்லா தேவைகளையும்‌ 
சந்திப்பதற்கும்‌, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து, 
போதுமானவராய்‌ இருக்கிறார்‌. 

யாத்திராகமம்‌ 16 : 25 - 30 

தேவன்‌ மற்ற கற்பனைகளையெல்லாம்‌ கொடுக்கும்‌ முன்னதாகவே, ஓய்வுநாள்‌ ஆசரிப்பை 

இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குக்‌ கொடுக்கிறதை நாம்‌ இங்கேப்‌ பார்க்கிறோம்‌. 
யாத்திராகமம்‌ 16 : 31 

மன்னா எப்படி இருந்தது என்று விளக்கிக்‌ கூறுவது கடினமான காரியம்தான்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்குத்‌ தேவையான எல்லா சத்துணவும்‌ அடங்கியிருந்த ஒரு உணவுப்‌ பொருளாய்‌ அது 
இருந்தது. அது ருசியானதாகவும்‌, மகிழ்ச்சி கொடுக்கும்‌ ஒரு உணவாகவும்‌ இருந்தது. ஆனாலும்‌, 
இதைக்‌ குறித்தும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ முறுமுறுத்தார்கள்‌. மன்னாவைக்‌ குறித்து நாம்‌ சரியாக 
அறிந்து கொள்ள வேண்டுமென்றால்‌, எண்ணாகமம்‌ 11: 4, 5ஐப்‌ பார்க்க வேண்டும்‌. 

“பின்பு அவர்களுக்குள்‌ இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள்‌ மிகுந்த 
இச்சையுள்ளவர்களானார்கள்‌; இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியைப்‌ 
புசிக்ககொடுப்பவர்‌ யார்‌? 


நாம்‌ எகிப்திலே கிரயமில்லாமல்‌ சாப்பிட்ட மச்சங்களையும்‌, வெள்ளரிக்காய்களையும்‌, 

கொம்மட்டிக்காய்களையும்‌, கீரைகளையும்‌, வெண்காயங்களையும்‌, வெள்ளைப்பூண்டுகளையும்‌ 
நினைக்கிறோம்‌.” 

கவனித்தீர்களா? இஸ்ரவேல்‌ ஜனங்களோடே கலந்த மற்ற ஜனங்கள்‌ எகிப்தீலே அவர்கள்‌ 
உட்கொண்ட உணவை நினைத்து ஏங்கினார்கள்‌. தங்களுக்கு எகிப்திலே கிடைத்த உணவுப்‌ 
பண்டங்களைக்‌ குறித்துச்‌ சொல்லும்பொழுது, அவைகளிலே சில செடியிலே வளர்க்கப்பட்டன, சில 
பூமிக்கு அடியிலிருந்து கிடைத்தன. அவர்கள்‌ உண்ட உணவிலே போதுமான அளவு சத்து இல்லை. 

அவர்கள்‌ சொன்ன உணவுப்பொருட்களை வெறுமனே சாப்பிட முடியாதது. அவைகளை 
வாசத்திற்காகவும்‌, ௬ுசிக்காகவும்‌ பயன்படுத்தலாமே ஒழிய அவை பிரதானமான உணவுகள்‌ அல்ல. 
உலகம்‌ கொடுக்கும்‌ உணவு அப்படித்தான்‌ இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களோடே கலந்த மற்ற 
ஜனங்கள்தாம்‌ அப்படிப்பட்ட உணவுப்‌ பொருட்களை நினைத்து ஏங்கினார்கள்‌. 

எண்ணாகமம்‌ 11 : 6, 7லே, “இப்பொழுது நம்முடைய உள்ளம்‌ வாடிப்போகிறது; இந்த 
மன்னாவைத்‌ தவிர, நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும்‌ இல்லையே என்று 
சொன்னார்கள்‌ 

அந்த மன்னா கொத்துமல்லி விதையம்‌ மாத்தீரமும்‌, அதின்‌ நீறம்‌ முத்துப்போலவும்‌ இருந்தது.” 
என்று எழுதப்பட்டிருக்கிறது. 

தேவன்‌ கொடுத்த உணவை, அவர்கள்‌ குறை கூறினார்கள்‌. இந்த ஜனக்கூட்டம்‌, மன்னா 
வேண்டாம்‌ என்று கூறியது. எண்ணாகமம்‌ 11: 8லே 

“ஜனங்கள்‌ போய்‌ அதைப்‌ பொறுக்கிக்‌ கொண்டுவந்து, ஏந்திரங்களில்‌ அரைத்தாவது 
உரல்களில்‌ இடித்தாவது, பானைகளில்‌ சமைப்பார்கள்‌; அதை அப்பங்களுமாகச்‌ சுடூவார்கள்‌; அதின்‌ 
ருசி புது ஒலிவ எண்ணெயின்‌ ருசிபோலிருந்தது.” என்று வாசிக்கின்றோம்‌. 

மன்னாவைப்‌ பல வகைகளிலே சமைக்க முடியும்‌. அதை அவர்கள்‌ அரைத்து சாப்பிடலாம்‌, 
இடித்து சாப்பிடலாம்‌, அவித்து சாப்பிடலாம்‌. என்றாலும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவன்‌ கொடுத்த 
உணவை வெறுத்து, அதைக்‌ குறித்துக்‌ குறை கூறினார்கள்‌. மன்னாவைச்‌ சாப்பிட்டு சாப்பிட்டு 
களைத்துப்‌ போனோம்‌ என்று சொல்கிறார்கள்‌. நைல்‌ நதியின்‌ மீன்களை சாப்பிட்ட அவர்களுக்கு, 
இறைச்சி வேண்டும்போல இருந்தது. தாங்கள்‌ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட 
இடத்திற்குத்‌ திரும்பிச்‌ செல்ல வேண்டுமென்று விரும்பினார்கள்‌. 

இன்றைக்கும்‌ இரட்சிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, மாற்றம்‌ பெற்ற விசுவாசிகள்‌ சில வேளைகளிலே 
தாங்கள்‌ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட எகிப்திற்கு அவ்வப்பொழுது போக்கும்‌ 
வரத்துமாய்‌ இருக்கக்கூடியவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. காரணம்‌ என்ன? அங்கே காணப்பட்ட உணவு 
அவர்களைத்‌ தொடர்ந்து வசீகரிக்கிறதாய்‌ இருக்கிறது. 

நீங்கள்‌. இரட்சிப்பின்‌ அனுபவத்துக்குள்ளே வந்தப்பிறகும்‌, பழைய பழக்க வழக்கங்களிலே 
ஒன்றிரண்டை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள்‌ என்றால்‌, இன்றைக்கே அவைகளை 
விட்டுவிடுங்கள்‌. 

இந்த ஒன்றே ஒன்றுதானே, இந்த இரண்டூ காரியங்களை மட்டூம்தானே என்று சொல்லி, 
நீங்கள்‌ பின்வாங்கிப்‌ போய்க்கொண்டிராமல்‌, தேவன்‌ விடுதலை செய்த அடிமைத்தன 
வாழ்க்கையிலிருந்து பரிபூரணமாய்‌ வெளியே வாருங்கள்‌. 

ஒருவேளை சில இடங்களுக்குச்‌ செல்வதினாலே, பழைய பழக்க வழக்கங்களிலே நீங்கள்‌ 
விழுந்த போவீர்களைன்று உங்களுக்குத்‌ தோன்றினால்‌ அங்கே செல்லாமல்‌ இருப்பதினாலே என்ன 
விளைவு வந்தாலும்‌ பரவாயில்லை என்று நீங்கள்‌ தீர்மானம்‌ செய்யும்பொழுதுதான்‌, ஒவ்வொரு 
நாளும்‌ நீங்கள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ எகிப்துக்குப்‌ போகும்‌ பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள்‌. 

சற்றே நீதானமாக சிந்தீத்துப்‌ பாருங்கள்‌. பழைய பாவம்‌ தரும்‌ இன்பம்‌ முக்கியமானதா? 
அல்லது நீங்கள்‌ கர்த்தருக்குக்குப்‌ பிரியமாய்‌ வாழ்வதினாலே அவர்‌ கொடுக்கிற நீரந்தரமான நீத்திய 


சமாதானம்‌ பெரியதா? மன்னாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குப்‌ போதும்‌ என்று வாழ 
நாம்‌ அழைக்கப்படுகிறோம்‌. 
யாத்திராகமம்‌ 16 : 32- 34 

ஒரு பாத்தீரத்தீலே, மன்னாவை எடுத்து அதை உடன்படிக்கைப்‌ பெட்டிக்குள்ளே வைத்தார்கள்‌. 
இதைக்குறித்து நாம்‌ யாத்திராகமத்தின்‌ பின்பகுதியிலே இன்னும்‌ சற்று விவரமாகப்‌ பார்ப்போம்‌. அந்த 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்குள்ளே மூன்று காரியங்கள்‌ வைக்கப்பட்டிருந்தன. ஒன்று ஆரோனுடைய 
துளிர்த்த கோல்‌, இரண்டாவது ஒரு பாத்திரத்திலே வைக்கப்பட்ட மன்னா மூன்றாவதாக பத்து 
கற்பனைகள்‌. 

இயேசு கிறிஸ்து மட்டுமே நீயாயப்‌ பிரமாணத்தைக்‌ கற்றுக்கொண்டார்‌ என்று 
நீயாயப்பிரமாணம்‌ சொல்கிறது. நமக்காக அவர்‌ அதை நீறைவேற்றினார்‌. வாழ்க்கையிலே 
காத்துக்கொண்டார்‌ என்பதைச்‌ சொல்கிறது. மன்னா எதைக்‌ குறிக்கிறது? நமக்காக மரித்த இயேசு 
கிறிஸ்துவைக்‌ குறிக்கிறது. அவரே நமக்கு ஆவிக்குரிய உணவாய்‌ இருக்கிறார்‌. ஆரோனின்‌ துளிர்த்த 
கோல்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலை நமக்குச்‌ சொல்கிறது. 

இந்த உடன்படிக்கைப்‌ பெட்டியிலே வைக்கப்பட்ட மூடியிலேதான்‌ கிருபாசனம்‌ இருக்கிறது. 
அங்கேதான்‌ இரத்தம்‌ தெளிக்கப்படும்‌. இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவன்‌ எதிர்ப்பார்க்கும்‌ 
காரியங்களை நிறைவேற்றக்‌ கூடியவர்‌. அவர்‌ ஒருவரே நம்மை மீட்டூ எடுக்கக்‌ கூடியவர்‌. ஏனென்றால்‌, 
அவரே நமக்காக தமது சொந்த இரத்தத்தை சிந்தியிருக்கிறார்‌. அப்படி இயேசு கிறிஸ்து செய்ததினாலே 
தேவன்‌ பாவிகளாகிய நம்மேலே இரக்கம்‌ காட்டுகிறார்‌. 

யாத்திராகமம்‌ 16 : 35, 36 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 40 ஆண்டுகாலம்‌ மன்னாவைப்‌ புசித்தார்கள்‌. கடைசியாக, 
வாக்குத்தத்த பூமிக்குள்ளே அவர்கள்‌ நுழைந்தபொழுது, மன்னா நீன்றுபோயிற்று. வாக்குத்தத்த 
பூமியிலே விளைந்த சோளத்தையும்‌, பயிர்‌ வகைகளையும்‌, சாப்பிட ஆரம்பித்தார்கள்‌. மீண்டுமாக 
அந்த உணவைக்‌ குறித்தும்‌ குறை கூறினார்கள்‌. 

அவர்கள்‌ சொன்னது என்ன? மன்னா எவ்வளவோ சிறந்தது என்றார்கள்‌. இந்த வசனங்கள்‌ 
நமக்கு கற்றுக்கொடுக்கிற சத்தியம்‌ என்ன? இன்றும்‌ அநேக ஜனங்கள்‌ இரட்சிக்கப்பட்ட பிறகும்‌ பழைய 
அனுபவங்களின்‌ அடிப்படைகளிலே, வாழ்கிறவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ சினுவையண்டை 
வந்து சினுவை தந்த இரட்சிப்பைப்‌ பெற்றவர்கள்‌. ஆனாலும்‌, தங்களுடைய அனுபவங்களைக்‌ 
குறித்தே அதிகமாகப்‌ பேசுவார்கள்‌. அவர்கள்‌ சாட்சி கொடுக்கும்‌ பொழுதும்‌, தங்கள்‌ 
அனுபவங்களைத்தான்‌ கூறுவார்களே ஒழிய கர்த்தர்‌ எப்படி அவர்களை இரட்சித்தார்‌ என்பதைக்‌ 
குறித்து அவர்கள்‌ பேசுகிறதில்லை. 

இரட்சிப்பின்‌ அனுபவத்துக்குள்ளே வந்த விசுவாசிகளும்‌ வேத வசனங்களை முறையாகக்‌ 
கற்றுக்‌ கொள்ள விரும்புகிறதில்லை. ஏனென்றால்‌, அது அவர்களுக்குப்‌ பழைய உணவாய்‌ 
தெரிகிறது. ஆனால்‌, கர்த்தருடைய வார்த்தைகள்‌ மூலமாகத்தான்‌ ஒவ்வொரு நாளும்‌ அவர்‌ நம்மை 
போஷிக்க விரும்புகிறார்‌. இதுதான்‌ நமக்கு அநுதீன மன்னா. கர்த்தருடைய மன்னாவாகீய வசனத்தை 
நீங்கள்‌ ருசித்துப்‌ பார்த்ததில்லை என்றால்‌, இயேசு கீிறிஸ்துவண்டை வாருங்கள்‌. 

சங்கீதம்‌ 34:8 என்ன சொல்கிறது? 

கர்த்தர்‌ நல்லவர்‌ என்பதை ருசித்துப்பாருங்கள்‌; அவர்‌ மேல்‌ நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌. 

அதுமட்டுமல்ல, யோவான்‌ 6: 51லே, இயேசு என்ன சொல்கிறார்‌? 

“நானே வானத்திலிருந்தீறங்கின ஜீவ அப்பம்‌; இந்த அப்பத்தைப்‌ புசிக்கிறவன்‌ 
என்றென்றைக்கும்‌ பிழைப்பான்‌; நான்‌ கொடுக்கும்‌ அப்பம்‌ உலகத்தின்‌ ஜீவனுக்காக நான்‌ கொடுக்கும்‌ 
என்‌ மாம்சமே என்றார்‌.” 


ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள்‌ உட்கொண்டிருக்கிறீர்களா? அவரை உங்கள்‌ 
வாழ்க்கையின்‌ தலைவராக, உங்கள்‌ பாவத்திலிருந்து உங்களை மீட்டைடுத்த இரட்சகராக நீங்கள்‌ 
விசுவாசிக்கிறீர்களா? 


அதிகாரம்‌ 17 
YH OML கஹ்ுில2ப்்நறது। DOT — மறி ற்கு மற்றம 

எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்திலே இப்பொழுது 
போய்க்கொண்டிருக்கிறார்கள்‌. சீனாய்‌ மலையை நோக்கி அவர்கள்‌ நடந்து கொண்டிருக்கிறார்கள்‌. 
கிறிஸ்தவ வாழ்க்கையோடு ஒப்பிடக்கூடிய ஏழு அனுபவங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே 
பெறுகீறார்கள்‌. இந்த அனுபவங்களைக்‌ குறித்து, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌ 1 கொரிந்தியர்‌ 
10:11லே, 

“இவைகளெல்லாம்‌ தீருஷ்டாந்தங்களாக அவர்களுக்குச்‌ சம்பவித்தது; உலகத்தின்‌ 
முடிவுகாலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும்‌ இருக்கிறது” என்று சொல்கிறார்‌. 

இந்தப்‌ பாடங்களை வாசித்து, கீழ்ப்படிகிறவர்கள்‌ சிறந்த கிறிஸ்கவர்களாகத்‌ திகழ மூடியும்‌. 
இந்தப்‌ பாடங்கள்‌ அனைத்தும்‌ படம்போல்‌ தெளிவாகக்‌ காட்டப்பட்டிருக்கின்றன. 

வனாந்தரத்திலே பிரயாணப்படூகிற இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு மீண்டூமாக தாகம்‌ எடுக்கிறது. 
மீண்டூமாக அவர்கள்‌ முறுமுறுக்கிறார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 17 : 1-3 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தொடர்ந்து குறைகூறிக்கொண்டே இருக்கிறவர்களாய்‌ இருந்தார்கள்‌. 
தேவை வந்தவுடனே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌, கர்த்தர்‌ கிருபையாக 
அவர்களுடைய தேவைகளை சந்தித்து வருகிறார்‌. மீண்டுமாக ஒரு தேவையான சூழ்நிலை 
வரும்‌பொழுது, மீண்டூமாகக்‌ கூக்குரலிடுகிறார்கள்‌, குறைசொல்கிறார்கள்‌, குற்றம்‌ 
கண்டுபிடிக்கிறார்கள்‌. 

இன்றைக்கும்‌ தீருச்சபைகளிலே இப்படிப்பட்ட அநேகரைப்‌ பார்க்கலாம்‌. ஆனால்‌, தாங்கள்‌ 
எல்லாக்‌ காரியங்களிலேயும்‌ திருப்தியாக, சரியாக இருப்பதாக எண்ணிக்‌ கொள்கிறார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 17 : 4 

இப்படி மோசேக்கு விரோதமாக இவர்கள்‌ முறுமுறுத்துக்‌ கொண்டிருந்தபடியினாலே, மோசே 
தனது வேலையை வேறு யார்‌ பொறுப்பிலாவது விட்டுவிடலாம்‌ என்று எண்ணுகிறான்‌. ஆனால்‌ 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக என்ன செய்கிறார்‌? 

யாத்திராகமம்‌ 17 : 5 

இஸ்ரவேல்‌ ஜனங்களை மீட்கும்படியாய்‌ எகிப்துக்கு மோசேயை அனுப்பியபொழுது, தேவன்‌ 
இந்தக்‌ கோலோடுூதான்‌ மோசேயை அனுப்பினார்‌. இதுதான்‌ தேவன்‌ மோசேக்குக்‌ கொடுத்த 
அடையாளமாகவும்‌, அத்தாட்சிப்‌ பத்திரமாகவும்‌, வல்லமையாகவும்‌ இருந்தது. 

யாத்திராகமம்‌ 17 : 6, 7 

கன்மலையைக்‌ குறித்தும்‌, அதிலிருந்து புறப்படும்‌ தண்ணீரைக்‌ குறித்தும்‌ இங்கேதான்‌ நாம்‌ 
முதல்முறையாகப்‌ பார்க்கிறோம்‌. இந்தக்‌ கன்மலை எதைக்‌ குறிக்கிறது? இந்தக்‌ காரியத்தைக்‌ குறித்து 
நாமே சொந்தமாகக்‌ கருத்து தெரிவிக்கத்‌ தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர்‌ இதைக்குறித்து, 1 
கொரிந்தியர்‌ 10 :1- 4 வசனங்களிலே இவ்விதமாய்‌ விளக்கம்‌ கொடுத்திருக்கிறார்‌. 

“இப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள்‌ எவைகளை அறியவேண்டூமென்றிருக்கிறேனென்றால்‌; 
நம்முடைய பிதாக்களெல்லாரும்‌ மேகத்துக்குக்‌ கீழாயிருந்தார்கள்‌, எல்லாரும்‌ சமுத்திரத்தின்‌ வழியாய்‌ 


நடந்து வந்தார்கள்‌. 

எல்லாரும்‌ மோசேக்குள்ளாக மேகத்தீனாலும்‌ சமுத்திரத்தினாலும்‌ ஞானஸ்நானம்‌ 
பண்ணப்பட்டார்கள்‌. 

எல்லாரும்‌ ஒரே ஞானபோஜனத்தைப்‌ புசித்தார்கள்‌. 

எல்லாரும்‌ ஒரே ஞானபானத்தைக்‌ குடித்தார்கள்‌. எப்படியெனில்‌, அவர்களோடேகூடச்‌ சென்ற 
ஞானக்கன்மலையின்‌ தண்ணீரைக்‌ குடித்தார்கள்‌; அந்தக்‌ கன்மலை கிறிஸ்துவே.” 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ உணவாக அப்பமாக சாப்பிட்டது மன்னா. இதுவும்‌ ஜீவ அப்பமாகிய 
இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்னறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே ஜீவ தண்ணீர்‌. எனவே இந்த 
கன்மலை, அதை நமக்கு நீனைப்பூட்டுகிறது. இந்த உறுதியானப்‌ பாறையாகிய கீறிஸ்துவைக்‌ 
குறித்தும்‌, அவர்களுக்கு அவிசுவாசமே இருந்தது. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சிலந்தி வலைகளின்‌ மேலும்‌ முறிந்துபோன நாணல்மேலும்‌ தங்கள்‌ 
நம்பிக்கையை வைத்தீருந்தார்கள்‌. இந்த அவநம்பிக்கை என்னும்‌ மேகம்‌, தேவனுடைய முகத்தை 
அவர்களுக்கு மறைத்துக்‌ கொண்டிருந்தது. 

இந்தக்‌ கன்மலை இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்த ஓர்‌ அழகான ஓவியமாய்‌ இருக்கிறது. சங்கீதம்‌ 
61:2 லே, 

“என்‌ இருதயம்‌ தொய்யும்போது பூமியின்‌ கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுவேன்‌; எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில்‌ என்னைக்‌ கொண்டூபோய்விடும்‌.” என்று 
சங்கீதக்காரன்‌ சொல்கிறான்‌. அதுவும்‌ இயேசு கிறிஸ்துதான்‌. 

மீண்டூமாக சங்கீதக்காரன்‌ மற்றுமொரு காரியத்தையும்‌ சொல்கிறான்‌. சங்கீதம்‌ 78:35, 

“தேவன்‌ தங்கள்‌ கன்மலையென்றும்‌, உன்னதமான தேவன்‌ தங்கள்‌ மீட்பர்‌ என்றும்‌, நினைவு 
கூர்ந்தார்கள்‌.” 

அதுமட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுருவும்‌, இதைக்‌ குறித்துச்‌ சொல்கிற மற்றுமொரு 
சத்தியத்தை கவனியுங்கள்‌, 1பேதுரு2:6-8: 

“அந்தப்படியே: இதோ, தெரிந்து கொள்ளப்பட்டதும்‌ விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற 
மூலைக்கல்லை சீயோனில்‌ வைக்கிறேன்‌; அதின்மேல்‌ விசுவாசமாயிருக்கிறவன்‌ 
வெட்கப்படுவதீல்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. 

ஆகையால்‌ விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது; கீழ்ப்படியாமல்‌ 
இருக்கிறவர்களுக்கோ வீட்டைக்‌ கட்டுகிறவர்களால்‌ தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்தக்‌ 
கல்‌ இடறுதற்கேதுவான கல்லும்‌ விமுதற்கேதுவான கன்மலையுமாயிற்று; 

அவர்கள்‌ திருவசனத்கிற்குக்‌ கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள்‌; அதற்கென்றே 
நியமிக்கப்பட்டவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌.” 

இறுதியாக இந்தக்‌ கன்மலையைகக்‌ குறித்து, அப்போஸ்தலனாகிய பவுல்‌ கொடுக்கும்‌ ஒரு 
ஆலோசனையை நாம்‌ பார்ப்போம்‌. 1 கொரிந்தியர்‌ 3 : 11, “போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய 
இயேசுகிறிஸ்துவை அல்லாமல்‌ வேறே அஸ்தீபாரத்தைப்‌ போட ஒருவனாலும்‌ கூடாது.” 

இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலையை நாம்‌ அஸ்திபாரமாக சிந்திப்பது எளிதானதாக 
இருக்கிறது. அவரையே நாம்‌ சார்ந்து, அவர்மேலேயே தீருச்சபையைக்‌ கட்டும்‌ அஸ்தீபாரமாக 
எண்ணலாம்‌. ஆனால்‌, குடிநீரைக்‌ குறித்து சிந்திக்கும்பொழுது, எந்தவொரு கன்மலையைக்‌ குறித்தும்‌ 
நாம்‌ பொதுவாக சிந்திக்கிறதில்லை. பொதுவாக கன்மலையின்‌ உறுதியான தன்மையைக்‌ குறித்து 
நாம்‌ பாராட்டுவோம்‌. அதிலிருந்தும்‌ சிறப்பான பாடங்களை நாம்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌. அதை நீங்கள்‌ 
பரீட்சித்துப்‌ பார்க்கலாம்‌, அலசி ஆராய்ந்து பார்க்கலாம்‌. ஆனால்‌ நீங்கள்‌ அதைக்‌ குடிக்க முடியாது. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்மலையாயிருக்கிறார்‌. ஆனால்‌, அவருடைய 


அருமையான வாழ்க்கையும்‌, உறுதியான தன்மையும்‌ உங்களை இரட்சிக்காது. அவருடைய 
போதனை உங்களுடைய ஆத்துமாவை மீட்காது. அவருடைய வாழ்க்கையும்‌ போதனைகளும்‌ 
பளபளப்பாக்கப்பட்ட பளிங்கு கல்லைப்போலத்தான்‌ இருக்கிறது. உங்கள்‌ கரடூ முரடான 
வாழ்க்கையோட அதை நீங்கள்‌ வைப்பீர்களென்றாலும்‌, அது உங்களை இரட்சிக்காது. இயேசு 
கிறிஸ்துவின்‌ போதனைகளை வாழ்க்கையிலே நீங்கள்‌ செயல்படூத்த முற்படூும்பொழுது, உங்கள்‌ 
வாழ்க்கையை அது ஓரளவு பளபளப்பாக்க முயற்சிக்கும்‌. ஆனால்‌, அவர்‌ நீங்கள்‌ மோதும்‌ 
கன்மலையாகவே இருப்பார்‌. இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலையின்‌ மேலே, நீங்கள்‌ இரட்சிப்பிற்காக 
விழலாம்‌. ஆனால்‌, உங்களுடைய எந்த முயற்சியும்‌ கன்மலையிலிருந்து தண்ணீரைக்‌ 
கொண்டுூவராது. அந்தக்‌ கன்மலை அடிக்கப்படும்‌ பொழுதே அது ஜீவத்தண்ணீரைக்‌ கொடுக்கிறதாய்‌ 
இருக்கிறது. 

ஆம்‌, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சிலுவையிலே அடிக்கப்பட்டார்‌. அவர்‌ உங்கள்‌ 
இடத்திலே சிலுவையிலே மரித்தாரென்றும்‌, உங்கள்‌ பாவத்தை சுமந்து தீர்த்தார்‌ என்ற விசுவாசமே 
உங்களை இரட்சிக்கும்‌. அதற்கு ஈ௫ இணை வேறு எதுவுமில்லை. அடிக்கப்பட்ட கன்மலை இயேசு 
கிறிஸ்துவின்‌ மரணத்தைக்‌ குறித்த ஒரு ஓவியமாய்‌ இருக்கிறது. 

எண்ணாகமப்‌ புத்தகத்திலே, இரண்டாவது முறையாக இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தண்ணீர்‌ இல்லை 
என்பதைக்‌ குறித்து முறுமுறுத்தார்கள்‌. முதல்‌ முறை இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தண்ணீருக்காக 
தாகமாயிருக்கிறோம்‌ என்று முறுமுறுத்தபொழுது, தேவன்‌ மோசேயைப்‌ பார்த்து, கன்மலையை 
அடிக்கும்படியாய்‌ கட்டளையிட்டார்‌. தண்ணீர்‌ புறப்பட்டு வந்தது. ஆனால்‌, எண்ணாகமப்‌ புத்தகத்திலே 
தேவன்‌ வித்தியாசமான ஆலோசனைகளை மோசேக்குக்‌ கொடுக்கீறார்‌. 

கர்த்தர்‌ என்ன சொன்னார்‌? உன்‌ கோலை எடுத்துக்கொள்‌, எல்லா ஜனங்களையும்‌ அங்கே 
கூடிவரச்‌ செய்‌, நீயும்‌ ஆரோனும்‌ சேர்ந்து, அங்கே அந்த கன்மலையினிடத்திலே பேசு என்றுதான்‌ 
கட்டளை கொடுத்தார்‌. அவர்கள்‌ முன்னாலே மோசே கன்மலையினிடத்திலே பேசும்பொழுது, அது 
தண்ணீரைக்‌ கொடுக்கும்‌. இவ்வாறாக, அந்தக்‌ கன்மலையிலிருந்து நீ அவர்களுக்கு தண்ணீர்‌ 
கொடுப்பாய்‌ என்று சொன்னார்‌. இதைக்குறித்து எண்ணாகமம்‌ 20 : 8லே பார்க்கிறோம்‌. 

ஏற்கனவே கன்மலை ஒருமுறை அடிக்கப்பட்டூவிட்டபடியினாலே, இந்த முறை மோசே 
கன்மலையினிடத்திலே பேசத்தான்‌ வேண்டும்‌. அதேப்போலத்தான்‌, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 
2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டூவிட்டார்‌. எல்லாம்‌ முடிந்தது 
என்று சிலுவையில்‌ வைத்தே அவர்‌ சொன்னார்‌. இதை யோவான்‌ 19:30லே வாசிக்கிறோம்‌. ஆம்‌, 
உண்மையாகவே, அவர்‌ எதற்காக அடிக்கப்பட்டாரோ அந்தக்‌ காரியம்‌ செய்து முடிக்கப்பட்டாகிவிட்டது. 

இயேசு கிறிஸ்து மீண்டுமாக சிலுவையிலே அடிக்கப்படத்‌ தேவையில்லை. இயேசு கிறிஸ்து 
நமக்காக செய்து முடித்ததைக்‌ குறித்து பிதாவும்‌ திருப்தி அடைந்தவராய்‌ இருக்கிறார்‌. ஆனால்‌, 
இப்பொழுது நம்‌ முன்னாலே வைக்கப்படுகிற கேள்வி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து 
சிலுவையிலே உங்களுக்காக செய்து முடிக்கப்பட்ட பணியைக்‌ குறித்து, நீங்கள்‌ திருப்தி 
உள்ளவர்களாய்‌ இருக்கிறீர்களா? நீங்கள்‌ மீட்கப்படும்படியாக, இரட்சிக்கப்படும்படியாக அவர்‌ 
மரித்தார்‌. 

இப்பொழுது தேவன்‌ உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது எல்லாம்‌, நீங்கள்‌ அவருடைய சொந்தக்‌ 
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்‌, அவ்வளவுதான்‌. இன்று கன்மலையாகிய 
கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ நமக்கு வருகின்றன. எபேசியர்‌ 1 :3ஐப்‌ 
பாருங்கள்‌. “நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌; அவர்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்‌ நம்மை 


ஆசீர்வதித்திருக்கிறார்‌.” 

அந்தக்‌ கன்மலை ஒருமுறை அடிக்கப்பட்டது. இப்பொழுது அதிலிருந்து நிறைவான தண்ணீர்‌ 
ஓடுகிறது. இது ஜீவ ஊற்றாயிருக்கிறது. கரைபுரண்டு இது ஓடுகிறது. இருந்தாலும்‌, இன்றைக்கு அநேக 
மனிதர்கள்‌ தாகத்தினாலே நாவறண்டூ போய்‌ இருக்கிறார்கள்‌. 

ஆவிக்குரிய பானத்தை உட்கொள்ளாமல்‌ மரிக்கிற மக்கள்‌ கோடி கோடியாய்‌ இருக்கிறார்கள்‌. 
இந்த வாய்க்கால்‌ அடைக்கப்பட்டுப்‌ போய்விட்டது. காரணம்‌ என்ன? அவிசுவாசம்‌, பாவம்‌, பொறுப்பற்ற 
தன்மை இவைதான்‌ காரணம்‌. மட்டுமல்ல தங்களுக்கு இயேசு கிறிஸ்துவைத்‌ தெரியும்‌ என்று 
சொல்லியும்‌ உண்மையில்‌ அவரை அறியாதவர்களினாலேயும்‌, இந்த ஜீவ ஊற்றின்‌ வாய்க்கால்‌ 
அடைக்கப்படுகிறது. 

இன்று உலகம்‌ தாகமுள்ளதாய்‌ இருக்கிறது. எந்த மக்கள்‌ கூட்டத்தைப்‌ பார்த்தாலும்‌, எந்த 
மொழி பேசுகிறவர்களைப்‌ பார்த்தாலும்‌, ஆத்தும தாகம்‌ உள்ளவர்களாய்‌ காணப்படுகிறார்கள்‌. 

நீங்கள்‌ உங்கள்‌ தனிப்பட்ட வாழ்க்கையிலே, இந்த அடிக்கப்பட்ட கன்மலையினிடத்திலே, 
ஜீவதண்ணீரைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்களா? இந்தத்‌ தண்ணீரை நீங்கள்‌ 
குடிப்பீர்களைன்றால்‌, நீங்கள்‌ ஒருக்காலும்‌ தாகமடையீர்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்கிறார்‌. 

யாத்திராகமம்‌ 17 : 8 

ஞாபகமிருக்கிறதா? அமலேக்கியர்கள்‌ ஏசாவின்‌ சந்ததியினர்‌. இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
மக்களுக்கு எதிரிகளாய்‌ இருந்தார்கள்‌. இந்த வசனத்திலே நாம்‌ வாசிக்கிறது போல முதல்‌ முறையாக 
ஒரு தேசமாக ஒரு மக்கள்‌ கூட்டமாக இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ யுத்தத்திலே ஈடுபட்டார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 17 : 9, 1௦ 

ஏசா மாம்சத்திற்கு ஒரு உதாரணமாயிருக்கிறான்‌ என்று நாம்‌ ஏற்கனவே சிந்தித்தோம்‌. எனவே 
அமலேக்கோடே நடைபெறும்‌ யுத்தத்தை நமது வாழ்க்கையிலே மாம்சத்துக்கு எதிராக நாம்‌ செய்யும்‌ 
யுத்தத்தோடூ ஒப்பிடலாம்‌. இவர்கள்‌ யுத்தம்‌ செய்தபொழுது, மோசே மலையின்‌ மேலே கோலோடு 
நீற்கவேண்டியதாய்‌ இருந்தது. இஸ்ரவேல்‌ ஜனங்களினால்‌ தங்கள்‌ சொந்த மாம்ச பெலத்தீனாலே, 
மாம்சத்தை மேற்கொள்ள முடியவில்லை. கலாத்தியர்‌ 5 : 17லே நாம்‌ வாசிப்பதென்ன? 

“மாம்சம்‌ ஆவிக்கு விரோதமாகவும்‌, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும்‌ இச்சிக்கிறது.” 

இது எப்பொழுதுமே ஒன்றுக்கொன்று எதீரானதாகவே இருக்கிறது. எனவேதான்‌ நீங்கள்‌ செய்ய 
விரும்பும்‌ காரியங்களையும்‌ செய்ய முடியாதவர்களாய்‌ இருக்கிறீர்கள்‌. அமலேக்கியர்களும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ ஒருவருக்கு விரோதமாய்‌ ஒருவர்‌ யுத்தம்‌ பண்ணியது போலவே, நம்முடைய 
வாழ்க்கையிலேயும்‌ மாம்சத்துக்கு எதிராக நாம்‌ போரிட வேண்டியவர்களாய்‌ இருக்கிறோம்‌. ஆனால்‌, 
அதை நம்முடைய சொந்த பெலத்தினாலே செய்ய முடியாது. உதவி நமக்கு வரக்கூடிய திசையை நாம்‌ 
நோக்கிப்‌ பார்க்க வேண்டியவர்களாய்‌ இருப்போம்‌. 

அநேகர்‌ இன்று மாம்சத்துக்கு விரோதமாய்‌ வரும்‌ காரியங்களை சொந்த பெலத்தினாலோ, 
சொந்த ஞானத்தினாலோ, தீர்மானங்களினாலோ மேற்கொள்ளலாம்‌ என்று நினைத்து வெற்றிபெற 
முடியாமல்‌ போய்விடூகிறார்கள்‌. உங்களுடைய சொந்த பெலத்தினாலே மாம்சத்தை நீங்கள்‌ ஜெயிக்க 
முடியாது. 

யாத்திராகமம்‌ 17 : 11, 12 

நன்றாக இதை நீங்கள்‌ பார்ப்பீர்களைன்றால்‌, இந்த யுத்தம்‌ மலை உச்சியிலே நடைபெற்றது. 
இது ஜெபத்தினாலே நடைபெறும்‌ யுத்தமாய்‌ இருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ யுத்தம்‌ செய்யும்‌ 
திறமையினாலே இந்த யுத்தம்‌ நடைபெறவில்லை. ஏனென்றால்‌, அவர்களிடத்திலே போர்‌ வீரர்கள்‌ 
கிடையாது. யுத்தத்திற்காக அவர்கள்‌ இன்னமும்‌ ஆயத்தப்படவில்லை. இந்த யுத்தம்‌ மோசே 
வெற்றிபெற்ற யுத்தம்‌ என்று சொல்லலாம்‌. தனது கரங்களை மேலே உயர்த்தி வைத்துக்கொள்ள 


முடியாத நீலைமையிலே மோசே இருந்தபொழுது, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ யுத்தத்திலே தோல்வி 
கண்டார்கள்‌. மோசே அங்கே இல்லாமல்‌ இருந்திருப்பானென்றால்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தோல்வி 
அடைந்தீருப்பார்கள்‌. 

பரிசுத்த ஆவியானவர்‌ மட்டூமே மாம்சத்துக்கு விரோதமாக உங்களுக்கு வெற்றியைக்‌ கொடுக்க 
முடியும்‌. ஒரு விசுவாசி ஆவியிலே நடக்கும்பொழுது, வெற்றியைப்‌ பெற்றுக்‌ கொள்கிறான்‌. பரிசுத்த 
ஆவியானவரை விட்டூ, நாம்‌ தனித்துச்‌ செயல்படுவோமென்றால்‌, தோல்வியைத்தான்‌ சந்திப்போம்‌. 
அப்பொழுது அமலேக்கியரோ, மாம்சமோ எளிதான வெற்றியைப்‌ பெற்றுவிடும்‌. 

மோசேயினுடைய கரம்‌ உயர இருந்தபொழுது, இஸ்ரவேலர்‌ வெற்றி பெற்றார்கள்‌. மாம்சத்தை 
நாம்‌ தனியாக மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரால்‌ மட்டுமே அதைச்‌ செய்ய முடியும்‌. 
எனவே மாம்சத்தோடூ போராட்டமுள்ள விசுவாசிகள்‌ ஒவ்வொரு நாள்‌ காலையிலேயும்‌, ஆண்டவரே 
இந்த நாளிலேயும்‌ என்னுடைய கரங்களை, என்னுடைய கண்களை, என்னுடைய கால்களை 
உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன்‌. பரிசுத்த ஆவியானவரே நீர்‌ எனக்குத்‌ துணை நின்று, இன்று 
நான்‌ மாம்சத்தை ஜெயிக்க எனக்கு உதவிச்‌ செய்யும்‌ என்று ஜெபிக்கக்‌ கடமைப்பட்டவர்களாய்‌ 
இருக்கிறோம்‌. 

யாத்திராகமம்‌ 17 : 13, 14 

யோசுவா என்கிற இந்த மனிதனை நாம்‌ கவனிக்க. வேண்டியவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 
யோசுவாதான்‌ மோசேக்குப்‌ பின்னால்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களை வழிநடத்தும்‌ பொறுப்பை எடுக்கப்‌ 
போகிறான்‌. ஏற்கனவே அந்தப்‌ பொறுப்பை எடுக்கும்படியாக அவன்‌ ஆயத்தப்பட்டூக்‌ 
கொண்டிருக்கிறான்‌ என்பதைப்‌ பார்க்கிறோம்‌. அவன்‌ சாதாரணமான ஒரு மனிதன்தான்‌. ஆனால்‌, 
தேவனே அவனை தலைமைத்துவத்தீற்காகப்‌ பயிற்றுவித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 

இப்பொழுது யோசுவாவின்‌ காது கேட்க அமலேக்கு அழிக்கப்பட்டுவிட வேண்டும்‌ என்பதைக்‌ 
கர்த்தர்‌ கூறுகிறார்‌. அதாவது தேவனாகிய கர்த்தர்‌ நம்முடைய வாழ்க்கையிலேயும்‌ மாம்சத்தின்‌ 
போராட்டத்தை நீரந்தரமாக ஒழிக்கப்போகிறார்‌. அதற்காக நாம்‌ அதிகமாய்‌ ஆண்டவருக்கு 
ஸ்தோத்திரம்‌ செலுத்த வேண்டும்‌. கர்த்தர்‌ திருச்சபையை பரலோகத்துக்கு எடுத்துச்‌ செல்லும்பொழுது, 
அவரே அதை மாற்றுகிறவராய்‌ இருக்கிறார்‌. 1 கொரிந்தியர்‌ 15 : 52 இந்த சத்தியத்தை 
உறுதீப்படூத்துகிறதாய்‌ இருக்கிறது. 

“எக்காளம்‌ தொனிக்கும்‌, அப்பொழுது மரித்தோர்‌ அழிவில்லாதவர்களாய்‌ எழுந்திருப்பார்கள்‌; 
நாமும்‌ மறுரூபமாக்கப்படுவோம்‌.” 

திருச்சபை இப்பொழுது இருக்கிறது போலவே, பரலோகத்திற்கு எடுத்துச்‌ செல்லப்படும்‌ என்றால்‌, 
மாற்றம்‌ பெறாமல்‌, மறுரூபமாக்கப்படாமல்‌ செல்லுமென்றால்‌, இந்த பூமியைப்‌ போலத்தான்‌ 
பரலோகமும்‌ இருக்கும்‌. ஏனென்றால்‌, நமது பழைய சுபாவத்தீனாலே நாம்‌ பரலோகத்தையும்‌ 
கேடாக்கிவிடுவோம்‌. நாம்‌ ஒவ்வொருவரும்‌ இரட்சிக்கப்பட்டிருந்தாலும்‌, நமது மாம்சமாகிய சவத்தை 
இந்த உலகத்திலே எத்தனையோ ஆண்டுகளாக நம்மோடு கட்டி இழுத்துக்‌ கொண்டேதான்‌ 
செல்கிறோம்‌. அதைவிட்டூ நீரந்தரமாக நாம்‌ விடூதலையாக்கப்பட விரும்புகிறோம்‌ இல்லையா? அதை 
நிரந்தரமாக நாம்‌ ஒழித்துவிட முயற்சித்தாலும்‌, பலவேளைகளில்‌ மீண்டூம்‌ மீண்டும்‌ அது நம்மேல்‌ 
ஏறுகிறது. ஆனால்‌, நம்முடைய ஆண்டவர்‌ இந்தப்‌ பழைய சுபாவத்தை நீரந்தரமாக அழித்து நம்மை 
மறுரூபப்படுத்துவேன்‌ என்று வாக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 

கிறிஸ்துவுக்குச்‌ சொந்தமானவர்கள்‌ எல்லாருமே ஒரு நாளிலே மறுரூபமாக்கப்பட்டு, 
பரலேகத்துக்குத்‌ தகுதியுள்ளவர்களாக்கப்படூவார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 17 : 15,16 

மூன்று காரியங்களை நாம்‌ மனதிலே எப்பொழுதும்‌ மறக்காமல்‌ பதித்துக்கொள்ளவேண்டும்‌. 
முதலாவதாக அமலேக்கைக்‌ கர்த்தர்‌ நீரந்தரமாக அழிக்கப்போகீறார்‌. வேறு வார்த்தைகளிலே 
சொல்ல வேண்டுமென்றால்‌, நம்முடைய பழைய மனுஷ சுபாவத்தைக்‌ கர்த்தர்‌ நீரந்தரமாய்‌ நம்மை 


விட்டு அப்புறப்படூத்தப்‌ போகிறார்‌. இரண்டாவதாக, எந்தவொரு காலக்கட்டத்திலேயும்‌ பழைய 
சுபாவத்தோடூ கூட கர்த்தர்‌ ஒத்துப்‌ போகிறவர்‌ அல்ல. சந்ததி சந்ததியாக அமலேக்கோடூ கூட அவர்‌ 
யுத்தம்‌ செய்யத்தான்‌ செய்வார்‌. மூன்றாவது முக்கியமான காரியம்‌ என்னவென்றால்‌, இந்த 
உலகத்திலே நாம்‌ ஜீவனோட இருக்கிற காலம்‌ வரைக்கும்‌, இந்த யுத்தம்‌ தொடர்ந்து நடைபெற்றுக்‌ 
கொண்டேதான்‌ இருக்கும்‌. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும்‌, மாம்சம்‌ ஆவிக்கு விரோதமாகவும்‌ 
தொடர்ந்து யுத்தம்‌ செய்யும்‌. பரிசுத்த ஆவியானவரால்‌ மட்டுமே நமக்கு வெற்றி தர முடியும்‌. 

இந்த சத்தியத்தை நாம்‌ ஒத்துக்கொள்ளும்பொழுது, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து 
கொள்ளும்பொழுது, ஒவ்வொரு நாளும்‌ அவருடைய உதவி தேவை என்பதை அவரிடத்திலே 
சொல்லும்பொழுது, நமக்கும்‌ அவர்‌ வெற்றி கொடுக்க ஆயத்தமுள்ளவராய்‌ இருக்கிறார்‌. 

அதிகாரம்‌ 18 
CDCI LDN TIS ETAT மறுமை - DU GL GED GUE TILSEN 
DME APD (மோச gto 

இந்த அதிகாரத்திலே எகிப்திற்கும்‌, சீனாய்‌ மலைக்கும்‌ இடைப்பட்ட தூரத்திலே இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பிரயாணப்பட்டூ வந்தபோது அவர்களுக்கு ஏற்பட்ட ஏழாவது அனுபவத்தைக்‌ குறித்து நாம்‌ 
சிந்திக்கப்‌ போகிறோம்‌. 

தேவன்‌ மோசேக்கு தனிப்பட்ட விதத்திலே வெளிப்படூத்துதலைக்‌ கொடுத்து, வழிநடத்தி வந்தார்‌. 
ஆனால்‌ இப்பொழுது மோசே உலகப்பிரகாரமான ஞானத்தீற்கும்‌, உதவிக்கும்‌ தன்னை 
அர்ப்பணித்துவிட்டான்‌. மீதியான்‌ தேசத்து ஆசாரியனாயிருந்த எத்திரோ மோசேயைப்‌ பார்க்க 
வந்தான்‌. அவன்தான்‌ மோசேயின்‌ மாமன்‌. மோசேயின்‌ மனைவியையும்‌, இரண்டூ 
பிள்ளைகளையும்‌ கூட அழைத்து வருகிறான்‌. 

பல நாட்கள்‌ பிரிந்து கிடந்த குடும்பம்‌, இப்பொழுது ஒன்றாக இணைக்கப்படுகிறது. 

யாத்திராகமம்‌ 18 : 1- 4 

மோசே இந்த பெருங்கூட்ட இஸ்ரவேல்‌ ஜனங்களோடூகூட, மீதியான்‌ தேசத்திற்குள்ளே 
வந்தான்‌. இப்பொழுது மோசேயின்‌ மாமனான எத்திரோ, மோசேயின்‌ மனைவியையும்‌, இரண்டு 
குமாரர்களையும்‌ மோசேயினிடத்திலே அழைத்து வந்தான்‌. அவர்கள்‌ எகிப்துக்குப்‌ போகிற வழியிலே 
கர்த்தர்‌ மோசேயை கொல்லப்பார்த்தார்‌ என்ற ஒரு அனுபவத்தை குறித்து நாம்‌ சிந்தீத்தோம்‌. அந்த 
அனுபவத்தோடுகூட நீர்‌ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன்‌ என்று சொல்லி, மோசேயின்‌ 
மனைவிதான்‌ கெர்சோமுக்கு விருத்தசேதனம்‌ செய்தாள்‌. 

அதற்குபின்‌ மோசே தனது மனைவியையும்‌, குமாரர்களையும்‌ மனைவியினுடைய வீட்டிற்கு 
அனுப்பிவிட்டான்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தீன்‌ அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறிய 
சம்பவமெல்லாம்‌ நடந்தபொழுது மோசேயின்‌ மனைவி, மோசேயோடுகூட இல்லை. ஆனால்‌ 
இப்பொழுது. மோசேயின்‌ மாமனாகிய எத்தீரோ மோசேயின்‌ மனைவியையும்‌, பிள்ளைகளையும்‌ 
கூட்டிக்கொண்டூ வந்தான்‌. எனவே இந்தக்‌ குடும்பம்‌ மீண்டும்‌ ஒன்றாக இணைக்கப்படுகிறது. 

யாத்திராகமம்‌ 18 : 5- 7 

மோசேக்கும்‌ மோசேயின்‌ மாமனுக்கும்‌ இடையிலே இருந்த உறவு, நாம்‌ கவனிக்க வேண்டிய 
ஒரு காரியமாய்‌ இருக்கிறது. அவர்கள்‌ இரண்டூபேரும்‌ மிக நெருக்கமானவர்களாய்‌ 
காணப்படுகிறார்கள்‌. நெருங்கிய நண்பர்களைப்‌ போலப்‌ பேசிக்கொள்கிறார்கள்‌. மோசே தேவன்‌ 
எப்படி இஸ்ரவேல்‌ ஜனங்களை எகிப்தைவிட்டு வெளியே வழிநடத்தி வந்தார்‌ என்ற சம்பவங்களை 
எல்லாம்‌ விவரமாகக்‌ கூறுகிறான்‌. எத்திரோவும்‌ ஆர்வமாய்க்‌ கேட்கிறான்‌. 

இங்கே நாம்‌ பார்க்கிற வார்த்தைகளின்படி மோசே தனது குடும்பத்தை சந்திக்கும்படியாக 
வெளியே சென்றான்‌. தனது மாமனை முத்தம்‌ செய்து வரவேற்றான்‌. ஆனால்‌, தன்னுடைய 
மனைவியை முத்தம்‌ செய்து வரவேற்றதைக்‌ குறித்து எதுவும்‌ நமக்கு சொல்லப்படவில்லை. 


மட்டுமல்ல, மோசே தனது பிள்ளைகளை மீண்டூமாய்‌ பார்ப்பதைக்‌ குறித்து மகிழ்ச்சியடைந்தது 
போலவும்‌ தெரியவில்லை. மோசேயினுடைய குடும்ப உறவு அவ்வளவு சிறப்பானதாக இல்லை 
என்பதை இவையெல்லாம்‌ காட்டுகிறது. 

கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு மனைவிகளாய்‌ அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள்‌, சற்று 
கவனிக்க வேண்டும்‌. உங்களுடைய கணவன்‌ பெரிய ஒரு பணியைச்‌ செய்வதற்காகக்‌ கர்த்தரால்‌ 
அழைக்கப்பட்டிருக்கிறார்‌. அந்தப்‌ பொறுப்பை அவர்கள்‌ சிறப்பாய்‌ செய்யவேண்டூமென்றால்‌, நீங்கள்‌ 
அவர்களுக்கு உறுதுணையாய்‌ இருக்க வேண்டும்‌. 

மோசே ஏன்‌ தன்னுடைய மனைவியை அவளுடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டான்‌? கர்த்தருடைய 
காரியங்களிலே கர்த்தருடைய விருப்பப்படி தீர்மானம்‌ எடூப்பதிலே இடையூறாய்‌ காணப்பட்டாள்‌. 
அருமையான சகோதரியே உங்களுடைய கணவனுக்குக்‌ கர்த்தர்‌ கொடுக்கும்‌ கட்டளைகளுக்கு, 
அவர்கள்‌ கீழ்ப்படிந்து நடக்க நீங்கள்‌ உறுதுணையாக, உதவிசெய்கிறவர்களாக இருக்க வேண்டும்‌. 
இதை மறந்து போகக்‌ கூடாது. 

உதவி செய்யும்‌ மனப்பக்குவம்‌ உங்களுக்கு இல்லையென்றால்‌, அவர்களுக்கு இடையூறு 
விளைவிக்கிறவர்களாக இருக்கக்‌ கூடாது. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள்‌ சிறப்பாய்‌ ஊழியம்‌ 
செய்வதற்குக்‌ காரணம்‌ அவர்களுடைய மனைவிகளின்‌ துணை. அநேக ஊழியக்காரர்கள்‌ 
ஊழியத்தைச்‌ சிறப்பாய்‌ செய்ய முடியாமல்‌ போவதற்கு ஒரு காரணம்‌, அவர்களுடைய வாழ்க்கைத்‌ 
துணையாய்‌ இருக்கலாம்‌. 

அருமையான சகோதரியே, உங்கள்‌ கணவர்‌ கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபடும்‌ ஒருவராய்‌ 
இருப்பாரென்றால்‌, அவருக்கு உதவியாக இருக்க உங்களை அர்ப்பணியுங்கள்‌. 

யாத்திராகமம்‌ 18 : 8 - 12 

மோசே மீதியானிலிருந்து ஆண்டவருடைய கட்டளைப்படி எகிப்தை நோக்கிப்‌ புறப்பட்டு 
வந்தபொழுது, தனது மாமனிடத்தீலே தான்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை செய்யப்‌ போவதாகக்‌ கூறியிருப்பான்‌. அப்பொழுது எத்திரோ அதைக்‌ குறித்து சிறப்பாகச்‌ 
சிந்திக்கவில்லை. ஒருவேளை தன்னுடைய அயலகத்தாரிடத்திலே போய்‌ என்‌ மருமகனுக்கு என்ன 
வந்ததோ தெரியவில்லை, பெரிய பெரிய எண்ணமெல்லாம்‌ உடையவனாய்‌ இருக்கிறான்‌; இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்யக்‌ கர்த்தர்‌ தன்னை அழைப்பதாகச்‌ சொல்கிறான்‌, அவன்‌ 
சேவிக்கும்‌ தேவன்‌ அவ்வாறு செய்வார்‌ என்பதை நான்‌ நம்பவில்லை என்று கூறியிருக்க வேண்டும்‌. 

ஆனால்‌, தேவன்‌ எல்லாவற்றையும்‌ மோசேயைக்‌ கொண்டு செய்து முடித்தார்‌. இவை 
எல்லாவற்யைம்‌ மோசே சொல்ல, கவனமாய்‌ கேட்டு அறிந்துகொண்ட எத்தீரோ, கர்த்தர்மேலே 
விசுவாசம்‌ வைத்தான்‌. எனவேதான்‌ இப்பொழுது மோசேயின்‌ மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன 
பலிகளையும்‌, மற்ற பலிகளையும்‌ தேவனுக்கு செலுத்துகிறான்‌. 

யாத்திராகமம்‌ 18 : 13 - 18 

இதையெல்லாம்‌ நாம்‌ கவனிக்கும்பொழுது மோசேயின்‌ மாமன்‌, மோசேயை மிக அதிகமாக 
நேசித்தான்‌ என்பது தெரியவருகிறது. மட்டுமல்ல, மோசேயின்‌ மேலே மிகுந்த ஒரு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ கொண்டான்‌. தனது மகளையும்‌, பேரப்பிள்ளைகளையும்‌ மோசேயோடூ கொண்டு 
விடூம்படியாய்‌ வந்த அவன்‌, சில நாட்கள்‌ அங்கே தங்கியிருக்கிறான்‌. அப்பொழுது மோசே அதிகப்‌ 
பணிப்பளுவோடூ இருப்பதையும்‌, மக்களை எப்பொழுதும்‌ நியாயம்‌ தீர்த்துக்‌ காண்டிருப்பதையும்‌, 
கவனிக்கிறான்‌. எனவே இறுதியாக மோசேயினுடைய பணிப்பளுவைக்‌ குறைப்பதற்காக ஒரு 
ஆலோசனையைச்‌ சொல்கிறான்‌. 


யாத்திராகமம்‌ 18 : 19 - 27 
மக்களின்‌ பிரச்சனைகளைத்‌ தீர்ப்பதிலே மோசேக்கு உதவி செய்யும்படியாக நியாயாதீபதீகளை 
நியமிக்க வேண்டுமென்று எத்திரோ ஆலோசனை கொடுக்கிறான்‌. இந்த ஆலோசனையிலே என்ன 


தவறு என்று நீங்கள்‌ கேட்கலாம்‌. வெளிப்படையாக நாம்‌ பார்க்கும்பொழுது, இதிலே எந்தத்‌ 
தவறுமில்லை, எல்லாம்‌ சரியாக இருப்பது போலத்‌ தெரிகிறது. ஆனால்‌ ஒரு காரியத்தை நாம்‌ மனதிலே 
வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இந்த உலகத்திலே இரண்டு விதமான ஞானம்‌ உண்டு. அவை 
தேவனுடைய ஞானம்‌, உலக ஞானம்‌. 

எத்திரோ கொடுத்த ஆலோசனை உலக ஞானத்தை அடிப்படையாகக்‌ கொண்டது. நீங்கள்‌ 
இந்த உலத்தின்‌ வழிமுறைகளைப்‌ பின்பற்றும்பொழுது, இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே 
குழப்பங்கள்‌ இருப்பதற்குக்‌ காரணம்‌, உலகத்திலே வியாபாரத்திலே சிறந்து விளங்கும்‌ மக்களை 
திருச்சபைக்குள்ளே, பொறுப்பான இடங்களிலே அமர்த்துவதுதான்‌ காரணம்‌. 

அவர்கள்‌ உலகத்தின்‌ விதிமுறைகளின்படி திருச்சபையை நடத்த முயற்சிக்கிறார்கள்‌. ஆனால்‌, 
ஆவிக்குரியப்‌ பகுத்தறிதல்‌ அவர்களுக்கு இல்லை. உலகத்தின்‌ திட்டங்கள்‌, நிகழ்வுகள்‌ 
திருச்பைக்குள்ளே வேலை செய்யாது. எத்திரோ கொடூத்த ஆலோசனைகள்‌ நல்லவைதான்‌. அது 
மோசேயின்‌ பணிப்பளுவை குறைக்கும்‌ என்பது உண்மைதான்‌. நேரம்‌ செலவழிக்கப்படுவதைக்‌ 
குறைப்பதற்கான, தகுந்த திட்டம்தான்‌, ஒழுங்கும்‌ கீரமமுமாய்‌ காரியங்கள்‌ நடைபெறுவதற்கு ஏற்ற 
ஆலோசனைதான்‌. 

அவன்‌ கொடுத்த ஆலோசனை, உண்மையான கரிசனையோடூ சொல்லப்பட்டது. 
மோசேயினுடைய சரீர சுகத்தைக்‌ குறித்து அக்கறை உள்ளவனாகத்தான்‌ எத்திரோ இதைச்‌ 
சொன்னான்‌. இதற்காக எத்திரோவை நாம்‌ பாராட்ட வேண்டும்‌. ஆனால்‌, நாம்‌ கவனிக்க வேண்டிய மிக 
முக்கியமான காரியம்‌ என்னவென்றால்‌, எத்திரோவின்‌ ஆலோசனை தேவனுடைய சித்தத்தின்படி 
அல்ல. 

இந்தச்‌ கூழ்நீலையிலே தேவன்‌ இதை அனுமதீத்தார்‌. ஆனால்‌, தேவன்‌ இந்த 
ஆலோசனையைக்‌ கொடுக்கவில்லை. இந்த வேதப்பகுதீயை நாம்‌ கூர்ந்து கவனிப்போமென்றால்‌, 
இது மறைமுகமாக உள்ளே நுழைந்த ஒரு தீமையான காரியம்‌ என்பதைப்‌ புரிந்த கொள்ள முடியும்‌. 

முதலாவதாக, தேவனுக்கும்‌ மோசேயின்‌ பணிப்பளு தெரியும்‌. இருந்தாலும்‌, இகைக்குறித்து 
தேவன்‌ இவ்வண்ணமாக மோசேக்கு ஆலோசனை கொடுக்கவில்லை. எத்தீரோவின்‌ இந்த 
ஆலோசனை, தேவனுடைய ஞானத்தையும்‌ தேவனுடைய அன்பையும்‌ கேள்வி கேட்கும்‌ ஒரு 
காரியமாகிவிடுகிறது. தேவன்‌. மோசேக்குச்‌ சிறந்த காரியத்தை செய்யவில்லை என்பதுபோல 
இருக்கிறது. 

உண்மையாகவே தேவன்‌ மோசேயை நேசித்து, மோசேயின்‌ மீது கரிசனை உள்ளவராய்‌ 
இருந்திருப்பாரென்றால்‌, இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை பல காலங்களுக்கு முன்னதாகவேக்‌ 
கொடுத்திருப்பார்‌ என்பது போலத்‌ தோன்றுகிறது. 

எத்திரோவின்‌ இந்த ஆலோசனைக்குப்‌ பின்னணியத்திலே சர்ப்பத்தின்‌ குரல்‌ ஒலிக்கிறது. அதே 
ஆலோசனையின்‌ குரல்தான்‌ அன்று ஏதேன்‌ தோட்டத்திலேயும்‌ ஒலித்தது. ஏவாளுக்கு சர்ப்பம்‌ 
கொடுத்த ஆலோசனை என்ன? நீங்கள்‌ இதைப்‌ புசிக்கும்‌ நாளிலே உங்கள்‌ கண்கள்‌ திறக்கப்படும்‌ 
என்றும்‌, நீங்கள்‌ நன்மை தீமை அறிந்து, தேவர்களைப்‌ போல்‌ இருப்பீர்கள்‌ என்றும்‌ தேவன்‌ அறிவார்‌ 
என்றது. அதாவது, இந்த மரத்தின்‌ கனியை நீங்கள்‌ புசிப்பீர்களைன்றால்‌, நீங்கள்‌ 
ஞானமுள்ளவர்களாகி விடுவீர்கள்‌. எனவே தேவன்‌ உங்களுக்கு அதை அனுமதிக்கவில்லை. 
உங்களுக்காக தேவன்‌ செய்யக்கூடிய சிறந்த காரியத்தை அவர்‌ செய்யவில்லை, என்பதுபோலத்‌ தான்‌ 
இந்த ஆலோசனையும்‌ இருக்கிறது. இது ஒரு சிறந்த வழிமுறையாய்‌ இருக்குமென்றால்‌, தேவனே 
இதை முன்னதாகவே செய்திருப்பார்‌. 

இரண்டாவதாக நாம்‌ இங்கே கவனிக்க வேண்டிய காரியம்‌, இவ்வளவு காலங்களாக தேவன்‌ 
நேரடியாகவே மோசேயோடூ தொடர்பு கொண்டூ எல்லாவற்றையும்‌ கற்றுக்கொடுத்து வந்தார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை விடூதலை செய்யும்‌ அந்த மகாப்‌ பெரிய பணியிலேயும்‌ அவரே நேரடியாக 
மோசேக்கு ஆலோசனை கொடுத்தார்‌. ஒரு மூன்றாவது நபர்‌ உள்ளே கொண்டுவரப்பட 


வேண்டுமென்று தேவன்‌ விரும்பவில்லை. தேவன்‌ மோசேயோடூ கூட நேரடியாகத்‌ 
தொடர்புகொள்ளும்‌ இந்தக்‌ காரியத்திற்கு இடையிலே யாரும்‌ வருவதை அவர்‌ விரும்பவில்லை. 

தேவன்‌ மோசேயோடூ முகமுகமாய்ப்‌ பேசினார்‌. இன்றைக்கும்‌ அநேகர்‌ தேவனோடு 
நேரடியாகப்‌ பேச, பழக விரும்புகிறதில்லை. எனவே அவர்களுக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையிலே ஒரு 
மூன்றாவது நபர்‌ தேவைப்படுகிறார்‌. இப்படிப்பட்ட மனிதர்கள்‌ தேவனிடத்தீலே 
செல்லும்பொழுதெல்லாம்‌ அந்தக்‌ குறிப்பிட்ட மனிதர்‌ மூலமாகவே செல்வார்கள்‌, அல்லது அந்த 
திருச்சபை மூலமாக அல்லது அந்த இசை நிகழ்ச்சியின்‌ மூலமாகத்தான்‌ தேவனிடத்திலே போக 
அவர்கள்‌ முற்படுவார்கள்‌. 

இன்று எல்லாக்‌ காரியங்களுக்கும்‌ உலகத்திலே ஒவ்வொரு இடம்‌ இருக்கிறது. ஆனால்‌ நாம்‌ 
தேவனிடத்தீலே நேராகச்‌ செல்லவேண்டும்‌. நமக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையில்‌ அடுத்தவர்கள்‌ 
வருவதை தேவன்‌ விரும்புகிறதில்லை. 

உங்கள்‌ தேவைக்காக, உங்கள்‌ காரியங்களுக்காக நேரடியாகக்‌ கர்த்தரை அண்டூம்‌ அனுபவம்‌ 
உங்களுக்கு உண்டா? நமக்காக மற்றவர்கள்‌ ஜெபிக்கலாம்‌ தவறல்ல. ஆனால்‌ அதை மட்டூமே நம்பி 
சார்ந்திருப்பது தவறு. நாம்‌ ஒவ்வொருவருமே தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு கூட 
தொடர்புள்ளவர்களாய்‌ வாழ வேண்டும்‌. நம்‌ ஒவ்வொருவருக்காகவும்‌ இயேசு கிறிஸ்து இரத்தம்‌ சிந்தி 
நம்மைத்‌ தேவனோடு நேரடித்‌ தொடர்புக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறார்‌. 

மூன்றாவதாக இந்த வேதப்பகுதியிலே நாம்‌ கவனிக்க வேண்டிய மற்றுமொரு காரியம்‌, 
அன்றைக்கு எத்தீரோ கொடுத்த அந்த ஆலோசனையின்‌ அடிப்படையிலேதான்‌ செனகரிப்‌ சங்கம்‌ 
பின்னாலே உருவானது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒருநாள்‌ இரவிலே அவர்கள்தான்‌ கூடி 
தேவக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவைக்‌ கொலை செய்வதற்கான திட்டம்‌ தீட்டினார்கள்‌. 
உண்மையைச்‌ சொல்ல வேண்டுமென்றால்‌, மோசேக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளுகைக்குழு 
அவசியமில்லை. தேவன்‌ கொடுத்திருந்தப்‌ பொறுப்புகளுக்குத்‌ தேவையான ஞானத்தையும்‌, 
பெலனையும்‌, கிருபையையும்‌ ஒவ்வொரு நாளும்‌ இதுவரை தேவனே தந்துவந்தார்‌. 

ஒரு மனிதனை தேவன்‌ பயன்படூத்துவதைவிட 20 மனிதர்களை பயன்படுத்தும்போது, தேவன்‌ 
சிறப்பான காரியத்தைச்‌ செய்ய மூடியாது. தேவனால்‌ ஒரு மனிதனைக்‌ கொண்டே பெரிய 
காரியங்களைச்‌ செய்ய முடியும்‌. ஏன்‌ தெரியுமா? தேவன்‌ அழைத்து பிரித்தெடுக்கும்‌ மனிதர்களுக்கு 
பரிசுத்த ஆவியானவரே சிறப்பான ஞானத்தையும்‌, வல்லமையையும்‌ கொடுக்கீறவராய்‌ இருக்கிறார்‌. 

இன்றைக்கு அநேக ஊழியர்களும்‌ கூட வெற்றி பெறுவதற்கு எது சிறந்த முறையோ 
அதையெல்லாம்‌ திருச்சபையிலே பயன்படுத்த வேண்டுமென்று சொல்கிறார்கள்‌. இளைய 
தலைமுறைக்காக, அவர்களோடு ஒன்றுபட்டூுக்‌ காணப்பட வேண்டும்‌ என்பதற்காக அறிவற்ற 
முறையிலே செயல்படும்‌ ஊழியர்களும்‌ உண்டு. அவர்கள்‌ இளைய தலைமுறையினரோடூ 
நெருங்கிய தொடர்புள்ளவர்களாய்‌ இருக்கவேண்டூமென்று சொல்லிக்‌ கொள்வார்கள்‌. 

ஒரு வேளை அவர்கள்‌ ஐக்கியம்‌ கொள்ளலாம்‌, நட்பு இருக்கலாம்‌, எல்லா நிகழ்ச்சிகளும்‌ 
நன்றாக நடைபெறும்‌. ஆனால்‌, அவர்கள்‌ எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்‌ 
படுத்தியிருக்கிறார்களென்றால்‌, அது கேள்விக்‌ குறியாகவே இருக்கிறது. அவர்களால்‌ அதைச்‌ 
செய்யமுடியாது. தேவனுக்கு ஒரு புதீய வழிமுறை தேவையில்லை, ஒரு ஸ்தாபனம்‌ அவருக்குத்‌ 
தேவையில்லை. எண்ணிக்கை அவருக்குத்‌ தேவையில்லை, ஒரு சடங்காச்சாரமான காரியம்‌ 
அவருக்குத்‌ தேவையில்லை. நல்ல செயல்களும்‌ அவருக்குத்‌ தேவையில்லை. உங்களுடைய 
ஆத்துமாவுக்கும்‌ அவருக்கும்‌ இடையிலே எந்தவொரு காரியமும்‌ இல்லாதபடி, உலகத்தின்‌ ஞானம்‌ 
எல்லாவற்றையும்‌ பெருக்கி அப்புறப்படுத்தவே அவர்‌ விரும்புகிறார்‌. உலக ஞானமும்‌, தேவனுடைய 
ஞானமும்‌ ஒன்றுக்கொன்று எதீரானதாய்‌ இருக்கிறது என்பதை நாம்‌ மறந்து போகக்‌ கூடாது. 
1 கொரிந்தியர்‌ 3 : 18, 19,20 ஐப்‌ பாருங்கள்‌ 


“ஒருவனும்‌ தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக; இவ்வுலகத்திலே உங்களில்‌ ஒருவன்‌ 
தன்னை ஞானியென்று எண்ணினால்‌ அவன்‌ ஞானியாகும்படிக்குப்‌ பைத்தியக்காரனாகக்கடவன்‌. 

இவ்வுலகத்தின்‌ ஞானம்‌ தேவனுக்கு முன்பாகப்‌ பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே, 
ஞானிகளை அவர்களுடைய தந்தீரத்திலே பிடிக்கிறாரென்றும்‌ 

ஞானிகளுடைய சிந்தனைகள்‌ வீணாயிருக்கிறதென்று கர்த்தர்‌ அறிந்திருக்கிறாரென்றும்‌ 
எழுதியிருக்கிறது.” 

1 கொரிந்தியர்‌ 2 : 5ஐப்‌ பாருங்கள்‌. 

“என்‌ பேச்சும்‌ என்‌ பிரசங்கமும்‌ மனுஷ ஞானத்தீற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல்‌, 
ஆவியினாலும்‌ பெலத்தீனாலும்‌ உறுதிப்படூத்தப்பட்டதாயிருந்தது.” 

ஆத்துமாக்களை ஆதாயப்படூத்துவதற்காக நாம்‌ எந்த உலக ஞானத்தையும்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌ என்பது அவசியமில்லை. பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழிநடத்தும்படியாய்‌ கேட்க 
வேண்டும்‌. அவர்‌ சொல்கிற காரியங்களை நாம்‌ செய்தாலே போதும்‌. நமக்கு தேவை தேவனுடைய 
வல்லமையே ஒழிய புதிய வழிமுறைகள்‌ அல்ல. 


அதிகாரம்‌ 19 
றோம்ச (ற்றை Ul ௪00 அறிற்றமி — மள றற BT CA 
BUGHUGID 


யாத்திராகமம்‌ 19ஆம்‌ அதிகாரம்‌ முதல்‌ 24ஆம்‌ அதிகாரம்‌ வரை தேவனுடைய 
கற்பனைகளைக்‌ குறித்து நாம்‌ வாசிக்கிறோம்‌. இப்பொழுது இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சீனாய்‌ 
மலையடிவாரத்திற்கு வந்துவிட்டார்கள்‌. இங்கே தேவனுடைய கற்பனைகளை அவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொள்கீறார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 19 : 1, 2 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ புறப்பட்ட மூன்றாம்‌ மாதம்‌ முதலாம்‌ நாளிலே, சீனாய்‌ வனாந்தரத்திலே 
வந்து சேர்கிறார்கள்‌. இங்கேதான்‌ அவர்களுக்கு தேவன்‌ பத்து கற்பனைகளைக்‌ கொடுக்கப்‌ போகிறார்‌. 
தம்முடைய ஜனங்களோடுகூட கிருபையாய்‌ செயல்படப்‌ போகிறார்‌. தேவன்‌ அவர்களை 
நடத்தும்படியாக அவர்கள்‌ தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய தீர்மானத்தைச்‌ செய்யும்‌ வாய்ப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌. எகிப்திலிருந்து புறப்பட்டது முதல்‌ இப்பொழுது சீனாய்‌ வனாந்திரம்‌ வந்து சேரும்வரை 
எவ்வண்ணமாய்‌ அவர்களை வழிநடத்தீனாரோ, அவ்வண்ணமாய்‌ தேவன்‌ அவர்களை 
வழிநடத்துவதை ஏற்றுக்கொள்ள அவர்கள்‌ ஆயத்தமுள்ளவர்களாய்‌ இருக்கிறார்களா? அல்லது தாம்‌ 
கொடுக்கும்‌ கட்டளைகளை அவர்கள்‌ ஏற்றுக்‌ கொள்கிறார்களா என்பதை அவர்‌ பார்க்கப்‌ போகிறார்‌. 

யாத்திராகமம்‌ 19 : 3, 4 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை எப்படி சுமந்து வந்தார்‌ என்பதைச்‌ சொல்கிறார்‌. அது 

அவர்களுக்கு கிடைத்தப்‌ பிரயாணக்‌ கிருபை என்று சொல்ல வேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 19:5 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்திலிருந்து சீனாய்‌ மலை வரைக்கும்‌ கர்த்தருடைய கிருபையினாலே 
பிரயாணப்பட்டு வந்தார்கள்‌. இப்பாழுது கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்து, அவருடைய 
கற்பனைகளையும்‌, கட்டளைகளையும்‌ ஏற்றுக்‌ கொள்வார்களா? என்று கேட்கிறார்‌. கழுகுகளுடைய 
செட்டைகளின்‌ மேலே சுமக்கப்பட்ட அந்தக்‌ கிருபையை ஏற்றுக்கொள்வோம்‌ என்று சொல்வதற்குப்‌ 
பதிலாக, தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்‌ கொள்ள சம்மதிக்கிறார்கள்‌. 

தேவன்‌ எகிப்து ஜனங்களுக்கு என்ன செய்தார்‌ என்பதைக்‌ குறித்தும்‌, எப்படி இஸ்ரவேலரை 
கழுகுகளின்‌ செட்டைகளில்‌ சுமந்தார்‌ என்பதைக்‌ குறித்தும்‌ சொல்கிறார்‌. 


இந்த இடத்திலே கழுகைக்குறித்து சில காரியங்களை நாம்‌ அறிந்து கொள்வது நல்லது. கழுகு 
இரையின்மேல்‌ பாய்கிற ஒரு பறவையாகச்‌ சொல்லப்படுகிறது. யோபு 9 : 26 ஐ கவனியுங்கள்‌. 

“அவைகள்‌ வேகமாய்‌ ஓடுகிற கப்பல்களைப்‌ போலவும்‌, இரையின்மேல்‌ பாய்கிற 
கழுகைப்போலவும்‌ கடந்து போகிறது.” 

ஆண்டவராகிய இயேசு கிறஸ்துவும்‌ மத்தேயு 24 : 28லே இவ்வாறு சொல்கிறார்‌: 

“பிணம்‌ எங்கேயோ அங்கே கழுகுகள்‌ வந்து கூடும்‌.” என்றாலும்‌, வேதப்புத்தகத்திலே கழுகை 
தேவனுக்கு ஒப்பாக வேதவசனம்‌ குறிப்பிடுகிறது. 

எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசன புத்தகத்திலே, வெளிப்படூத்தின விசேஷத்தீலே தேவன்‌ கூறும்‌ பல 
காரியங்களிலே கழுகைத்‌ தொடர்புபடுத்திக்‌ கூறுகிறதை நாம்‌ பார்க்கலாம்‌. கழுகின்‌ இறகு 
பாராட்டப்படுகிறது. அதுமட்டுமல்ல, உயரமாக எழுந்து செல்லக்கூடிய காரியங்களுக்கும்‌ அது 
நீனைவுகூறப்படுகிறது. 

பறவை இனத்திலேயே கழுகு சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தைப்‌ பெறுகிறது. அதன்‌ இறகுகள்‌ 
உண்மையாகவே தெய்வீகத்தன்மையுள்ளது என்று சொல்ல வேண்டும்‌. யாத்திராகமம்‌ 19 : 4லே, 
கர்த்தர்‌ தம்மைக்‌ குறித்துச்‌ சொல்லும்பொழுது நான்‌ எகீப்தியருக்குச்‌ செய்ததையும்‌, நான்‌ உங்களைக்‌ 
கழுகுகளுடைய செட்டைகளின்மேல்‌ சுமந்து, உங்களை என்னண்டையிலே 
சேர்த்துக்கொண்டதையும்‌, நீங்கள்‌ கண்டிருக்கிறீர்கள்‌ என்று சொல்கிறார்‌. 

அதுதான்‌ தேவனுடைய அற்புதமான, அளவிடப்பட முடியாத, ஆச்சரியமான கிருபை. தேவன்‌ 
தம்முடைய கிருபையினாலே இஸ்ரவேல்‌ ஜனங்களை எகிப்தின்‌ அடிமைத்தனத்தீலிருந்து விடுதலை 
செய்து, சீனாய்‌ மலையண்டைக்‌ கொண்டுவந்தார்‌. எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலே அவர்கள்‌ 
உதவியற்றவர்களாகவும்‌, நம்பிக்கையற்றவர்களாகவும்‌ இருக்கக்‌ கண்டார்‌. எனவே அவர்களை 
விடுதலை செய்தார்‌. 

அவர்‌ இரத்தத்தினாலே அவர்களை விடுதலை செய்தார்‌. அந்த இரவிலே மரணதூதன்‌ வந்து, 
எகிப்தின்‌ தலைச்சன்களை கொலை செய்தபொழுது, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தைவிட்டு வெளியே 
வந்தார்கள்‌. சிவந்த சமுத்தீரத்தின்‌ கரையிலே அவர்கள்‌ வந்தபொழுது, பார்வோன்‌ மிருகங்களை 
வெட்டுவதுபோல அவர்களை வெட்டி முடித்திருக்கலாம்‌. ஆனால்‌, தேவன்‌ தலையிட்டார்‌. செங்கடலை 
அவர்களுக்காக தமது வல்லமையினாலே இரண்டாகப்‌ பிரித்து, அந்த ஜனங்களை வெளியே 
கொண்டு வந்தார்‌. பத்திரமாக மறுகரைக்குக்‌ கொண்டு வந்தார்‌. 

கழுகுகளின்‌ செட்டையிலே அவர்களை சுமந்து வந்தார்‌. எகிப்து தேசத்திலிருந்து சீனாய்‌ மலை 
வரும்வரை, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஏழுவிதமான அனுபவங்களைத்‌ தாண்டி வந்தார்கள்‌. அது 
இன்றைக்கும்‌ வாழ்கிற, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இடம்பெறுகிற, ஏழு 
விதமான சம்பவங்களுக்கு ஒத்ததாய்‌ இருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பசியாய்‌ இருந்தபொழுது, கர்த்தர்‌ அவர்களுக்கு மன்னாவைக்‌ 
கொடுத்தார்‌. தாகமாயிருந்தபாழுது, அவர்களுக்குத்‌ தண்ணீர்‌ கொடுத்தார்‌. மாராவின்‌ கசப்பான 
தண்ணீரை மதுரமான தண்ணீராய்‌ மாற்றினார்‌. மட்டுமல்ல, அமலேக்கியர்கள்‌ யுத்தத்திற்கு 
வந்தபொழுது, கர்த்தரே அவர்களை விடூதலை செய்தார்‌. எனவே, வழிநெடுக கழுகின்‌ செட்டையிலே 
தேவன்‌ அவர்களை சுமந்தார்‌ என்று சொன்னால்‌ அது மிகையாகாது. 

இன்றைக்கும்‌ கழுகுகளின்‌ செட்டையிலேதான்‌ கர்த்தர்‌ சுமந்து வருகிறார்‌. ஒவ்வொரு நாளும்‌ 
நம்மை அவருடைய கிருபையினாலே வழிநடத்தி வருகிறார்‌. நாம்‌ தரிசித்து அல்ல, விசுவாசித்துத்தான்‌ 
நடந்து வருகிறோம்‌. 

இப்பாழுது சீனாய்‌ மலை அடிவாரத்திலே தேவன்‌ தாம்‌ அவர்களை எவ்வளவு நேசிக்கிறார்‌, 
எவ்வளவு அவர்களைக்‌ குறித்து அக்கறை உள்ளவராய்‌ இருக்கிறார்‌, எவ்வளவு அருமையாய்‌ 
அவர்களை வழிநடத்துகிறார்‌ என்பதை நீனைவுபடுத்துகிறார்‌. இப்பொழுது அவர்களிடத்திலே அவர்‌ 


இரண்டூ காரியங்களை முன்வைக்கிறார்‌. ஒன்று கிருபை, அடுத்தது கற்பனை. அவர்களுக்குக்‌ 
கற்பனைகளைக்‌ கொடுத்தால்‌ காத்துக்‌ கொள்வார்களா, என்று கேட்கிறார்‌. 

இப்பொழுது கிருபைக்குப்‌ பதிலாக அவர்கள்‌ கட்டளையைப்‌ பெற்றுக்கொள்ளப்‌ போகிறார்கள்‌. 
இன்றைக்கும்‌ அநேகர்‌ கிருபைக்குப்‌ பதிலாக கற்பனைகளைத்‌ தெரிந்து கொள்கிறார்கள்‌. இது 
உண்மையாகவே துரதீருஷ்டவசமானதுதான்‌. ஏனென்றால்‌, தேவன்‌ தமது கிருபையினாலே 
இரட்சிக்கும்‌ காலங்களிலே நாம்‌ வாழ்கிறோம்‌. தேவன்‌ கற்பனைகளின்‌ அடிப்படையிலே யாரையும்‌ 
இரட்சிக்கிறதில்லை. கிருபைக்கும்‌ கற்பனைகளுக்கும்‌ இடையிலே எவ்வளவு பெருத்த வேறுபாடு 
இருக்கிறது தெரியுமா? 

“கற்பனை அதிகாரத்தோடு கேட்கிறது; கிருபை கொடுக்கிறது. 

கற்பனை “செய்‌' என்று சொல்கிறது; கிருபை “விசுவாசி” என்கிறது. 

கற்பனை பிழிந்து எடுக்கிறது; கிருபை பொழிந்து கொடுக்கிறது. 

கற்பனை செயல்படு என்கிறது; கிருபை இளைப்பாறு என்கிறது. 

கற்பனை சபித்து பயமுறுத்துகிறது; கிருபை ஆசீர்வதித்து ஆறுதல்‌ படுத்துகிறது. 

கற்பனை, இதைச்‌ செய்தால்‌ வாழ்வாய்‌ என்கிறது; கிருபை நீ வாழ்ந்தால்‌ இதைச்‌ செய்வாய்‌ 
என்கீறது. 

கற்பனை தலைசிறந்த மனிதனையும்‌ குற்றப்படூத்துகிறது; கிருபை மிக மோசமான 
மனிதனையும்‌ காப்பாற்றுகிறது.” 

தேவனுடைய கட்டளை, தேவனுடைய குணநலனை வவளிப்படுத்துகிறதாய்‌ இருக்கிறது. 
மட்டுமல்ல, அது மனிதனுடைய பெலவீனத்தையும்‌ வெளிப்படூத்துகிறது. ரோமர்‌ 3 : 19லே பரிசுத்த 
பவுல்‌ இவ்வாறு சொல்கிறார்‌. 

“மேலும்‌, வாய்கள்‌ யாவும்‌ அடைக்கப்படூம்படிக்கும்‌, உலகத்தார்‌ யாவரும்‌ தேவனுடைய 
ஆக்கினைத்தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும்‌, நியாயப்பிரமாணம்‌ சொல்லுகிறதெல்லாம்‌ 
நீயாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கீறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம்‌.” 

தேவன்‌ இரட்சிப்பிற்கு ஒரு வழியாக நீயாயப்பிரமாணத்தைக்‌ கொடுக்கவில்லை. எனவே, 
நீயாயப்பிரமாணத்தைக்‌ கைக்கொண்ட எவரும்‌ இரட்சிக்கப்படவில்லை. அப்படி இரட்சிக்கப்பட்ட 
ஒருவரைக்‌ குறித்துகூட நீங்கள்‌ சொல்லமுடியாது. மோசே ஒரு கொலைகாரன்‌, அவன்‌ பொறுமை 
இழந்து தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ போனவன்தான்‌. அப்படியென்றால்‌, ஏன்‌ நியாயப்பிரமாணம்‌ 
கொடுக்கப்பட்டது என்பதற்கான காரணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல்‌ கலாத்திய சபைக்கு 
எழுதுகிறார்‌. கலாத்தியர்‌ 3 : 19: 

“அப்படியானால்‌, நீயாயப்பிரமாணத்தின்‌ நோக்கமென்ன? வாக்குத்தத்தத்தைப்பெற்ற சந்ததி 
வருமளவும்‌ அது அக்கிரமங்களினிமித்தமாகக்‌ கூட்டப்பட்டு, தேவதூதரைக்கொண்டூ மத்தீயஸ்தன்‌ 
கையிலே கட்டளையிடப்பட்டது.” 

நாம்‌ பாவிகள்‌ என்பதை வெளிப்படுத்தவே நீயாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்டது. அதாவது, 
இயேசுவாகிய வித்து வரும்வரை தற்காலிகமான ஒன்றாக அது கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது 
கலாத்தியர்‌ 3 : 19 லே நாம்‌ பார்க்கிறது போல, அந்தக்‌ குறிப்பிட்ட சந்ததி வரும்வரை இருக்கும்படியாய்‌ 
கொடுக்கப்பட்ட ஒன்று. அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துவே, தொடர்ந்து கலாத்தியர்‌ 3 : 24லே பவுல்‌ 
என்ன சொல்கிறார்‌? 

“இவ்விதமாக, நாம்‌ விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படூுவதற்கு நியாயப்பிரமாணம்‌ 
நம்மைக்‌ கிறிஸ்துவினிடத்தில்‌ வழி நடத்துகிற உபாத்தியாய்‌ இருந்தது.” 

உபாத்தி என்று சொல்லப்பட்டிருப்பது, பள்ளிக்கூடத்திலே இருக்கும்‌ உபாத்தியார்‌, ஆசிரியர்‌ 
அல்ல. உபாத்தி என்றால்‌, ரோம அரசாங்கத்திலே பணிசெய்கிற ஒருவருடைய வீட்டிலே சிறு 
பிள்ளைகளைப்‌ பொறுப்பாகப்‌ பார்ப்பதற்காக இருந்த ஒரு அடிமை. இந்த அடிமைதான்‌ அந்தக்‌ 


குடும்பத்திலுள்ள சிறு பிள்ளைகளைக்‌ குளிப்பாட்டுவது, துணிதுவைப்பது, துணி உடுத்துவிப்பது, 
மூக்கை சிந்தீவிடுவது போன்ற பணிகளைச்‌ செய்து விடுவார்‌. 
அந்தக்‌ குழந்தை பள்ளி செல்லும்‌ பருவம்‌ வரும்பொழுது, அவர்‌ அந்தக்‌ குழந்தையைப்‌ 
பொறுப்பெடுக்கிறார்‌. அந்த ஆசிரியருக்கான வார்த்தை Paidag௦9௦5. இதன்‌ பொருள்‌ 
என்னவென்றால்‌, சிறுபிள்ளையை நடத்துகிறவர்‌. அதாவது ஒரு சிறுபிள்ளையைக்‌ கரம்பிடித்து 
பள்ளிக்கு நேராய்‌ நடத்துகிறவர்‌. 
நியாயப்பிரமாணம்‌ நம்மை பள்ளிக்கு நடத்தும்‌ ஒரு ஆசிரியராய்‌ இருக்கிறது. ஒரு சிறு 
பிள்ளையைக்‌ கரம்பிடித்து நடத்துவது போல நீயாயப்பிரமாணம்‌ நம்மைக்‌ கரம்பிடித்து நடத்தி, 
சினுவையண்டை கொண்டு சேர்க்கிறது. அங்கே போனவுடனே அது நம்மைப்‌ பார்த்து, உனக்கு ஒரு 
இரட்சகர்‌ தேவை, நீ பாவியாய்‌ இருக்கிறாய்‌, நீ இரட்சிக்கப்பட வேண்டும்‌ என்று சொல்கிறது. 
யாத்திராகமம்‌ 19 : 6 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லாருமே ஆசாரியர்களாக இருக்க வேண்டூம்‌. என்பதுதான்‌ 
தேவனுடைய தீட்டமாய்‌ இருந்தது. எல்லா கோத்தீரத்தாருமே கர்த்தருக்கன்று ஆசாரியர்களாய்‌ 
இருக்க வேண்டும்‌. காதேஷ்‌ பர்னியாவிலே அவர்கள்‌ கானானுக்குள்ளே பிரவேசியாதபடியினாலே, 
பொன்‌ கன்றுக்குட்டியை செய்து வணங்கினபடியினாலே அவர்களிலே ஒரே ஒரு கோத்திரத்தார்‌ 
மட்டுமே ஆசாரியப்பணி செய்யும்படியாய்‌ தெரிந்தெடுக்கப்பட்டார்கள்‌. 
தேவனுடைய முக்கிய குறிக்கோள்‌ ஆயிரம்‌ வருட அரசாட்சிதான்‌. அந்த அரசாட்சியின்‌ 
காலத்திலே யூத ஜனங்கள்‌ எல்லாரையுமே அவர்‌ ஆசாரியர்களாய்‌ பயன்படுத்த விரும்பினார்‌. இது 
எப்பொழுது நடைபெறும்‌ என்றால்‌, திருச்சபை இந்த உலகத்திலிருந்து எடூத்துக்கொள்ளப்பட்டு, 
பரலோகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு புதிய எருசலேமிலே இருக்கும்‌பொழுது, 
பூமியிலே இந்த ஆயிரம்‌ வருட அரசாட்சி நடைபெறும்‌. 
யாத்திராகமம்‌ 19 : 7 
பிரியமானவர்களே, இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு தங்கள்‌ மேலே இருந்த நம்பிக்கையை சற்றே 
பாருங்கள்‌. 
யாத்திராகமம்‌ 19 : 8 
சீனாய்‌ மலையிலே இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு தேவன்‌ கற்பனைகளைக்‌ கொடுத்தது, அவர்‌ 
மனுக்குலத்துக்குக்‌ கற்பனைகளைக்‌ கொடுக்கத்‌ துவங்கிய காலம்‌. இந்தக்‌ காலம்‌ சீனாய்‌ 
மலையிலிருந்து கல்வாரி சிலுவை வரைக்கும்‌ செல்கிறதாய்‌ இருக்கிறது. எந்தவொரு நல்ல 
சூழ்நிலையிலே இருந்தாலும்‌, அவர்களால்‌ இந்த நீயாயப்பிரமாணத்தைக்‌ காத்துக்கொள்ள முடியாது 
என்பதை மக்களுக்கு தேவன்‌ வெளிப்படுத்தும்‌ காலம்‌ என்று சொல்லலாம்‌. ஆனால்‌, அங்கே 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ என்ன சொன்னார்கள்‌? கர்த்தர்‌ சொன்னவைகளை எல்லாம்‌ செய்வோம்‌ என்று 
சொன்னார்கள்‌. மோசேயிடம்‌ அவை எல்லாவற்றையும்‌ கொண்டூவாரும்‌, நாங்கள்‌ செய்வோம்‌ என்று 
சொன்னார்கள்‌. அது என்ன என்று தெரியும்‌ முன்னதாகவே அவ்வாறு சொன்னார்கள்‌. 
ஆனால்‌, இன்று வரை அதை மனிதர்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள முடியாது 
என்பதை வவெளிப்படுத்திக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இன்றைக்கும்‌ அநேக மனிதர்கள்‌ 
இயற்கையாகவே, தேவனைப்‌ பிரியப்படுத்தக்‌ கூடிய வாழ்க்கையை வாழ முடியும்‌ என்று 
எண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌, இயற்கையான சுபாவம்‌ உள்ள மனிதன்‌ கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்ள முடியாது. அந்த முயற்சியிலே அவன்‌ பரிபூரணமாய்‌ தோல்வியைக்‌ காண்கிறான்‌. 
பழைய மனுஷ சுபாவத்தைக்‌ கட்டூப்படூத்துவதற்காகத்தான்‌ கட்டளைகள்‌ கொடுக்கப்பட்டன. 
ஆனால்‌, அந்தக்‌ கட்டளைகளால்‌ அவனைக்‌ கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால்‌, அது 
எப்பொழுதுமே புரட்சி செய்கிற சுபாவமுள்ளது, அது கட்டுப்படுத்த முடியாதது. இதைக்‌ குறித்துத்தான்‌ 
ரோமர்‌ 8 : 6, 7லே பரிசத்த பவுல்‌ இவ்வாறு சொல்லியிருக்கீறார்‌. 


“மாம்சசிந்தை மரணம்‌; ஆவியின்‌ சிந்தையோ ஜீவனும்‌ சமாதானமுமாம்‌. 

எப்படியென்றால்‌, மாம்சசிந்தை தேவனுக்கு விரோதமான பகை; அது தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்துக்குக்‌ கீழ்ப்படியாமலும்‌, கீழ்ப்படியக்கூடாமலும்‌ இருக்கிறது.” 

நம்‌ எல்லாருக்கும்‌ ஒரு பழைய மனுஷ சுபாவம்‌ உண்டு. அது தேவனுக்கு விரோதமான 
பகைஞனாய்‌ இருக்கிறது. அது தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாது; தேவனைப்‌ பிரியப்படுத்தாது. 

இதைக்குறித்த உண்மையை உங்கள்‌ வாழ்க்கையிலே நீங்கள்‌ கண்டுூபிடித்திருக்கிறீர்களா? 
தேவனுடைய எதிர்பார்ப்பை உங்களால்‌ நிறைவேற்ற முடியாது என்பதைக்‌ கண்டிருக்கிறீர்களா? 
ஆனால்‌, தேவன்‌ மற்றுமொரு வழிமுறையையும்‌ ஏற்படுத்தியிருக்கிறார்‌. அதற்காக. நாம்‌ 
ஆண்டவரைத்‌ துதிக்க வேண்டும்‌. நான்‌ கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறேன்‌ என்று 
சொல்கிறவனைப்போல ஒரு பெரிய மாய்மாலக்காரன்‌ உலகத்தீலே கிடையாது. தேவனுடைய 
எதீர்பார்ப்புக்குத்தக்க உலகத்திலே எந்த மனிதனும்‌ வாழ முடியாது. 

இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ பாருங்கள்‌, அவர்களுக்கு தேவன்‌ கற்பனைகளைக்‌ கொடுக்க 
வேண்டுமென்று எண்ணினார்‌. உடனே அவர்கள்‌, அதை எங்களிடத்தீலே கொண்டு வாரும்‌, கர்த்தர்‌ 
சொன்னதையெல்லாம்‌ நாங்கள்‌ செய்வோம்‌, என்கிறார்கள்‌. அங்கே பெருமையும்‌, சுய நம்பிக்கையும்‌ 
காணப்படுகிறது. எந்த ஒரு மனிதனும்‌ தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ளுவதினாலே 
இரட்சிக்கப்பட முடியாது என்பதை தேவன்‌ தெளிவாகக்‌ காட்டிய பின்னரும்‌, இன்றும்‌ தாங்கள்‌ 
தேவனுடைய கற்பனையை கைக்கொள்கிறோம்‌ என்று பலர்‌ சொல்கீறார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 19 : 9 

தேவன்‌ கற்பனைகளைக்‌ கொடுத்தது, அருமையான நீகழ்ச்சி என்று அநேகர்‌ இன்றைக்கும்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஒரு பெண்மணி ஒரு போதகரிடத்திலே வந்து, ஐயா, தேவன்‌ கற்பனைகளைக்‌ 
கொடுத்த விதம்‌ எவ்வளவு அருமையானதாய்‌ இருக்கிறது இல்லையா? என்று கூறினார்கள்‌. அதற்கு 
போதகர்‌ கூறிய பதில்‌அவர்களை அதீர்ச்சியுறப்‌ பண்ணியது. போதகர்‌ என்ன சொன்னார்‌ தெரியுமா? 
இந்தக்‌ கட்டளையிலே அழகான எதையும்‌ என்னால்‌ பார்க்க முடியவில்லை, இது பயமுறுத்தும்‌ ஒரு 
காரியமாகவே இருக்கிறது என்று கூறினார்‌. 

இது எவ்வளவு உண்மை இல்லையா? கிருபையை ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ பொழுது, கற்பனைகள்‌, 
மனிதனை பயமுறுத்துகிறதாகவே இருக்கின்றன. 

யாத்திராகமம்‌ 19 : 10, 11 

இந்த காட்சியை சற்றே கற்பனை செய்து பாருங்கள்‌. எவ்வளவு மகத்துவமான ஒரு 

சழ்நிலையாய்‌ இருக்கிறது. 
யாத்திராகமம்‌ 19 : 12 

இது நிச்சயமாக ஒரு அழகான காட்சி இல்லை. இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குச்‌ சொல்லப்பட்டது 
என்ன? எந்த ஒரு மனிதனோ, மிருகமோ மலைக்கு அருகே வரக்கூடாது. மலையைத்‌ தொடுகிறவன்‌ 
எவனும்‌ நீச்சயமாகவே கொல்லப்படுவான்‌. இது அழகானதல்ல, இது பயங்கரமானது. 

யாத்திராகமம்‌ 19 : 13 - 16 

இங்கே சர்க்கஸ்‌ ஊர்வலம்‌ போய்க்கொண்டிருக்கவில்லை. கட்டளைகளைத்‌ தேவன்‌ 
கொடுக்கப்போகீறார்‌. இது பயங்கரமான ஒரு அனுபவமாகும்‌. எனவே மக்கள்‌ எல்லாரும்‌ 
நடுங்கினார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 19 : 17 - 21 

அங்கே இருந்த இஸ்ரவேலரிலே சிலர்‌ மிக அற்புதமான காட்சி எதையாவது பார்க்கலாம்‌ என்று 
எண்ணிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. ஆனால்‌ எதையுமே அவர்கள்‌ பார்க்க முடியவில்லை. ஒரு சத்தத்தை 
மட்டுமே அவர்கள்‌ கேட்டார்கள்‌. யோவான்‌ 1 : 18லே நாம்‌ பார்க்கிறது போல, “தேவனை ஒருவனும்‌ 


ஒருக்காலுங்‌ கண்டதில்லை, பிதாவின்‌ மடியிலிருக்கிற ஒரேபேறான குமாரனே அவரை 
வெளிப்படுத்தினார்‌.” இது இந்நாள்‌ வரைக்கும்‌ உண்மையானதாய்‌ இருக்கிறது. 
யாத்திராகமம்‌ 19 : 22 - 25 

தாங்கள்‌ எவ்வளவு பெலவீனமானவர்கள்‌ என்பதை அறியாதவர்களாக, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தாங்கள்‌ கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ கைக்‌கொள்வோம்‌ என்று தவறுதலாக 
ஒத்துக்கொண்டார்கள்‌. மனிதன்‌ தன்‌ சொந்த பெலத்தீனாலே தேவனுடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ள முடியாது. 

தேவன்‌ அருளும்‌ கிருபையோடு ஒப்பிடும்பொழுது, இது மிக வித்தியாசமானதும்‌, மனிதனால்‌ 
எட்டமுடியாத உயரமானதுமாய்‌ இருக்கிறது. ஆனால்‌, இன்று தேவன்‌ நமக்குத்‌ தமது கிருபையைக்‌ 
காண்பித்திருக்கிறார்‌. தேவனுடைய கற்பனைகளைக்‌ கைக்கொள்வகினாலே நாம்‌ மீட்கப்பட முடியாது, 
இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்ததை 
விசுவாசித்து, எனக்கும்‌ அந்த இரட்சகர்‌ தேவை என்று அவரை உங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
ஏற்றுக்கொள்ளும்பொழுது, உங்கள்‌ வாழ்க்கையிலேயும்‌ உங்கள்‌ கடந்த கால பாவங்களை அவர்‌ 
மன்னிப்பார்‌. மட்டுமல்ல, நீகழ்காலத்திலே அவருடைய பிள்ளைகளாய்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
வாழ்வதற்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவரைத்‌ தர வாஞ்சையுள்ளவராய்‌ வல்லமையுள்ளவராய்‌ 
இருக்கிறார்‌. 

கிருபையினாலே, விசுவாசத்தைக்‌ கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள்‌, இது உங்களால்‌ 
உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 


அதிகாரம்‌ 20 
LOD BLL அரம்‌ ALDHAMUGED — GGA GGT oar — 
76222. தை DD DD GG 

யாத்திராகமம்‌ 20ஆம்‌ அதிகாரத்திலே தேவன்‌ தம்முடைய ஜனங்களுக்குக்‌ கட்டளைகளைக்‌ 
கொடுப்பதைக்‌ குறித்து வாசிக்கிறோம்‌. தேவன்‌ கொடுத்த பத்து கற்பனைகள்‌ அவருடைய 
கட்டளைகளின்‌ ஒரு பகுதிதான்‌. அதே அதிகாரத்திலே எப்படி பலிபீடத்தை உண்டுபண்ண வேண்டும்‌ 
என்பதைக்‌ குறித்தும்‌ கர்த்தர்‌ சொல்கிறார்‌. கற்பனைகளும்‌, பலிபீடமும்‌ இணைந்தே செல்கின்றன. 
கற்பனைகள்‌ மனிதன்‌ ஒரு பாவி, அவனுக்கு ஒரு இரட்சகர்‌ தேவை என்பதைக்‌ காட்டுகிறது. அதேநேரம்‌ 
அதற்காக அவன்‌ செலுத்தப்படவேண்டிய பலியைக்குறித்த பலிபீடமும்‌ தேவை என்பதினாலே இவை 
சேர்த்தே சொல்லப்படுகிறது. 

ஏனென்றால்‌, இரத்தம்‌ சிந்துதல்‌ இல்லாமல்‌ பாவ மன்னிப்பு இல்லை. குளிக்கும்‌ அறைகளிலே 
ஒரு கண்ணாடி வைத்திருக்கிறோம்‌. இது கட்டளையைப்‌ போல இருக்கிறது. அதற்கு கீழே ஒரு சிறிய 
தொட்டி வைத்திருக்கிறோம்‌. எதற்காகவென்றால்‌, கண்ணாடி நம்முடைய சரீரத்தீலுள்ள அழுக்கைக்‌ 
காட்டுகிறது. அதைப்போல, கட்டளைகள்‌, நம்முடைய பாவத்தை நமக்குக்‌ காட்டுகின்றன. அது 
இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய்‌ இருக்கிறது. 

தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குக்‌ கொடுத்த கட்டளைகளின்‌ முதல்‌ பகுதியிலே பத்து 
கற்பனைகளை நாம்‌ பார்க்கிறோம்‌. இது ஒவ்வொரு மனிதனும்‌ வாழ வேண்டிய வாழ்க்கைக்கான 
ஒழுக்க நெறிகளைக்‌ கற்றுக்‌ கொடுக்கிறது. 

யாத்திராகமம்‌ 20 : 1, 2 

இங்கே கர்த்தர்‌ என்ன சொல்கிறார்‌? நானே அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து 
உன்னைப்‌ புறப்படப்‌ பண்ணினேன்‌. அதீன்‌ அடிப்படையிலே இந்தக்‌ கட்டளைகளை நான்‌ உனக்குக்‌ 
கொடுக்க விரும்புகிறேன்‌ என்று சொல்கிறார்‌. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ 19ஆம்‌ அதிகாரத்திலே நாம்‌ பார்த்தது 
போல, கர்த்தர்‌ சொன்ன வார்த்தைகளை எல்லாம்‌ செய்வோம்‌ என்று பதீல்‌ சொன்னபடியினாலே, 


முதலாவது அவர்‌ அவர்களுக்குப்‌ பத்து கற்பனைகளைக்‌ கொடுக்கீறார்‌. இந்த பத்து கற்பனைகளை 
சிந்தீக்கும்‌ முன்பதாக முகவுரையாக நாம்‌ சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்‌. இது புதிய 
ஒரு ஒழுக்க நெறியைக்‌ கொடுக்கிறதாய்‌ இருக்கிறது. ஆனாலும்‌, இந்தப்‌ புதிய ஒழுக்க நூறி ஆரம்ப 
நாட்களிலே ஏதேன்‌ தோட்டத்திலே மனிதன்‌ கீழ்ப்படியாமல்‌ போன உடனேயே மனிதனுக்கு 
உண்டாயிற்று. 

பெருவெள்ளம்‌ வந்து அத்தனையும்‌ அழியும்‌ முன்னரும்‌ அதற்குப்‌ பின்னரும்‌ இந்தப்‌ புதிய 
ஒழுக்க நெறி இருந்தது. இன்றைக்கும்‌ இந்த ஒழுக்க நெறி புதீய ஒன்று அல்ல. நாம்‌ எல்லாரும்‌ 
முன்னேற்றமடைந்த மேம்பட்ட பாவிகள்‌ என்று நாம்‌ நினைக்கிறோம்‌. அப்படி இல்லை, நாம்‌ 
எல்லாருமே கரடுமுரடான பாவிகள்தாம்‌. இயற்கையாகவே, நாம்‌ பாவிகள்தாம்‌. 

பத்து கற்பனைகள்‌ தேவனுடைய எதிர்பார்ப்பை நம்‌ முன்னாலே வைக்கிறது. எவரும்‌ பத்து 
கற்பனைகளோடூகூட விளையாட முடியாது. 

அமெரிக்க ஐக்கிய நாட்டின்‌ ஒரு பகுதியிலே ஒரு சிறிய தீவு இருக்கிறது. குற்றவாளிகள்‌ 
மரிக்கும்பொழுது அவர்களை அடக்கம்‌ செய்வதற்கான கல்லறை அங்கேயிருக்கிறது. அப்படிப்பட்ட 
ஒரு கல்லறையின்‌ மேலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, “4௦ S௱th என்பவனின்‌ சரீரத்தின்‌ 
பகுதீகள்‌ இங்கே இருக்கின்றன, இவன்‌ தன்னைப்‌ படைத்தவருக்கு எதீராக செயல்பட்டான்‌, பத்து 
கற்பனைகளோடுூ பந்து விளையாடினான்‌, 35 வயதிலே இந்த உலகத்தை விட்டூ சென்றுவிட்டான்‌. 
அவனது தாயாரும்‌, மனைவியும்‌ அழுகிறார்கள்‌. வேறு ஒருவரும்‌ அவனுக்காக அழுகிறதில்லை, 
அவனுடைய ஆத்துமா சாந்தியடைவதாக” 

இந்த வாசகங்கள்‌ எதை வெளிப்படூத்துகின்றன ? அவன்‌ தேவனுடைய கற்பனைளை 
தீட்டூப்படூத்த முயன்றதைக்‌ காட்டுகின்றன. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும்‌ பத்து 
கற்பனைகளோடுூ கூட விளையாடி விட்டு, தேவன்‌ கொடுக்கும்‌ தண்டனையிலிருந்து தப்பமுடியாது. 
தேவனுடைய கிருபையைக்‌ குறித்துப்‌ பிரசங்கிக்கும்‌ அநேகருக்கு விரோதமாக ஒரு குற்றச்சாட்டு 
சொல்லப்படுகிறது, கிருபையை பிரசங்கிக்கிறவர்கள்‌ கட்டளைகளின்‌ முக்கியத்துவத்தைக்‌ 
கூறுகிறதில்லை என்று சொல்லப்படுகிறது. கிருபையை பிரசங்கிக்கிறவர்கள்‌ கற்பனையைப்‌ 
புறக்கணிக்கிறார்கள்‌ என்றும்‌, நாம்‌. கற்பனைகளினாலே இரட்சிக்கப்படவில்லை என்று 
சொல்வதீனாலே அது மீறப்படலாம்‌ என்று கூறுவது போலவும்‌ அநேகர்‌ எண்ணுகிறார்கள்‌. 

இது உண்மையல்ல, தேவனுடைய கிருபையைக்‌ குறித்துப்‌ பிரசங்கீக்கும்‌ ஒவ்வொரு 
ஊழியக்காரரும்‌ விசுவாசத்தினாலே இரட்சிப்பைப்‌ பெற்றுக்‌ கொள்வது என்றால்‌ என்ன என்பதைக்‌ 
குறித்தத்‌ தெளிந்த அறிவுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள்‌. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும்‌ 
இதைக்‌ குறித்து ரோமர்‌ 6 : 1, 2லே, இவ்விதமாய்‌ சொல்கிறார்‌. 

“ஆகையால்‌ என்ன சொல்லுவோம்‌? கிருபை பெருகும்படிக்குப்‌ பாவத்திலே நீலைநீற்கலாம்‌ 
என்று சொல்லுவோமா? கூடாதே. 

பாவத்துக்கு மரித்த நாம்‌ இனி அதிலே எப்படிப்‌ பிழைப்போம்‌?” 

நீங்கள்‌ தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டு, தெரிந்தே பத்து கற்பனைகளை 
மீறுகிறவர்களாய்‌ இருப்பீர்கள்‌ என்றால்‌, நீங்கள்‌ தேவனுடைய கிருபையினாலே 
இரட்சிக்கப்பட்டவர்களல்ல. உண்மையாகவே, நீங்கள்‌ இரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள்‌ என்றால்‌, நீங்கள்‌ 
தேவனைப்‌ பிரியப்படூத்த விரும்புவீர்கள்‌. அவருடைய பத்து கற்பனைகளிலே 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய சித்தத்தையே செய்ய விரும்புவீர்கள்‌. எனவே, ஒவ்வொரு 
கர்த்தருடைய ஊழியக்காரரும்‌, கிருபையைக்‌ குறித்துப்‌ பிரசங்கீத்தாலும்‌, அவர்கள்‌ தேவனுடைய 
கட்டளைகளுக்கும்‌ மதிப்பு கொடுக்கிறார்கள்‌. ஊழியக்காரர்கள்‌ சொல்கிற காரியம்‌ என்ன? உமது 
வேதத்தில்‌ நான்‌ எவ்வளவு பிரியமாய்‌ இருக்கிறேன்‌, நாள்‌ முழுவதும்‌ அது என்‌ தியானம்‌ என்பதுதான்‌. 

நியாயப்பிரமாணம்‌ என்றால்‌ என்ன? கர்த்தருடைய கற்பனைகள்‌ என்றால்‌ என்ன? இதைக்‌ 
குறித்து ஒருவர்‌, இது எழுத்து வடிவிலான தேவனுடைய மனம்‌ என்று சொல்கிறார்‌. இந்த விளக்கம்‌ 


சரியல்ல. அப்படியென்றால்‌, இதற்கு எப்படி சரியான விளக்கம்‌ கொடுக்கலாம்‌? மனிதன்‌ எப்படி இருக்க 
வேண்டும்‌ என்பதைக்குறித்து கர்த்தர்‌ மனதிலே வைத்திருக்கிற எண்ணத்தின்‌ வெளிப்பாடே 
தேவனுடைய கற்பனைகள்‌ மற்றும்‌ நீயாயப்பிரமாணம்‌. 

கர்த்தருடைய கற்பனைகளிலே கிருபையோ இரக்கமோ இல்லை. இது தேவனுடைய பரிசுத்த 
சித்தத்தின்‌ வெளிப்பாடாய்‌ இருக்கிறது. சங்கீதக்காரன்‌, 19ஆம்‌ சங்கீதம்‌ 7ஆம்‌ வசனத்திலே, 

“கர்த்தருடைய வேதம்‌ குறைவற்றதும்‌, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது; 
கர்த்தருடைய சாட்சி சத்தியமும்‌, பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது” என்று சொல்கீறான்‌. 
உங்கள்‌ வாழ்க்கையைப்‌ பொருத்தமட்டிலேயும்‌, நீங்கள்‌ குறைவற்றவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌ 
என்பதையே கர்த்தருடைய கற்பனைகள்‌ எதிர்பார்க்கிறது. ஆனால்‌, தேவனுடைய எதிர்பார்ப்பைப்‌ 
பூரணமாய்‌ பூர்த்தி செய்த எவரையும்‌ நாம்‌ காண முடியாது. 

தேவனுடைய கற்பனை, தெளிவற்ற ஏதோ ஒரு கருத்து என்று சொல்லக்கூடாது. இது 
பரிபூரணமானக்‌ கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறது. எனவேதான்‌, கர்த்தருடைய கற்பனைகள்‌ 
குறைவற்றது என்று நாம்‌ பார்க்கீறோம்‌. கர்த்தருடைய கற்பனைகள்‌ சரியானவையே. எது சரி, எது 
தவறு என்பதைக்‌ குறித்த நம்முடைய எண்ணம்‌, நம்முடைய சுற்றுப்புற சூழலை சார்ந்ததாய்‌ 
இருக்கிறது. மட்டுமல்ல, நாம்‌ இயற்கையாகவே விழுந்துபோன சுபாவம்‌ உள்ளவர்களாகக்‌ 
காணப்படுகிறோம்‌. ஆனால்‌ தேவனுடைய கற்பனை, தேவனே வெளிப்படுத்திய ஒன்று. சரி எது, தவறு 
எது என்பதற்கான காரியத்திற்கு நடுவில்‌ உள்ள கோட்டை தேவனே வரைகிறார்‌. 

சுதந்திரம்‌ வேண்டும்‌ என்று இந்நாட்களிலே தேடுகிற இளைய சமுதாயங்கள்‌, எது சரி 
என்பதையே கேள்வி கேட்கிறதாய்‌ இருக்கிறது. களவு. செய்வதைக்‌ குறித்து அவர்கள்‌ 
கவலைப்படுகிறதீல்லை. ஆனால்‌, கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கற்பனை அவர்களுக்கு 
ரொம்ப விருப்பமானது. ஏனென்றால்‌, அரசாங்கத்தினர்‌ குற்றவாளிகளை மரண 
குண்டனைக்குள்ளாகத்‌ தீர்ப்பது தவறு என்று சொல்ல விரும்புகிறார்கள்‌. எப்படி நிலையற்ற ஒரு 
நிலைமையிலே இருக்கிறார்கள்‌ கவனித்தீர்களா? தேவனுடைய கற்பனைகளைக்‌ குறித்து எப்படி 
அறிவற்றவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. 

பொய்‌ சொல்வது, திருடூவது, ஏன்‌ தவறு என்று கேட்கிறார்கள்‌. தேவன்‌ அதைத்‌ தவறு என்று 
சொல்கிறார்‌. இது மனிதனின்‌ நலனுக்காகவா என்று ஒருவேளை நீங்கள்‌ கேட்கலாம்‌. ஆம்‌, 
அப்படித்தான்‌. மனிதனால்‌ கைக்கொள்ள முடியுமென்றால்‌, கற்பனைகள்‌ மிக 
அற்புதமானவைகள்தான்‌. ஆனால்‌, மனிதனால்‌ இந்தக்‌ கற்பனைகளை கைக்கொள்ள 
முடியவில்லை. இந்தக்‌ காரணத்தீற்காகவே சிறைச்சாலைகள்‌; இந்தக்‌ காரணத்திற்காகவே கதவுகளில்‌ 
பூட்டுகள்‌; இந்தக்‌ காரணத்திற்காகவே வங்கியில பணம்‌ வாங்கும்பொழுது, பத்து இருபது ஒப்பந்தத்‌ 
தாள்களிலே கையெழுத்திட வேண்டியதாய்‌ இருக்கிறது. 

ஒரு காலத்திலே மனிதன்‌ என்ன சொன்னானோ, அதுதான்‌ பத்திரம்‌ மாதிரி உறுதியாய்‌ 
இருந்தது. ஆனால்‌, இன்று அப்படியில்லை. மனிதனுடைய சாதாரண ஒழுக்க நெறிக்கு கற்பனைகள்‌ 
தேவையானதாய்‌ இருக்கின்றன. களவு செய்தல்‌, திருடுதல்‌, விபசாரம்‌ செய்தல்‌ எல்லாமே தவறானது. 
ஏனென்றால்‌, அது தவறு என்று தேவன்‌ கூறுகிறார்‌. கற்பனைகள்‌, மனிதனுடைய வாழ்க்கையிலே 
அதை செயல்படுத்த கட்டாயப்படூத்துகிறதில்லை. கற்பனைகளைக்‌ கொடுத்தவர்‌ வல்லமையாக, மிக 
அற்புதமாக அதை செயல்படுத்துகிறார்‌. 

உதாராணமாக, புவி ஈர்ப்பு விசை என்னும்‌ விதிமுறையை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ 
எவ்வளவு உயரம்‌ வேண்டுமென்றாலும்‌ செல்லலாம்‌. ஆனால்‌ மேலே செல்லும்‌ கருவியை விட்டுவிட 
முடியாது. ஏனென்றால்‌ புவி ஈர்ப்பு விசை செயல்பட்டுக்‌ கொண்டிருக்கிறது. அதை எதீரடையானதாக 
நீங்கள்‌ மாற்றமுடியாது. பத்துக்‌ கற்பனைகளின்‌ எந்தப்‌ பகுதியையும்‌ மீறலாம்‌, அதிலிருந்து தப்பித்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்று அநேகர்‌ நீனைக்கிறார்கள்‌. 


100 மாடி கட்டிடம்‌ ஒன்றிலிருந்து ஒரு மனிதன்‌ குதித்தானாம்‌. 50வது மாடியிலே, இடையிலே 
ஒருவன்‌ அவனிடத்திலே எப்படி இருக்கிறது என்று கேட்டபொழுது, இதுவரை நன்றாக இருக்கிறது 
என்று கூறினானாம்‌. ஆனால்‌, இன்னும்‌ 50 மாடிகளைத்‌ தாண்டி கீழே சென்றால்தான்‌ அது நன்றாக 
இருக்காது என்பதை அவன்‌ அறிந்து கொள்ள முடியும்‌. 

கற்பனை செயல்படூத்தப்படூம்பொழுதுதான்‌ அது கட்டளையாகிறது. எனவேதான்‌ தேவன்‌ 
எசேக்கியேல்‌ 18ஆம்‌ அதிகாரம்‌ 4ஆம்‌ வசனத்திலே, 

“பாவஞ்‌ செய்கிற ஆத்துமாவே சாகும்‌” என்று சொல்லி இருக்கிறார்‌. கட்டளை செயல்படுத்தப்பட 
வேண்டும்‌. கட்டளையை மீறினவர்கள்‌ அதற்கான தண்டனையை செலுத்தியே ஆகவேண்டும்‌. 

பத்துக்‌ கற்பனைகளை நாம்‌ விரிவாய்‌ சிந்திக்கும்‌ முன்பதாக, அறிந்து கொள்ள வேண்டிய 
மற்றுமொரு காரியம்‌ உண்டு. சிலர்‌ கற்பனைகளையும்‌ கிருபையையும்‌ சரியாகப்‌ புரிந்துகொள்ளாமல்‌ 
இரண்டையும்‌ ஒரே வகைப்படுத்துகிறார்கள்‌. கற்பனைகளையும்‌ கிருபையையும்‌, ஒரே மார்க்கமாகக்‌ 
கூற விளையும்பொழுது, அது கற்பனைகளின்‌ மகத்துவத்தைக்‌ குறைப்பதாகும்‌. 

கற்பனைகளைப்‌ பொருத்தமட்டிலேயும்‌, அங்கே எந்த அன்பும்‌ இல்லை. அதைப்போல 
கற்பனைகளைப்‌ பொருத்தமட்டிலேயும்‌ கிருபை என்பது அங்கே இல்லை. கிருபை கற்பனைகளோடூ 
கலக்கப்படூம்‌பொழுது, அதனுடைய நன்மையான தன்மையும்‌, மகிமையான தன்மையும்‌ 
களவாடப்படூகிறதாய்‌ இருக்கிறது என்று சொல்லலாம்‌. கிருபையின்‌ மகிமை, கிருபையின்‌ வசீகரம்‌ 
எடுத்துப்‌ போடப்படுகிறது. 

கற்பனைகளும்‌ கிருபையும்‌ ஒன்றாக இணைக்கப்படும்‌ பொழுது, பாவியான ஒரு மனிதனுடைய 
தேவை சந்திக்கப்படுகிறகீல்லை. கற்பனை மனிதன்‌ எப்படி இருக்க வேண்டும்‌ என்பதைச்‌ சொல்கிறது. 
தேவன்‌ எப்படிப்பட்டவர்‌ என்பதை கிருபை நம்‌ முன்னாலே வைக்கிறது. கற்பனையின்‌ மகத்துவத்தை 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ உணர்ந்து கொள்ள வேண்டும்‌, சரியாகப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. 

கற்பனை தேவன்‌ யார்‌ என்பதை வெளிப்படுத்துகிறது. மனிதனுக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையிலே 
உள்ள பெரிய இடைவெளியை அது தெளிவாய்‌ காட்டுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌ 
கலாத்தியர்‌ 4ஆம்‌ அதிகாரம்‌ 21ஆம்‌ வசனத்தீலே, ஒரு கேள்வியை நம்‌ முன்னாலே வைக்கிறார்‌. 

“நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள்‌ நியாயப்பிரமாணம்‌ 
சொல்லுகிறதைக்‌ கேட்கவில்லையா? இதை எனக்குச்‌ சொல்லுங்கள்‌” என்று கேட்கிறார்‌. 
நியாயப்பிரமாணம்‌ என்ன சொல்கிறது என்பதை நீங்கள்‌ கவனிக்க வேண்டும்‌. பத்து கற்பனைகள்‌ 
என்னும்‌ தராசிலே அவன்‌ நீறுக்கப்பட்டு, குறைவாய்‌ காணப்படுகிறான்‌. 

உங்களை நீங்கள்‌ மற்றவர்களோடூ ஒத்துப்பார்த்து எடைபோடக்கூடாது. தன்னைவிட கீழே 
இருக்கிற ஒரு மனிதனைப்‌ பார்ப்பது எளிது. ஒரு மனிதன்‌ ஒரு புற்றிலிருக்கிற எறும்பைப்‌ பார்த்து, 
உன்னைவிட நான்‌ உயரமானவன்‌ என்று சொல்லலாம்‌. நாம்‌ தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு 
ஏற்றவர்களாய்‌ காணப்பட வேண்டியதே அவசியம்‌. 

அடுத்ததாக, தேவனுடைய கற்பனை, மனிதன்‌ யார்‌ என்பதைச்‌ சொல்கிறது. அதோடூ கூட 
தேவனுக்கும்‌ அவனுக்கும்‌ இடையிலான இடைவெளியை நீறைவு செய்ய முடியாதவன்‌ என்பதையும்‌ 
அது வெளிப்படுத்துகிறதாய்‌ இருக்கிறது. ரோமர்‌ 3ஆம்‌ அதிகாரம்‌ 19ஆம்‌ வசனத்தைப்‌ பாருங்கள்‌. 

“வாய்கள்‌ யாவும்‌ அடைக்கப்படூம்படிக்கும்‌, உலகத்தார்‌ யாவரும்‌ தேவனுடைய 
ஆக்கினைத்தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும்‌, நியாயப்பிரமாணம்‌ சொல்கிறதெல்லாம்‌ 
நீயாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கீறவர்களுக்கே சொல்கிறதென்று அறிந்திருக்கிறோம்‌.” 

மட்டுமல்ல, ரோமர்‌ 8 :3ஐ வாசியுங்கள்‌. 

“அதெப்படிவயனில்‌, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம்‌ 
செய்யக்கூடாததைத்‌ தேவனே செய்யும்படிக்கு, தம்முடைய குமாரனைப்‌ பாவமாம்சத்தின்‌ 
சாயலாகவும்‌, பாவத்தைப்‌ போக்கும்‌ பலியாகவும்‌ அனுப்பி, மாம்சத்திலே பாவத்தை 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்தார்‌.” 


நீயாயப்பிரமாணத்தின்‌ மேலே தவறு இல்லை, தவறு நம்‌ மேலேதான்‌ இருக்கிறது. 
நியாயப்பிரமாணம்‌ என்பது ஒரு கண்ணாடியைப்‌ போல, மனிதனுடைய பாவமான நிலைமையை அது 
வெளிப்படுத்துகிறது. இன்று அநேகர்‌ கண்ணாடியிலே தங்களைப்‌ பார்த்தாலும்‌, தாங்கள்‌ 
சரியானவர்களாய்‌ இருப்பதாக எண்ணிக்‌ கொள்கிறார்கள்‌. சிறுவர்களுக்கான கதை ஒன்றிலே, ஒரு 
பெண்மணி ஒரு கண்ணாடியைப்‌ பார்த்து, கண்ணாடியே! கண்ணாடியே! இந்த உலகத்திலேயே 
அழகானது யார்‌? என்று கேட்கும்‌ பொழுதெல்லாம்‌, நீதான்‌ அழகானவள்‌ என்று சொல்ல வேண்டும்‌, 
என்பதைத்தான்‌ அவள்‌ அந்தக்‌ கண்ணாடியினிடத்திலே எதீர்பார்த்தாள்‌. ஆனால்‌ நாள்‌ ஒன்று வந்தது, 
கண்ணாடி உண்மையைச்‌ சொன்னது. 

இன்று அநேக மனிதர்களும்‌, கண்ணாடியாகிய பத்து கற்பனைகளையும்‌ பார்த்து, இதே 
கேள்வியைக்‌ கேட்கிறார்கள்‌. “கண்ணாடியே! கண்ணாடியே! உலகத்தீலே அழகானது. யார்‌?” 
என்கிறார்கள்‌. இங்கே வித்தியாசம்‌ என்னவென்றால்‌, கண்ணாடி பதில்‌ சொல்கிறதில்லை. அவர்கள்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே,“ நான்தான்‌ சிறந்தவன்‌” என்று சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ தேவனுடைய நீயாயப்பிரமாணத்தையும்‌, கற்பனைகளையும்‌ கைக்கொள்கிறார்கள்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌, நீங்கள்‌ வேத வசனமாகிய கண்ணாடியை மிகக்கருத்தோடூ 
கவனித்து, அது உங்களைக்‌ குறித்து என்ன சொல்கிறது என்பதை நீங்கள்‌ கவனிக்க வேண்டும்‌. 
அதுதான்‌ முக்கியம்‌. 

நீயாயப்பிரமாணம்‌, எந்த ஒரு மனிதனையும்‌ பாவியாக்குகிறதில்லை. மனிதன்‌ பாவியாய்‌ 
இருக்கிறான்‌ என்கிற உண்மையைத்தான்‌ அது வெளிப்படூத்துகிறது. நம்மைக்‌ கிறிஸ்துவண்டை 
கொண்டு வருவதற்காகவே நீயாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீயாயப்பிரமாணம்‌ 
நம்முடைய உபாத்தியாயர்‌. அவரே நம்முடைய கரங்களைப்‌ பற்றிப்‌ பிடித்து, சிலுவையண்டை 
கொண்டூவந்து, அருமையான மனிதனே, நீ பாவியாய்‌ இருப்பதினாலே, உனக்கு ஒரு இரட்சகர்‌ 
தேவை என்று சொல்கிறது. 

சரி, இப்பொழுது நாம்‌ பத்து கற்பனைகளையும்‌ பார்ப்போம்‌. இதை இரண்டு முக்கிய 
பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. முதல்‌ பிரிவிலே, தேவனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ உள்ள உறவு 
வலியுறுத்தப்படுகிறது. இரண்டாவது பகுதியிலே மனிதனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ இடையிலே உண்டான 
உறவு எப்படி இருக்கவேண்டும்‌ என்று சொல்லப்படுகிறது. 

யாத்திராகமம்‌ 20 : 3 

இது பல தெய்வ வழிபாட்டைக்‌ கண்டிக்கிறதாய்‌ இருக்கிறது. கடவுளே இல்லை என்று 
சொல்கிறவர்களுக்கு எதீராக எந்த ஒரு கற்பனையும்‌ இல்லை. ஏனென்றால்‌, அந்த நாட்களிலே 
நாத்திகவாதிகள்‌ யாருமில்லை. காரணம்‌ என்னவென்றால்‌ அவர்கள்‌ தேவனுடைய மகத்துவமான 
படைப்பின்‌ காலத்திற்கு மிக அருகாமையில்‌ இருந்தார்கள்‌. படைப்புதான்‌ தேவனை அதிகமாக 
வெளிப்படுத்திய ஒன்று. 

தாவீது ராஜாவின்‌ காலத்திலேதான்‌, தேவன்‌ இல்லை என்று சொல்கிறவர்கள்‌ உருவாக 
ஆரம்பித்தார்கள்‌. அவர்களைக்‌ குறித்து தாவீது, 53ஆம்‌ சங்கீதம்‌ முதலாம்‌ வசனத்திலே, 

“தேவன்‌ இல்லை என்று மதிகேடன்‌ தன்‌ இருதயத்தில்‌ சொல்லிக்‌ கொள்ளுகிறான்‌,” என்று 
சொல்லியிருக்கிறார்‌. இன்றைக்குக்‌ கடவுள்‌ இல்லை என்று சொல்கிறவர்கள்‌ கல்லூரிகளிலே 
பேராசிரியர்களாய்‌ இருக்கலாம்‌. அறிவாளிகளாக இருக்கலாம்‌. ஆனால்‌, தேவன்‌ அவர்களை 
முட்டாள்‌ என்று சொல்கிறார்‌. ஆதிகாலத்திலே இருந்ததுபோல, நாம்‌ படைப்புக்கு மிக நெருக்கமாக 
இல்லாமல்‌ இருப்பதினாலே, இன்று அநேகர்‌ கடவுள்‌ இல்லை என்று சொல்கிறார்கள்‌. 

தேவன்‌ தம்முடைய வார்த்தையிலே தம்மை வெளிப்படுத்தி இருப்பதை ஏற்றுக்கொள்ள 
மனிதர்கள்‌ இன்று விரும்பவில்லை. இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ பார்த்து, தேவன்‌ சொன்ன 
காரியமென்ன? “என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள்‌ உண்டாயிருக்க வேண்டாம்‌.” ஏன்‌ தேவன்‌ 


அவ்வாறு சொன்னார்‌ என்றால்‌, அந்நாட்களிலே அநேக தெய்வங்களை வழிபடுவது அநேகர்‌ 
செய்துவந்த காரியமாய்‌ இருந்தது. 

இன்று எந்த தெய்வத்தையுமே வழிபடாமல்‌ இருப்பது பிரபலமாய்‌ இருக்கிறது. இந்த 
வசனத்திலே நாம்‌ மிக முக்கியமாகக்‌ கவனிக்க வேண்டிய சத்தியம்‌ என்னவென்றால்‌, பல தெய்வ 
வழிபாட்டை தேவன்‌ கண்டிக்கிறார்‌. இதைக்குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌ விபரமாக 
ரோமர்‌ 1: 21முதல்‌ 25ஆம்‌ வசனம்‌ வரை எழுகீயிருக்கிறார்‌. 

“அவர்கள்‌ தேவனை அறிந்தும்‌, அவரைத்‌ தேவனென்று மகிமைப்படுத்தாமலும்‌, 
ஸ்தோத்திரியாமலுமிருந்து, தங்கள்‌ சிந்தனைகளினாலே வீணரானார்கள்‌, உணர்வில்லாத 
அவர்களுடைய இருதயம்‌ இருளடைந்தது. 

அவர்கள்‌ தங்களை ஞானிகளைன்று சொல்லியும்‌ பயித்தியக்காரராகி, 

அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள்‌ பறவைகள்‌ மிருகங்கள்‌ 
ஊரும்‌ பிராணிகள்‌ ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்‌. 

இதினிமித்தம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர்‌ 
தங்கள்‌ சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக, தேவன்‌ அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக்‌ 
கொடுத்தார்‌. 

தேவனுடைய சத்தியத்தை அவர்கள்‌ பொய்யாக மாற்றி, சிருஷ்டிகரைத்‌ தொழுது சேவியாமல்‌ 
சிருஷ்டியைத்‌ தொழுது சேவித்தார்கள்‌, அவரே என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்தீரிக்கப்பட்டவர்‌. ஆமென்‌.” 

யாத்திராகமம்‌ 20: 4-6 

இன்று சிலர்‌ இந்த வேதப்பகுதி இந்த நாளுக்குரிய ஒரு வேதப்பகுதி அல்ல என்று 
சொல்வார்கள்‌. கொலோசெயர்‌ 3ஆம்‌ அதிகாரம்‌ 5ஆம்‌ வசனத்தைப்‌ பாருங்கள்‌. 

“விபசாரம்‌, அசுத்தம்‌, மோகம்‌, துர்‌இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய 
இவைகளைப்‌ பூமியில்‌ உண்டுபண்ணுகிற உங்கள்‌ அவயவங்களை அழித்துப்போடூங்கள்‌” என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, எந்தத்‌ காரியத்துக்கு உங்களை நீங்கள்‌ அதிகமாக 
ஒப்புக்கொடுக்கிறீர்களோ, எதற்கு அதிகமாக நீங்கள்‌ உங்கள்‌ நேரத்தைச்‌ செலவு செய்கிறீர்களோ, 
எதற்கு அதிகமாக உங்கள்‌ பணத்தைச்‌ செலவு செய்கிறீர்களோ, அதுவே உங்கள்‌ தெய்வமாகிறது. 

கிரேக்க மற்றும்‌ ரோம தேசங்களில்‌ மதுவின்‌ தேவதையாக அவர்கள்‌ வழிபட்ட 
பேக்கஸ்‌(BacChப5) தேவதையை இன்று யாரும்‌ வழிபடுவதில்லை. ஆனால்‌, மது பாட்டில்களை 
இன்று அநேகர்‌ வழிபடுகிறார்கள்‌. இன்று லட்சக்கணக்கானக்‌ குடிகாரர்கள்‌ நம்முடைய தேசத்திலே 
இருக்கிறார்கள்‌. மதுபானங்களை உற்பத்தி செய்கிறவர்கள்‌, நாங்கள்‌ எவ்வளவு வரி கொடுக்கிறோம்‌ 
என்று சொல்வார்கள்‌. ஆனால்‌, மது அருந்தி அதன்‌ தீமையான விளைவுகளை அனுபவிக்கிற 
யாருக்கும்‌ அவர்கள்‌ உதவி செய்ய முடியாது. எத்தனையோ விபத்துக்கள்‌, எத்தனையோ 
விவாகரத்துக்கள்‌ அதனால்‌ ஏற்படுகின்றன. இன்றைக்கு அநேக மக்கள்‌ மூளை சலவை 
செய்யப்பட்டவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. குடி குடியை கெடுக்கும்‌ என்பதை வாசித்தாலும்‌, அந்த 
வார்த்தைகள்‌ அவர்கள்‌ உள்ளத்திலே எந்தவொரு சலனத்தையும்‌ ஏற்படுத்துகிறகில்லை. 

இன்று இன்னும்‌ சிலர்‌ 000116 என்ற தெய்வத்தை வழிபடூகிறார்கள்‌. இது பாலியலின்‌ 
தேவதையாய்‌ இருக்கிறது. இன்னும்‌ சிலர்‌ பணத்தைத்‌ தொழுது கொள்கிறவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. 
நீங்கள்‌ எதற்கு உங்கள்‌ நேரத்தைக்‌ கொடுக்கிறீர்களோ, உங்கள்‌ இருதயத்தைக்‌ கொடுக்கிறீர்களோ, 
உங்கள்‌ ஆத்துமாவைக்‌ கொடுக்கிறீர்களோ அதுவே உங்கள்‌ தெய்வமாகிறது. ஆனால்‌, இங்கே 
தேவனாகிய கர்த்தர்‌, நம்மைப்‌ படைத்தவர்‌ என்ன சொல்கிறார்‌? 

என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள்‌ உண்டாயிருக்கவேண்டாம்‌ என்று தெளிவாகச்‌ 
சொல்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ 20 : 7 

கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது என்றால்‌ தேவதூஷணம்‌ செய்வது. 
இந்நாட்களிலே இது மிகப்‌ பிரபலமான ஒன்றாய்‌ இருக்கிறது. என்றாலும்‌, அவருடைய கட்டளை 
இன்றைக்கும்‌ நிலைத்திருக்கிறதாய்‌ இருக்கிறது. ஏன்‌ அவருடைய பெயரை வீணாய்‌ பயன்படுத்தக்‌ 
கூடாது? அவர்‌ தேவனாய்‌ இருக்கிறார்‌. அவர்‌ பரிசுத்தராய்‌ இருக்கிறார்‌. 

இன்று சிலர்‌ கோபப்படும்்‌பொழுது, கெட்ட வார்த்தைகளைப்‌ பேசி தேவனுடைய நாமத்தை 
வீணிலே வழங்குகிறவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 20 : 8 - 11 

மிக விநோதமான முறையிலே இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு இந்த ஓய்வுநாளைக்‌ குறித்ததான 
கட்டளையைக்‌ கர்த்தர்‌ கொடுத்தார்‌. இது ஒரு உடன்படிக்கை. இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌ 
கர்த்தருக்கும்‌ இடையிலே உண்டான ஒரு உடன்படிக்கை. இதைக்‌ குறித்து யாத்தீராகமம்‌ 31ஆம்‌ 
அதிகாரம்‌ 13 முதல்‌ 17 வசனங்களிலேயும்‌ நாம்‌ பார்க்கலாம்‌. 

எந்தக்‌ குறிப்பிட்ட நாள்‌ என்பது முக்கியமானதல்ல, பலமுறை நாள்காட்டிகள்‌ 
மாறியிருக்கின்றன. சனிக்கிழமைதான்‌ அந்த நாளா? இல்லையா? என்பது முக்கியமல்ல, வாரத்தின்‌ 
முதலாவது நாள்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தபடியினாலே, இன்று நம்மிலே 
அநேகர்‌ இந்த நாளை ஓய்வு நாளாய்‌ அனுசரித்து வருகிறோம்‌. நம்முடைய ஆவி, ஆத்துமா, 
சரீரத்திற்கு ஏழு நாள்களிலே ஒருநாள்‌ ஓய்வு தேவையானதாய்‌ இருக்கிறது. களைப்பைப்‌ 
போக்கிக்கொள்ள புதிய காரியங்களைக்‌ கற்றுக்கொள்ள, இந்த நாள்‌ மனிதனுக்கு அவசியம்‌ 
என்பதைக்‌ கர்த்தர்‌ உணர்ந்தபடியினாலேதான்‌, இதை ஒரு கட்டளையாகவே அவர்‌ கொடுக்கிறார்‌. 

அடுத்ததாக, மனிதனுக்கும்‌, மனிதனுக்கு இடையிலே உண்டான உறவுகளையும்‌ குறித்தப்‌ 
பகுதியை நாம்‌ பார்க்கிறோம்‌. இது முதலாவது வீட்டிலிருந்து ஆரம்பமாகிறது. 

யாத்திராகமம்‌ 20 : 12 

ஒரு தகப்பனும்‌ ஒரு தாயும்‌ பிள்ளைகளுடைய கனத்தையும்‌, மரியாதையையும்‌ 
பெற்றுக்கொள்ள பாத்தீரராய்‌ இருக்கிறார்கள்‌. இந்தக்‌ கற்பனையைக்‌ குறித்து விரிவாக மற்றுமொரு 
சமயத்திலே நாம்‌ சிந்திப்போம்‌. 

ஆறாவது கற்பனை என்ன சொல்கிறது? 

யாத்திராகமம்‌ 20 : 13 

“கொலை செய்யாதீருப்பாயாக.” குறிப்பிட்ட யுத்தத்தை விரும்பாத சிலர்‌, இந்தக்‌ கற்பனையை 
ஆதரிப்பார்கள்‌. மட்டுமல்ல, கொலை செய்யாதீருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறது, எனவே 
நீங்கள்‌ ஒரு போர்‌ வீரனாய்‌ இருக்க முடியாது என்பார்கள்‌. 

கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்தக்‌ கற்பனை ஒரு தேசத்திற்குச்‌ 
சொல்லப்படவில்லை. இது ஒரு தனிமனிதனுக்குச்‌ சொல்லப்பட்ட கற்பனை. ஒரு தனிமனிதன்‌, 
மற்றுமொரு தனிமனிதனை கொலை செய்யக்கூடாது. ஒருவன்‌ தன்னந்தனியாக மற்றுமொரு 
தேசத்திற்குப்‌ போயோ, மற்றுமொரு இடத்திற்குப்‌ போயோ யாரையும்‌ கொலை செய்யக்கூடாது. இது 
போர்‌ வீரர்கள்‌ செய்யும்‌ பணிக்கு தொடர்புடையது அல்ல. ஒரு தேசம்‌ மனிதர்களுடைய உயிர்களைக்‌ 
காப்பதற்காக மனிதர்களைக்‌ கொலை செய்வதை தவறு என்று சொல்லவில்லை. 

“கொலை செய்யாதிருப்பாயாக:: என்ற கட்டளை ஒரு தனி மனிதனுக்காகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இது கோபத்தின்‌ அடிப்படையிலே உண்டாகும்‌ கொலையைக்‌ குறிக்கிறதாய்‌ 
இருக்கிறது. நாம்‌ நமது சகோதரர்களோடூகூடக்‌ காரணமில்லாமல்‌ கோபிக்கக்கூடாது என்று வேத 
வசனம்‌ சொல்கிறது. மலைப்பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து, மத்தேயு 5ஆம்‌ அதிகாரம்‌ 22ஆம்‌ 
வசனத்திலே, “நான்‌ உங்களுக்குச்‌ சொல்கிறேன்‌; தன்‌ சகோதரனை நீயாயமில்லாமல்‌ 
கோபித்துக்கொள்பவன்‌, நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்‌; தன்‌ சகோதரனை வீணனைன்று 


சொல்கிறவன்‌ ஆலோசனைச்‌ சங்கத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்‌; மூடனே என்று சொல்கிறவன்‌ 
எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்‌, ” என்கிறார்‌. 
ஏழாவது கட்டளையைப்‌ பாருங்கள்‌. 
யாத்திராகமம்‌ 20 : 14 
“ விபசாரம்‌ செய்யாதீருப்பாயாக.” 
பாலியல்‌ பாவங்கள்‌ பெருகிப்‌ போயிருக்கும்‌ நாட்களிலே நாம்‌ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்‌. 
செய்தித்தாளை எடுத்தாலும்‌, செய்தியை நாம்‌ கேட்டாலும்‌ இப்படிப்பட்ட பாவங்கள்‌ பெருகிக்‌ 
காணப்படுகிறதை நாம்‌ பார்க்கலாம்‌. தேவன்‌ இதைக்குறித்து மிகத்‌ தெளிவாகக்‌ கூறியிருக்கிறார்‌. 
இன்றைக்கும்‌ இந்தக்‌ கற்பனை நீலைத்திருக்கிறதாய்‌ இருக்கிறது. 
இயேசு கிறிஸ்து மத்தேயு 5 : 28லே, “நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; ஒரு ஸ்திரீயை 
இச்சையோடூ பார்க்கிற எவனும்‌ தன்‌ இருதயத்தில்‌ அவளோடே விபசாரஞ்செய்தாயிற்று,” என்று 
சொல்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 20 : 15 
எட்டாவது கற்பனை, “களவு செய்யாதிருப்பாயாக.” “விபசாரம்‌ செய்யாதிருப்பாயாக” என்ற 
கற்பனையை ஒரு மனிதன்‌ மீறும்பொழுது, தொடர்ந்து அவன்‌ களவு செய்கிறவனாய்‌ மற்ற 
கற்பனைகளையும்‌ மீறுகிறவனாகவேக்‌ காணப்படூவான்‌. ஏனென்றால்‌, அடுத்த 
கற்பனைகளெல்லாம்‌ ஒன்றோடென்று இணைக்கப்பட்டதாய்‌, தொடர்ந்து வருகிறதாய்‌ இருக்கின்றன. 
இதிலே ஒரு கட்டளையை மீறுவது சரி என்று சொன்னால்‌ எல்லாக்‌ கட்டளைகளை மீறுவதும்‌ சரி 
என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌. ஒன்று தவறு என்றால்‌, எல்லாமே தவறுதான்‌. 
ஒன்பதாவது கற்பனை என்ன சொல்கிறது பாருங்கள்‌. 
யாத்திராகமம்‌ 20 : 16 
“பிறனுக்கு விரோதமாகப்‌ பொய்ச்சாட்சி சொல்லாதீருப்பாயாக.” பிறனுக்கு விரோதமாய்ப்‌ 
பொய்ச்‌ சாட்சி சொல்வது, பொய்‌ சொல்வதற்கு இணைதான்‌. 
பத்தாவது கட்டளை, 
யாத்திராகமம்‌ 20 : 17 
“இச்சியாதிருப்பாயாக” அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌, இது விக்கிரக வணக்கத்திற்குச்‌ 
சமம்‌ என்று விளக்குகிறார்‌. கொலோசெயர்‌ 3ஆம்‌ அதிகாரம்‌ 5ஆம்‌ வசனத்திலே, ஏற்கனவே இதை 
நாம்‌ பார்த்தோம்‌. இக்காலங்களிலே காணப்படும்‌ மிகப்பெரிய பாவங்களிலே இதுவும்‌ ஒன்று. 
தேவன்‌ கொலை செய்வதைக்‌ கண்டிக்கிறார்‌, விபசாரம்‌ செய்வதைக்‌ கண்டிக்கிறார்‌, களவு 
செய்வதை, பொய்‌ சாட்சி சொல்வதை, இச்சிப்பதைக்‌ கண்டிக்கிறார்‌. இந்தப்‌ பத்துக்‌ கற்பனைகளையும்‌ 
இன்னும்‌ சற்று விரிவாக மற்றுமொரு சமயத்திலே நாம்‌ சிந்திப்போம்‌. 
யாத்திராகமம்‌ 20 : 18, 19 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மின்னலையும்‌ இடியையும்‌ பார்த்த உடனே மிகவும்‌ பயந்து போய்‌, 
மலையை விட்டுப்‌ பின்னாலேப்‌ போகிறார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 20 : 20 
தேவன்‌ கொடுத்த நியாயப்பிரமாணம்‌, மிக உயர்வான ஒரு ஒழுக்க நெறியைக்‌ கொண்டது. 
நியாயப்பிரமாணம்‌ பரிபூரணமானது. அது பரிபூரணமாகக்‌ காக்க எதீர்பார்க்கப்படுகிறது. 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கைக்‌கொண்டூ நீங்கள்‌ இரட்சிக்கப்பட முயற்சி செய்வீர்கள்‌ என்றால்‌, 
உங்களிலே எந்தக்‌ குறையோ, குற்றமோ காணப்படக்‌ கூடாது. அவ்வாறு நீங்கள்‌ பூரணராய்‌ 
இல்லாமல்‌ இருப்பீர்கள்‌ என்றால்‌, நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள்‌ இரட்சிப்பைப்‌ பெறமுடியாது. 


ஆனால்‌ தேவன்‌ தம்முடைய கிருபையால்‌ நம்மை இரட்சிக்க முடியும்‌. அதற்காக நாம்‌ 
அவருக்கு நன்றி சொல்ல வேண்டூம்‌. தேவன்‌ தமது கிருபையால்‌ என்னைப்‌ போல ஒரு 
படூபாவியையும்‌ எடுத்து இரட்சிக்க முடியும்‌. கீருபை தேவனுடைய அற்புதமான நற்குணத்தை நமக்கு 
வெளிப்படுத்துகிறது. 

அங்கே நடந்தது என்ன? மக்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ பாவம்‌ செய்யாதபடி இருப்பதற்காக 
கர்த்தர்‌ தாம்‌ எவ்வளவு பயங்கரமானவர்‌ என்பதை மக்களுக்கு வெளிப்படூத்துகிறார்‌. இன்றும்‌ 
ஆண்டவர்‌ தாம்‌ தேர்ந்தெடூத்த பிள்ளைகள்‌ மீண்டும்‌ பாவத்தில்‌ விழாமல்‌ இருக்க தாம்‌ 
பயங்கரமானவர்‌ என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. அதன்பிறகு அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ பயத்தீல்‌ இருப்பார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 20 : 21- 23 

இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு ஏன்‌ தேவன்‌ இவ்வண்ணமாய்‌ காட்சி கொடுத்தார்‌ என்பதை நாம்‌ 
அறிந்து கொள்வது மிக முக்கியம்‌. அவர்களுடைய இருதயத்திலே அவர்‌ ஜீவனுள்ள தேவன்‌ என்பதை 
ஆழமாய்‌ பதிக்கும்படியாக அவ்வாறு செய்தார்‌ என்று சொல்லலாம்‌. இந்த ஜனக்கூட்டத்தார்‌ 
எல்லாருமே எகிப்திலே வளர்க்கப்பட்டவர்கள்‌. அவர்களைச்‌ சூழ விக்கீரகங்கள்தான்‌ இருந்தன. 
அவர்கள்‌ சிருஷ்டிகரைத்‌ தொழுவதற்குப்‌ பதிலாக அவருடைய கையின்‌ கீரியையாகிய சிருஷ்டியை 
தொழுதுவந்தார்கள்‌. 

இப்பொழுது அவர்களைத்‌ தனி ஒரு கூட்டமாக வனாந்தரத்தீற்குள்ளே அழைத்துவந்த பின்னர்‌, 
இதுவரை அவர்களுக்கு நெருக்கமாய்‌ இருந்ததைவிட இன்னும்‌ அதிகமாய்‌ கர்த்தர்‌ அவர்களோடு 
நெருக்கமானவராகிறார்‌. தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு பத்து கற்பனைகளைக்‌ கொடுத்திருந்தார்‌. 
பத்து கற்பனைகளோடூ கூட பலிபீடத்தை எப்படிச்‌ செய்யவேண்டும்‌ என்பதற்கான சில 
ஆலோசனைகளையும்‌ கொடுக்கிறார்‌. பலிபீடம்‌ பலி செலுத்துவதற்காகப்‌ பயன்படுத்தப்பட்டது. இந்த 
பலிபீடம்‌ இயேசு கிறிஸ்து மரித்த சிலுவையைக்‌ குறித்துப்‌ பேசுகிறதாய்‌ இருக்கிறது. அங்கேதான்‌ 
அவரும்‌ இரத்தம்‌ சிந்தினார்‌. 

அவர்கள்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தை நீறுவுவதற்கு முன்னதாக செய்யப்பட்டதுதான்‌ இந்தப்‌ 
பலிபீடம்‌. எங்கே பிரயாணப்பட்டூப்‌ போனாலும்‌, அங்கே போய்‌ உடனடியாக இவ்விதமான ஒரு புதிய 
பலிபீடத்தை அவர்கள்‌ செய்து கொண்டார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 20 : 24 

இங்கே பாவ நீவாரண பலி அனுசரிக்கப்பட்டதாகச்‌ சொல்லப்படவில்லை. அதுவே சமாதான 
பலி. மனிதனை தேவனோடூ சமாதான உறவுக்குள்ளே கொண்டுவருவதற்கு ஒரு பலி 
தேவையானதாய்‌ இருக்கிறது. கிறிஸ்து சிலுவையில்‌ தாம்‌ சிந்திய இரத்தத்தினாலே மனிதனுக்கும்‌ 
தேவனுக்கும்‌ சமாதானத்தை உண்டு பண்ணினார்‌. தகனபலி கிறிஸ்து யார்‌ என்பதை நமக்குச்‌ 
சொல்கிறது. அவருடைய தகுதீயைக்‌ குறித்தும்‌, நம்மை இரட்சிக்க அவர்‌ எப்படித்‌ தகுதீ உள்ளவர்‌ 
என்பதைக்‌ குறித்தும்‌ சொல்கிறது. 

இந்த பலிபீடம்‌ மண்ணினாலே செய்யப்படவேண்டூும்‌. இதற்கு மேலேதான்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தகனபலியையும்‌, சமாதான பலியையும்‌ செலுத்தவேண்டும்‌. பாவநீவாரண பலி பின்னான 
காலங்களிலேதான்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டது. 

யாத்திராகமம்‌ 20 : 25 

இந்த வசனத்திலே மிக முக்கியமான ஒரு பாடம்‌ கற்பிக்கப்படுகிறது. கற்களினாலே ஒரு பலிபீடம்‌ 
கட்டப்பட வேண்டும்‌. அதிலே உளி படக்கூடாது. உளியைக்‌ கொண்டு அதை அழகுபடுத்துகிறேன்‌ என்று 
சொல்லி, ஒருவேளை நீங்கள்‌ வசீகரமானத்‌ தோற்றமுள்ள பலிபீடத்தைச்‌ செய்யலாம்‌. ஆனால்‌, 
அந்தக்‌ கல்லின்‌ மேலே ஒரு உளி பட்டவுடனே அது மாசுபடுத்தப்படுகிறது, தேவன்‌ அதைப்‌ 
புறக்கணிக்கிறார்‌. 


கற்களிலே சித்திர வேலைகள்‌ செய்வதை விட இன்று மிகவும்‌ மேலான நீலைமைகளுக்கு நாம்‌ 
வந்துவிட்டோம்‌. தேவனை ஆராதிக்கும்‌ காரியங்களைப்‌ பொருத்தமட்டிலேயும்‌, எல்லாமே மிக 
அழகானதாய்‌ இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம்‌. மென்மையான இசை, மங்கிய விளக்குகள்‌, 
அழகான நிறங்கள்‌, மட்டுமல்ல, வேத வசனத்தைப்‌ பிரசங்கிக்கும்பொழுதும்‌ மிக அமைதலோடூ 
பிரசங்கிக்க வேண்டும்‌, எவ்வளவு வசீகரமான வார்த்தைகளைப்‌ பயன்படுத்த வேண்டுமோ, அவ்வளவு 
அழகான வார்த்தைகளைப்‌ பயன்படுத்த வேண்டுமென்று எண்ணுகிறோம்‌. 

ஆனால்‌, இதன்‌ விளைவாக ஆலயத்திலே எண்ணிக்கைக்‌ குறைந்து, அநேக ஆலயங்கள்‌ 
வெறுமையாகிவிட்டன என்பதையும்‌ நாம்‌ அறிவோம்‌. ஆலயம்‌ அழகாக இருக்க வேண்டும்‌ என்பதிலே 
தவறில்லை. ஆனால்‌, சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எனக்காகவும்‌, 
உங்களுக்காகவும்‌ மரித்த செய்தியை இந்த வெளிப்படையான காரியங்கள்‌ தடுக்கும்‌ என்றால்‌, 
அப்படிப்பட்டக்‌ காரியங்களைக்‌ கர்த்தர்‌ விரும்புகிறதில்லை. 

அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌ கொரிந்து பட்டணத்திற்குச்‌ சென்றபொழுது, கொரிந்து 
கிறிஸ்தவர்கள்‌ உலக ஞானத்திலே மூழ்கிப்போயிருந்ததைப்‌ பார்த்தார்‌. தத்துவங்களை அவர்கள்‌ 
பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. கொரிந்து திருச்சபை மக்கள்‌, எல்லா திசைகளிலேயும்‌ 
சென்றுகொண்டிருந்தார்கள்‌. அதைப்‌ போலத்தான்‌ அத்தேனியப்‌ பட்டணத்திலேயும்‌ பவுல்‌ பார்த்தார்‌. 

அவர்‌ என்ன சொல்கிறார்‌ பாருங்கள்‌ 1 கொரிந்தியர்‌ 2ஆம்‌ அதிகாரம்‌ 2ஆம்‌ வசனம்‌. 

“இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில்‌ அறையப்பட்ட அவரையேயன்றி, வேறொன்றையும்‌ 
உங்களுக்குள்ளே அறியாதிருக்கத்‌ தீர்மானித்திருந்தேன்‌.” 

கர்த்தருடைய செய்தியிலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டதைச்‌ 
சொல்லவில்லை என்றால்‌, அந்த ஆலயம்‌ உள்ளே எவ்வளவு அழகாய்‌ இருந்தாலும்‌ சரி, எவ்வளவு 
உயரமான கோபுரம்‌ அவர்களுக்கு இருந்தாலும்‌ சரி, ஆலயமணி எத்தனை ஊர்களுக்குக்‌ கேட்கிற 
விதமாய்‌ அமைக்கப்பட்டிருந்தாலும்‌ சரி, அங்கே போதீக்கிற போதகர்‌ எவ்வளவு கல்வியறிவு 
பெற்றவராய்‌ இருந்தாலும்‌ சரி, அது ஒரு திருச்சபை அல்ல. தேவனாகிய கர்த்தரைப்‌ 
பொருத்தமட்டிலேயும்‌, அது மாசுபட்ட ஒரு இடம்‌. 
யாத்திராகமம்‌ 20 : 26 

தேவன்‌ சொன்னபடி கட்டப்படும்‌ பலிபீடங்களுக்கு அழகான படிக்கட்டுகளைக்‌ கட்டுவது தவறு 
என்று சொல்கிறார்‌. அப்படி படிக்கட்டுகள்‌ கட்டப்படும்பொழுது, அது மேலே ஏறிச்‌ செல்வதற்கு 
வசதியானதாய்‌ இருக்கும்‌. ஆனால்‌, அந்நாட்களிலே மனிதர்கள்‌ சிறிய பாவாடை போன்ற உடையை 
உடுத்தியிருந்தார்கள்‌. அவர்கள்‌ படி மேலே ஏறிச்செல்லும்‌பொழுது, அவர்கள்‌ உடையைத்‌ 
தூக்கிக்கொண்டூதான்‌ செல்லவேண்டும்‌. எனவேதான்‌ கர்த்தர்‌ உன்‌ நீர்வாணம்‌ காணப்படாதபடிக்கு, 
படிகளால்‌ அதின்மேல்‌ ஏறவேண்டாம்‌ என்று சொன்னார்‌. தேவன்‌ பயன்படுத்த முடியாத 
மாம்சத்தைக்குறித்து இது விளக்குகிறது. 

இதைத்‌ தனிப்பட்ட முறையிலே நம்முடைய வாழ்க்கையோடூ நாம்‌ ஒப்பிடும்பொழுது, 
மாம்சீகமாக நாம்‌ செய்யும்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ கர்த்தர்‌ வெறுக்கிறார்‌, அதை அவர்‌ பயன்படுத்த 
மாட்டார்‌, அவருடைய பணியைப்‌ பொருத்தமட்டிலேயும்‌, மாம்சம்‌ வெளிப்படும்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ 
அவர்‌ ஏற்றுக்‌ கொள்கிறதில்லை, பயன்படுத்துகிறதில்லை. 

இப்படிப்பட்டக்‌ காரியத்திற்கு எதிராக நாம்‌ எப்பொழுதும்‌ கவனமாக இருக்க வேண்டும்‌. அநேக 
வேளைகளிலே கர்த்தருடைய வசனத்தைக்‌ கேட்கிறவர்கள்‌, அந்த செய்தியாளரைக்‌ குறித்துத்தான்‌ 
பேசுகிறார்களே ஒழிய அவர்‌ யாரைக்‌ குறித்துச்‌ சொல்கிறாரோ, அவரைப்‌ புரிந்துகொள்கிறதில்லை. 

ஒரு ஊழியர்‌, அவருடைய செய்தி மிக அழகாக இருந்தது என்று யார்‌ சொல்வதையும்‌ 
விரும்புகிறதில்லை என்று சொன்னார்‌. என்னுடைய வாழ்க்கையிலேயே நான்‌ செய்ய விரும்பாத ஒரு 
காரியம்‌ அழகான ஒரு செய்தியைக்‌ கொடுப்பது. அழகான ஒரு இரட்சகரைக்‌ குறித்து நான்‌ பேச 


விரும்புகிறேன்‌. எனவே என்னுடைய செய்தியைக்‌ கேட்கிறவர்கள்‌ எவ்வளவு அருமையான இயேசு 
கிறிஸ்து என்று சொன்னால்‌ அதுவே சிறந்தது. 

ஊழியர்‌ ஒருவர்‌ பஞ்சு பயிர்‌ செய்திருந்த ஒரு கிராமத்தீன்‌ மத்தியிலே ஒரு சிறிய 
தேவாலயத்திலே பிரசங்கித்து முடித்தார்‌. எல்லாரும்‌ ஒவ்வொருவராக கலைந்து சென்றுவிட்டார்கள்‌. 
ஒரே ஒரு வாலிபன்‌ மட்டும்‌ மிடுக்கான உடையோடு இருந்தவன்‌ நேராக போதகரிடத்திலே வந்து, ஐயா, 
இவ்வளவு நாள்வரை இந்த இயேசு கிறிஸ்து இவ்வளவு அற்புதமானவர்‌ என்பதை நான்‌ அறிந்து 
கொள்ளவில்லை, இன்றைக்குத்‌ தான்‌ நான்‌ அறிந்து கொண்டேன்‌, என்று சொன்னான்‌. 

கண்களில்‌ கண்ணீர்‌ வடிய, உணர்ச்சி ததும்ப, வேறு ஏதோ சொல்ல வந்தவன்‌, உணர்ச்சிப்‌ 
பெருக்கத்தினாலே எதையுமே சொல்லாமல்‌ ஆலயத்தை விட்டு வெளியே சென்று விட்டான்‌. அவன்‌ 
போவதைப்‌ பின்னாலே பார்த்துக்‌ கொண்டிருந்தப்‌ போதகர்‌ ஆண்டவரைப்‌ பார்த்து, ஆண்டவரே! 
ஒவ்வொரு முறை நான்‌ உம்முடைய வசனத்தைச்‌ சொல்லும்பொழுதும்‌ மக்கள்‌ நீர்‌ யார்‌ என்பதைத்‌ 
தெளிவாக அறிந்து கொள்ளட்டும்‌ என்று ஜெபித்தாராம்‌. 

கர்த்தருடைய ஊழியம்‌ எதுவாக இருந்தாலும்‌, அதிலே மாம்சத்தின்‌ கிரியைகள்‌ காணப்படாதபடி 
இருப்பது சிறந்தது. ஆலயப்‌ பிரசங்க பீடமாய்‌ இருந்தாலும்‌ சரி, வேறு எந்தத்‌ திருச்சபை வேலைகளாய்‌ 
இருந்தாலும்‌ சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக அடிக்கப்பட்டவராய்‌ பிரசங்கிக்கப்பட 
வேண்டும்‌. செய்தியைக்‌ கேட்கிறவர்கள்‌ செய்தியாளரை அல்ல, இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்தே 
சிந்தித்தவர்களாய்‌ செல்ல வேண்டும்‌. 

கர்த்தருடைய ஊழியம்‌ எதுவாக இருந்தாலும்‌, அதிலே மாம்சத்தின்‌ கிரியைகள்‌ காணப்படாதபடி 
இருப்பது சிறந்தது. ஆலயப்‌ பிரசங்க பீடமாய்‌ இருந்தாலும்‌ சரி, வேறு எந்தத்‌ திருச்சபை வேலைகளாய்‌ 
இருந்தாலும்‌ சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக அடிக்கப்பட்டவராய்‌ பிரசங்கிக்கப்பட 
வேண்டும்‌. செய்தியைக்‌ கேட்கிறவர்கள்‌ செய்தியாளரை அல்ல, இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்தே 
சிந்தித்தவர்களாய்‌ செல்ல வேண்டும்‌. 


அதிகாரம்‌ 21 


THT HLL ௮,0௮0 BLL ர - Gf சசற்றாம்மு நுற்மிற்றிமா 
DITUANIEOAL LDP BLL 0 
யாத்திராகமம்‌ 21:1, 2 
இந்த அதிகாரத்திலே சமுதாயத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளைக்‌ குறித்து 
கர்த்தர்‌ கற்றுக்‌ கொடுக்கிறார்‌. இந்தக்‌ குறிப்பிட்ட கட்டளை மிக முக்கியமானது. ஏனென்றால்‌ இவ்வளவு 
காலம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ எகிப்திலே அடிமைகளாகத்தான்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சகோதரர்கள்‌ எவரையுமே நீரந்தரமாக அடிமைகளாக வைக்கக்கூடாது என்பதைத்தான்‌ இந்த 
இரண்டு வசனங்களும்‌ சொல்கின்றன. 
யாத்திராகமம்‌ 21: 3- 6 
ஒருவன்‌ அடிமையாய்‌ இருந்தால்‌, ஏழு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு, அவன்‌ விடுதலை பெற்றுச்‌ 
செல்ல வேண்டும்‌. அவன்‌ ஏற்கனவே திருமணம்‌ செய்தவனாய்‌ இருந்தால்‌, அவன்‌ தனது 
மனைவியையும்‌ அழைத்து கொண்டூ சென்றுவிடலாம்‌. ஆனால்‌, அடிமையாய்‌ இருந்தபொழுது 
அவன்‌ தீருமணம்‌ செய்திருப்பானென்றால்‌, அதாவது ஏற்கனவே அந்த எஜமானுக்கு அடிமையாய்‌ 
இருந்த ஒரு பெண்ணை அவன்‌ விவாகம்‌ செய்திருப்பானென்றால்‌, ஏழு ஆண்டின்‌ இறுதியிலே அவன்‌ 
விடுதலை பெற்றவனாகச்‌ செல்லலாம்‌, ஆனால்‌ அந்தப்‌ பெண்‌ அந்த எஜமானுக்குச்‌ 
சொந்தமானவளாய்‌ இருப்பாள்‌. அவன்‌ விடுதலை பெற்றவனாய்‌ இருக்கிறான்‌. 
ஆனாலும்‌ அவன்‌ தனது மனைவியையும்‌ தன்‌ எஜமானையும்‌ நேசிப்பானென்றால்‌, 
அவனுடைய மன விருப்பப்படியே தொடர்ந்து அங்கே தங்கியிருந்துப்‌ பணி செய்யலாம்‌. 


அவ்வாறு அவன்‌ அங்கே தங்கியிருந்துப்‌ பணிசெய்ய தீர்மானிப்பானென்றால்‌, 6ஆம்‌ 
வசனத்திலே நாம்‌ வாசித்தது போல, அவன்‌ காதை அந்த எஜமான்‌ கம்பியினாலே குத்தக்கடவன்‌, 
இதனாலே அவன்‌ என்றைன்றைக்கும்‌ அவனிடத்தீல்‌ சேவித்துக்கொண்டிருப்பான்‌. 

இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறது. அவர்‌ இந்த பூமிக்கு 
மனிதனாக வந்து, தாமாகவே பரத்தின்‌ மகிமையைத்‌ துறந்து, மனிதரானார்‌. நாம்‌ எல்லாருமே 
பாவத்திற்கு அடிமைகளாய்‌ இருக்கிறோம்‌. அவர்‌ விடுதலை பெற்றவராக பரத்தீற்குச்‌ 
சென்றிருக்கலாம்‌. சிலுவையின்‌ வழியாகவோ, மரணத்தின்‌ வழியாகவோ செல்லாமலேயே, அவர்‌ 
வந்த வண்ணமாய்‌ மீண்டும்‌ பரத்திற்குப்‌ போயிருந்திருக்கலாம்‌. சிலுவையிலே அவர்‌ மரிக்க 
வேண்டுமென்பது கட்டாயமானதல்ல. ஆனால்‌, அவரே மனமுவந்து நம்மைப்போல மனிதனாக மாறி 
எனக்காகவும்‌ உங்களுக்காகவும்‌ சிலுவையை ஏற்றுக்கொண்டார்‌. 

பிலிப்பியர்‌ 2ஆம்‌ அதிகாரம்‌ 8ஆம்‌ வசனம்‌ என்ன சொல்கிறது? 

“அவர்‌ மனுஷரூபமாய்க்‌ காணப்பட்டு, மரணபரியந்தம்‌, அதாவது சிலுவையின்‌ 
மரணபரியந்தமும்‌ கீழ்ப்படிந்தவராகி, தம்மைத்தாமே தாழ்த்தினார்‌.” 

அதுமட்டுமல்ல, சங்கீதம்‌ 40 : 6 முதல்‌ 8 வசனங்களைப்‌ பாருங்கள்‌. 

“பலியையும்‌ காணிக்கையையும்‌ நீர்‌ விரும்பாமல்‌, என்‌ செவிகளைத்‌ திறந்தீர்‌; சர்வாங்க 
தகனபலியையும்‌ பாவநீவாரணபலியையும்‌ நீர்‌ கேட்கவில்லை. 

அப்பொழுது நான்‌: இதோ, வருகிறேன்‌, புஸ்தகச்சுருளில்‌ என்னைக்‌ குறித்து எழுதியிருக்கிறது; 

என்‌ தேவனே, உமக்குப்‌ பிரியமானதைச்‌ செய்ய விரும்புகிறேன்‌; உமது நீயாயப்பிரமாணம்‌ என்‌ 
உள்ளத்தீற்குள்‌ இருக்கிறது என்று சொன்னேன்‌.” 

இந்த வேதப்பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்துத்தான்‌ சொல்கிறது. 
உங்களுக்கு சந்தேகமாயிருந்தால்‌, எபிரேயர்‌ 10ஆம்‌ அதிகாரம்‌ 5 முதல்‌ 9 வசனங்களைப்‌ பாருங்கள்‌. 

“ஆகையால்‌ அவர்‌ உலகத்தில்‌ பிரவேசிக்கும்போது: பலியையும்‌ காணிக்கையையும்‌ நீர்‌ 
விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம்பண்ணினீர்‌; 

சர்வாங்க தகனபலிகளும்‌, பாவநிவாரணபலிகளும்‌ உமக்குப்‌ பிரியமானதல்ல என்றீர்‌. 

அப்பொழுது நான்‌: தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, இதோ, வருகிறேன்‌. 
புஸ்தகச்சுருளில்‌ என்னைக்‌ குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன்‌ என்றார்‌.” 

நீயாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டுவருகிற பலிகளைக்குறித்து மேற்சொல்லியபடி 
பலியையும்‌, காணிக்கையையும்‌, சர்வாங்க தகனபலிகளையும்‌, பாவநிவாரணபலிகளையும்‌, நீர்‌ 
விரும்பவில்லை, அவைகள்‌ உமக்குப்‌ பிரியமானதல்ல என்று சொன்னபின்பு: 

தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, இதோ, வருகிறேன்‌ என்று சொன்னார்‌. தேவன்‌ 
இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கிப்போடுகிறார்‌. 

ஆம்‌, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ முதல்‌ வருகையிலே நீறைவேறியது. 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம்‌ இல்லாமல்‌ தாம்‌ மட்டும்‌ விடுதலை பெற்றவராகச்‌ 
செல்லவில்லை. இந்த உலகத்திலே அவர்‌ மரணத்தைச்‌ சந்திக்காமல்‌ சென்றிருக்கலாம்‌, ஆனால்‌, 
அவர்‌ சொன்னது என்ன? நான்‌ என்னுடைய மணவாட்டியை நேசிக்கிறேன்‌. நான்‌ பாவிகளை 
நேசிக்கிறேன்‌ என்று சொன்னார்‌. எனவே அவர்‌ மரண பரியந்தம்‌ கீழ்ப்படிந்தவராகி, சிலுவையின்‌ 
மரணபரியந்தம்‌ நம்மை மீட்கும்படியாக, பாவத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாகத்‌ 
தம்மைத்‌ தாமே ஒப்புக்கொடுத்தார்‌. 

பத்துக்‌ கற்பனைகளைக்‌ கர்த்தர்‌ கொடுத்த அடூத்த நிமிடமே இந்தப்‌ பெரிய சத்தியத்தை 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு அவர்‌ வெளிப்படுத்திவிட்டார்‌. 


யாத்திராகமம்‌ 21 : 7 - 11 
இந்தப்‌ பகுதியிலே தனிப்பட்ட விதத்திலே யாராவது பாதிக்கப்பட்டால்‌, அதற்காக என்ன செய்ய 
வேண்டும்‌ என்ற கற்பனைகளைக்‌ கர்த்தர்‌ கொடுக்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 2] : 12 
மரண தண்டனை கொடுப்பதற்கான அடிப்படை வசனம்‌ இதுதான்‌. “கொலை 
செய்யாதீருப்பாயாக” என்று கர்த்தர்‌ சொல்லியிருப்பதினாலே, அரசாங்கம்‌ யாரையும்‌ மரண 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கக்கூடாது என்று பலர்‌ நினைக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு தேவன்‌ கொடுத்த கட்டளை என்னவென்றால்‌, யார்‌ கொலை 
செய்கிறார்களோ அவர்கள்‌ கொலைசெய்யப்பட வேண்டும்‌ என்பதே. 
யாத்திராகமம்‌ 21 : 13 
பாலஸ்தீனத்திலே அடைக்கலப்‌ பட்டணங்கள்‌ என்று 6 பட்டணங்கள்‌ இருக்கின்றன. 
ஒவ்வொன்றும்‌ வசதியான இடங்களிலே கட்டப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால்‌, யாராவது ஒருவன்‌ 
பதிவிருந்து யாரையும்‌ கொலை செய்யாமல்‌, தற்செயலாகத்‌ தன்‌ கைக்கு நேரிட்டவனைக்‌ 
கொன்றுபோடுவானென்றால்‌, அவன்‌ ஓடிப்போய்‌ தப்பித்துக்‌ கொள்வதற்காக அந்தப்‌ பட்டணங்கள்‌ 
இருந்தன. இந்த அடைக்கல பட்டணத்தைக்‌ குறித்து நாம்‌ பின்னாலே சற்று விளக்கமாக சிந்திப்போம்‌. 
யாத்திராகமம்‌ 21 : 14 
யாராவது ஒரு மனிதன்‌ இன்னொருவருக்கு விரோதமாக சதிசெய்து துணிகரமாக அவனைக்‌ 
கொன்று போடூவானென்றால்‌, அந்த மனிதனும்‌ கொலை செய்யப்பட வேண்டும்‌. ஆனால்‌, எந்த 
சதியும்‌ ஆலோசனையும்‌ பண்ணாமல்‌, தன்னுடைய. உயிரைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்வதற்காகப்‌ 
போரிடூம்‌ பொழுது மற்றவன்‌ மரித்துப்போவான்‌ என்றால்‌, இவன்‌ கொலை செய்யப்பட 
வேண்டியதில்லை. 
யாத்திராகமம்‌ 21 : 15 
ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பனுக்கும்‌ தாய்க்கும்‌ கர்த்தர்‌ கொடுக்கும்‌ பாதுகாவலைக்‌ குறித்து 
இங்கே வாசிக்கிறோம்‌. 
யாத்திராகமம்‌ 21 : 16 
தேவன்‌ அடிமைத்தனத்தை ஒரு பொழுதும்‌ ஏற்றுக்‌ கொள்கிறவரல்ல, அது தவறு என்பதைச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. இந்த அடிமைத்தனப்‌ பழக்கம்‌ தேசம்‌ முழுவதும்‌ இருந்திருக்கிறது. எனவே 
தேவன்‌ அதைக்குறித்து செயல்படுகிறார்‌. 
யாத்திராகமம்‌ 21 : 17 - 23 
ஒருவன்‌ யாராவது ஒருவனைக்‌ காயப்படுத்தி, அவனுக்குப்‌ பெருத்த நஷ்டத்தை 
உண்டூபண்ணுவான்‌ என்றால்‌, அவன்‌ வீணாய்‌ செலவு செய்த காலத்திற்கும்‌, வைத்திய 
செலவுக்குமான பணத்தையும்‌ அவன்‌ கொடுக்க வேண்டும்‌. 
இந்தக்‌ கற்பனைகளும்‌ தொடர்ந்து இந்த அதிகாரத்திலே வருகிற மற்ற கட்டளைகளும்‌ 
சமுதாயத்திலே மக்கள்‌ வாழ்வதற்கான அடிப்படைக்‌ கற்பனைகளாகக்‌ கர்த்தர்‌ கொடுக்கிறார்‌. ஒரு 
நாகரீகமான கலாச்சாரமுள்ள மக்கள்‌ கூட்டம்‌ வளர வேண்டுமென்றால்‌, இந்தக்‌ கற்பனைகள்‌ 
கைக்கொள்ளப்பட வேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 21 : 24 - 36 
இந்த இரண்டு வசனங்களும்‌ பதிலுக்கு பதில்‌ என்ற கற்பனையாய்‌ இருக்கிறது. ஒரு இடத்திலே 
ஒழுங்கும்‌ அமைதீயும்‌ காணப்பட வேண்டுமென்றால்‌, இந்தக்‌ கற்பனைகள்‌ கடைபிடிக்கப்பட 
வேண்டும்‌. இது மனிதனின்‌ ஜீவனையும்‌ அவன்‌ இந்த உலகத்திலே கொண்டுருக்கிற பொருட்களையும்‌ 
பாதுகாப்பதற்காகக்‌ கர்த்தரால்‌ கொடுக்கப்பட்ட கட்டளைகள்‌. ஆனால்‌, இரட்சிப்படைவதற்காக 


இப்படிப்பட்ட கற்பனைகளை நாம்‌ கைக்கொள்ள வேண்டியதீல்லை. அதற்காக ஆண்டவருக்கு நாம்‌ 
ஸ்தோத்தீரம்‌ செலுத்த வேண்டும்‌. 

“கிருபையினாலே விசுவாசத்தைக்‌ கொண்டூ இரட்சிக்கப்பட்டீர்கள்‌. இது உங்களால்‌ 
உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு.” (எபேசியர்‌ 2 : 8) 


அதிகாரம்‌ 22 


OGG டான ELL — 
அக்கு TEIN குறம்‌ படப்பட 

இந்த அதிகாரத்திலே சொத்து தொடர்பான உரிமைகளைக்‌ குறித்து தேவன்‌ கொடுக்கும்‌ 
கட்டளைகளைப்‌ பார்க்கிறோம்‌. மட்டுமல்ல, மனுக்குலத்திற்கு விரோதமாகச்‌ செய்யப்படும்‌ 
தவறுகளுக்கான தண்டனைகளைக் குறித்தும்‌ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 

இந்த நாட்களிலேயும்‌ கூட அநேகர்‌ சரி எது, தவறு எது என்ற கேள்வி எழுப்புகிறார்கள்‌. எது சரி, 
எது தவறு என்பது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாயிருக்கிறது என்று சிலர்‌ சொல்கிறார்கள்‌. 
ஒருமுறை ஊழியர்‌ ஒருவர்‌ கடவுள்‌ இல்லை என்று சொல்லும்‌ ஒரு கல்லூரிப்‌ பேராசிரியரிடம்‌ ஒரு 
முறை பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. அப்பொழுது அவர்‌, “சரியானது எது என்று தான்‌ சொல்லும்‌ 
விளக்கத்திற்கும்‌, சரியானது எது என்று மற்றுமொருவர்‌ சொல்லும்‌ விளக்கத்திற்கும்‌ மிகுந்த வேறுபாடு 
காணப்படலாம்‌” என்றார்‌. 

பின்னர்‌ அந்த ஊழியரைப்‌ பார்த்து, “உங்களுடைய வாழ்க்கையிலே எதீன்‌ அடிப்படையிலே 
நீங்கள்‌ திட்டவட்டமான முடிவுகளை எடுப்பீர்கள்‌?” என்று கேட்டார்‌. அதற்கு ஊழியர்‌, “நான்‌ எல்லா 
தீர்மானங்களையும்‌ என்னுடைய வேதப்‌ புத்தகத்தையே அடிப்படையாகக்‌ கொண்ட எடுப்பேன்‌. நான்‌ 
கைக்கொள்ளும்படியாக எனக்கு ஆண்டவர்‌ கட்டளையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌” என்று கூறினார்‌. 

தேவன்‌ தம்முடைய தராதரத்தின்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி, அதிலே கற்பனையையும்‌, 
நியாயத்தையும்‌ வைத்தார்‌. யாத்திராகமம்‌ 21 முதல்‌ 24ஆம்‌ அதிகாரம்‌ வரை சொல்லப்பட்டுள்ள 
அநேகக்‌ கட்டளைகள்‌ அநுதின வாழ்க்கைத்‌ தொடர்பானது. ஒரு வேளை இது ஒரு சட்டப்‌ புத்தகத்தை 
வாசிப்பதுபோல சிலருக்கு உற்சாகமிழக்கச்‌ செய்யலாம்‌. ஆனால்‌, அதிகமான நம்முடைய தேசத்து 
சட்டங்களும்‌, கட்டளைகளும்‌ கூட இங்கே நாம்‌ வாசிக்கிற வசனங்களின்‌ அடிப்படையிலேயே 
இருக்கின்றன. 

“கொலை செய்யாதீருப்பாயாக” என்று கர்த்தருடைய வேதம்‌ சொல்வதைக்‌ குறித்து நாம்‌ 
மகிழ்ச்சி அடைய வேண்டும்‌. இந்தக்‌ கட்டளை என்னையும்‌ என்னுடைய குடும்பத்தையும்‌ காக்கிறது, 
உங்களையும்‌ உங்களுடைய குடும்பத்தையும்‌ காக்கிறது. “களவு செய்யாதிருப்பாயாக” என்று 
சொல்லப்பட்டிருப்பது நமக்கு மகிழ்ச்சி தரும்‌ ஒன்றுதான்‌. 

ஏனென்றால்‌, அது நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதாய்‌ இருக்கிறது. இப்படிப்பட்ட 
சட்டங்களும்‌ கட்டளைகளும்‌ சமுதாயத்திலே ஒரு ஒழுங்கைக்‌ கொடுப்பதற்கான அடிப்படையாய்‌ 
இருக்கின்றன. 

யாத்திராகமம்‌ 22 : 1 

ஒரு மாட்டையாவது ஆட்டையாவது தீருடுகிறவன்‌ ஏன்‌ ஐந்து மாடுகளைக்‌ கொடுக்க வேண்டும்‌ 
அல்லது நான்கு ஆடுகளைக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்பதற்கான விளக்கத்தைச்‌ சொல்ல முடியாது. 
ஆனால்‌, புதிய ஏற்பாட்டிலே இந்த அடிப்படையை சகேயு பின்பற்றுகிறது ஒருவேளை நமக்கு 
நினைவிலே இருக்கலாம்‌. லூக்கா 19ஆம்‌ அதிகாரம்‌ 8ஆம்‌ வசனத்திலே, 

“சகேயு நீன்று, கர்த்தரை நோக்கி: ஆண்டவரே, என்‌ ஆஸ்திகளில்‌ பாதியை ஏழைகளுக்குக்‌ 
கொடுக்கிறேன்‌, நான்‌ ஒருவனிடத்தில்‌ எதையாகிலும்‌ அநியாயமாய்‌ வாங்கினதுண்டானால்‌, 
நாலத்தனையாகத்‌ திரும்பச்‌ செலுத்துகிறேன்‌ என்றான்‌.” 


_——-—-—- ணா 


ஏன்‌ நாலு மடங்காகத்‌ தீரும்ப செலுத்துவேன்‌ என்றான்‌? கர்த்தர்‌ மோசே மூலமாகக்‌ கொடுத்த 
இந்தக்‌ கற்பனை அவனுடைய மனதிலே இருந்திருக்கிறது. இன்றும்‌ நம்முடைய சட்டம்‌ என்ன 
சொல்கிறது? நாம்‌ அடுத்தவருடைய சொத்தை பாழாக்கி இருப்போமென்றால்‌, அதற்காக திரும்பச்‌ 
செலுத்த வேண்டும்‌. யாருக்காவது சொந்தமான எந்தப்‌ பொருளையாவது உடமைகளையாவது நாம்‌ 
அழித்திருப்போமென்றால்‌, அல்லது பாதீப்பை ஏற்படுத்தி இருப்போமென்றால்‌, அதற்குத்‌ தக்க 
பணத்தைக்‌ கொடுத்துத்‌ தீர்க்க வேண்டும்‌. ஆனால்‌, திரும்ப செலுத்த வேண்டிய காரியத்தைக்குறித்து 
கர்த்தர்‌ சொல்லும்பொழுது, நான்கு மடங்காகக்‌ கொடுக்கும்படியாய்‌ சொல்கிறார்‌. இவ்வாறு நான்கு 
மடங்கு கொடுக்க வேண்டும்‌ என்பதை நாம்‌ அறிந்தவர்களாய்‌ இருக்கும்பொழுது, நாம்‌ 
மற்றவர்களுடையப்‌ பொருட்களை அழிப்பதைக்‌ குறித்தோ, பாதீப்பு ஏற்படூத்துவதைக்‌ குறித்தோ 
கவனம்‌ உள்ளவர்களாக இருப்போம்‌. 

மனிதனுடைய சுபாவம்‌ எப்பொழுதும்‌ ஒன்றுபோலவே இருக்கிறது. தேவனும்‌ மாறாதவராய்‌ 
இருக்கிறார்‌. மனிதனுக்குச்‌ சிறந்தது என்று எதை நினைக்கிறாரோ, அவ்வண்ணமாகவே தேவன்‌ 
அவனோடு செயல்படூகிறவராய்‌ இருக்கிறார்‌. 

யாத்திராகமம்‌ 22 : 2 

தற்பாதுகாப்புக்கான உரிமையை நீயாயப்பிரமாணம்‌ கொடுக்கிறது. ஒரு புத்தகத்திலே வாசித்த 
உண்மைச்‌ சம்பவம்‌ ஒன்றை கவனியுங்கள்‌. திருடன்‌ ஒருவன்‌ ஒரு வீட்டிற்குள்ளே திருடுவதற்காக 
சென்றபொழுது, வீட்டு சொந்தக்காரர்‌ அவனை சுட்டிருக்கிறார்‌. ஆனால்‌, அவன்‌ தப்பித்துப்‌ பிழைத்துக்‌ 
கொண்டான்‌. மட்டுமல்ல, அவன்‌ தன்னை சுட்டவர்‌ மீது நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தான்‌. 
இறுதியாக, சுட்ட அந்த வீட்டுச்‌ சொந்தக்காரர்‌ அவனுக்கு மிக அதிகமான தொகை கொடுக்க வேண்டிய 
நிலைமைக்குட்பட்டார்‌. இதற்காக அந்த வீட்டுச்‌ சொந்தக்காரர்‌ தம்முடைய சொத்தையே விற்க 
வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டார்‌. ஆனால்‌, திருட வந்தவனுக்கு எதிராக எந்தவொரு 
நீயாயத்தீர்ப்பும்‌ சொல்லப்படவில்லை. 

இன்றைக்கு தவறு செய்தவர்களுடைய உரிமையைப்‌ பாதுகாக்க குற்றமற்றவர்களும்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. ஆனால்‌ தேவனுடைய கட்டளை மனிதனையும்‌, அவனுடைய 
சொத்துக்களையும்‌, அவனுடைய வீட்டையும்‌, பாதுகாக்கிறதாய்‌ இருக்கிறது. இந்த அடிப்படைகளின்‌ 
பேரிலே அவனுடைய சொத்துக்களையும்‌, வீட்டையும்‌, தனக்கு அருமையானவர்களையும்‌ அவன்‌ 
பாதுகாத்துக்‌ கொள்கீறான்‌. 

சமுதாயத்திலே ஒழுங்கு, சட்டம்‌ கடைபிடிக்கப்படுவதற்கு தேவனுடைய கற்பனைகள்‌ 
அடிப்படையான கொள்கைகளைக்‌ கொடுக்கின்றன. யாத்திராகமப்‌ புத்தகத்திலே 
கொடுக்கப்பட்டிருப்பது போல ஒவ்வொரு சமுதாயமும்‌ சட்ட ஒழுங்குகளைக்‌ காக்கும்‌ என்றால்‌, 
இன்றைக்கு இருக்கிற சமுதாயப்‌ பிரச்சனை எதுவுமே இருக்காது. வேத வசனங்களின்‌ 
அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட சட்டங்களும்‌, கட்டளைகளும்‌ வேதத்தை அறியாத மனிதர்களால்‌ 
கேலி செய்யப்படுகிறது. ஏனென்றால்‌, அவர்கள்‌ அதைவிட்டு மிக தூரமாக வாழ்கிறார்கள்‌. அவர்களது 
வாழ்க்கை அப்படியிருப்பதினாலே சட்டம்‌ ஒழுங்கை அவர்களால்‌ காக்க முடியவில்லை. கர்த்தரையும்‌ 
கர்த்தருடைய வசனங்களையும்‌ அறியாத எத்தனையோ பேர்‌ சட்டங்களிலே எங்கே இடைவெளிகள்‌ 
இருக்கிறதென்பதைப்‌ பார்த்து, தவறு செய்கிறவர்களுக்கு விடதலையையும்‌, குற்றமற்றவர்களுக்கு 
தண்டனையையும்‌ வழங்குகிறார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 22 : 3, 4 

ஒரு மனிதன்‌ களவு செய்வானென்றால்‌, அவன்‌ இளப்பீடுகளைத்‌ திரும்பக்‌ கொடுத்துத்‌ தீர்க்க 
வேண்டும்‌. அவனுக்கு ஒன்றுமில்லாமல்‌ போகும்போது அவனையே அடிமையாக விற்கும்‌ அளவுக்கு 
அவன்‌ அதைத்‌ திரும்பச்‌ செலுத்த வேண்டும்‌ என்று கர்த்தர்‌ சொல்கிறார்‌. 


_——-—-—- ன 


யாத்திராகமம்‌ 22 : 5 
அடுத்தவருடைய வயலிலோ, தோட்டத்திலோ ஒருவனுடைய மிருகம்‌ மேய்ந்து, 
பாழாக்கீவிட்டால்‌, அதற்காகவும்‌ அந்த மிருகத்திற்குச்‌ சொந்தக்காரன்‌ பதில்‌ செய்ய வேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 22 : 6 
ஆம்‌, இந்த வசனமும்‌ காரியங்களைச்‌ சரியாய்‌ செய்வதற்கான சரியான ஆலோசனையைக்‌ 
கொடுக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதனுடைய நலனுக்கான மற்றுமொரு அடிப்படைக்‌ 
கொள்கையை இங்கே நாம்‌ பார்க்கீறோம்‌. இந்த உலகத்திலே உள்ள தேசங்களுக்கெல்லாம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ முன்‌ மாதீரியாக இருக்க வேண்டூம்‌ என்பதற்காகத்தான்‌ கர்த்தர்‌ மோசேயின்‌ 
மூலமாக இந்தக்‌ கற்பனைகளையெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 
யாத்திராகமம்‌ 22 : 7 - 17 
இந்த வசனங்களிலே, மேலும்‌ சமுதாயத்திற்கு எதீராக என்னென்ன குற்றம்‌ செய்தால்‌, 
என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டும்‌ என்பதைக்‌ குறித்து வாசிக்கிறோம்‌. ஒரு மனிதன்‌ ஒரு 
பெண்ணின்‌ கற்பை அழித்துவிடுவானென்றால்‌, அவன்‌ அந்தப்‌ பெண்ணைத்‌ திருமணம்‌ செய்ய 
கட்டாயப்படூத்தப்படூவான்‌. ஆனால்‌, இந்த நாட்களிலே இந்த தவறுக்கான தண்டனை இப்படியாக 
நடைபெறுகிறதில்லை. அநேக வேளைகளிலே ஆண்கள்‌ தப்பிச்சென்று விடுகிறார்கள்‌. 
பெண்பிள்ளைகள்‌ தங்கள்‌ வாழ்க்கையை மாய்த்துக்‌ கொள்ளவும்‌ செய்கிறார்கள்‌. 
அந்தப்‌ பெண்ணினுடைய தகப்பனார்‌ தன்‌ பெண்ணை அந்த மனிதனுக்குத்‌ திருமணம்‌ செய்து 
வைக்க சம்மதிக்கவில்லை என்றால்‌, அதற்காக அவன்‌ செலுத்த வேண்டிய தண்டனைப்‌ பணத்தையும்‌ 
செலுத்தித்‌ தீர்க்கவேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 22 : 18 
இந்நாட்களிலே பிசாசைத்‌ தொழுதுகொள்ளுதல்‌ மீண்டும்‌ தலைதூக்க ஆரம்பித்து இருக்கிறது. 
இது மிக சக்தி வாய்ந்ததாகக்‌ காணப்படுகிறது. 
யாத்திராகமம்‌ 22 : 19 
மனிதன்‌ எவ்வளவு கீழ்த்தரமாகச்‌ செல்லக்கூடியவன்‌ என்பதை இது நமக்குக்‌ காட்டூகிறது. ஏன்‌ 
தேவன்‌ இப்படிப்பட்ட கட்டளைகளையைக்‌ கொடுக்க வேண்டும்‌? ஏனென்றால்‌, ஏற்கனவே 
மனிதர்களிலே சிலர்‌ அப்படிப்பட்டவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. இன்னும்‌ இதைப்போல எத்தனையோ 
கீழ்த்தரமான பழக்க வழக்கங்களை உடையவர்களாய்‌ இன்றைக்கும்‌ மனிதர்கள்‌ வாழ்கிறார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 22 : 20 
இது மிகவும்‌ கடுமையான ஒரு தண்டனையாய்த்‌ தெரிகிறது. இதை வார்த்தைக்கு வார்த்தை 
செயல்படூத்துவோமென்றால்‌, சமுதாயமே மிக வித்தியாசமானதாய்‌ இருக்கும்‌. கர்த்தரைத்‌ தவிர மற்ற 
தேவர்களுக்கு பலியிடுகிறவர்கள்‌ சங்கரிக்கப்பட வேண்டும்‌ என்று சொல்லும்பொழுது, தேவன்‌ 
எவ்வளவு கொடூரமானவராய்‌ இருக்கிறார்‌ என்று ஒருவேளை நீங்கள்‌ நினைக்கலாம்‌. ஆனால்‌, 
நம்முடைய சரீரத்திலே வியாதீ இருக்கிறது என்று நாம்‌ அறிவோம்‌ என்றால்‌, அது நம்முடைய 
சரீரத்தைவிட்டூ முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டுமென்று விரும்புவோம்‌, இல்லையா? அதைத்தான்‌ 
தேவன்‌ இங்கே சொல்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 22 : 21 
இந்த விதிமுறைப்படி தேவனை அறிந்த பிள்ளைகள்‌ பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு எந்தக்‌ 
கஷ்டத்தையும்‌ கொடூக்காதவர்களாய்‌ வாழ அழைக்கப்படுகிறார்கள்‌. புதிதாக ஒருவர்‌ உங்களுடைய 
ஊருக்கு வந்தாலும்‌ சரி, தெருவுக்கு வந்தாலும்‌ சரி, அவர்களுடைய தேவைகளை சந்தீப்பதிலே நாம்‌ 
முன்னாலே நீற்க வேண்டுமே ஒழிய, அவர்கள்‌ அந்நியராய்‌ இருப்பதினாலே அவர்களுக்குக்‌ 
கஷ்டங்களைக்‌ கொடுக்கக்கூடாது. 


ப ப பபப ப ப பபபபபபபட| 


யாத்திராகமம்‌ 22 : 22 

குழந்தைத்‌ தொழிலாளர்‌ சட்டம்‌ வெஸ்லி மறுமலர்ச்சி இயக்கத்திற்குப்‌ பின்‌ உருவாக்கப்பட்டது. 
இப்படிப்பட்ட சட்டங்கள்‌ வேத வசனங்களின்‌ அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டிருக்கீன்றன. 
அநாதை இல்லங்களும்‌ கிறிஸ்துவை அறிந்த சமுதாயங்களிலேயே ஆரம்பிக்கப்பட்டன. 

யாத்திராகமம்‌ 22 : 23, 24 

பெற்றோர்‌ இல்லாத பிள்ளைகள்‌ மேலே ஆண்டவர்‌ எவ்வளவு கரிசனை உள்ளவராய்‌ 
இருக்கிறார்‌ என்பதைக்‌ கவனித்தீர்களா? அதைப்‌ போல கணவனை இழந்த பெண்கள்‌ மேலேயும்‌, 
ஆண்டவர்‌ அக்கறை உள்ளவராய்‌ இருக்கிறார்‌. பெற்றோரில்லாத பிள்ளைகளுக்கோ, 
கணவனில்லாத ஒரு விதவைக்கோ யாராவது தீமை விளைவிப்பார்களென்றால்‌, அவர்கள்‌ மேலே 
தேவன்‌ கோபம்‌ மூண்டவராகி, அவர்களைக்‌ கொலை செய்வேன்‌ என்று சொல்கிறார்‌. தேவையுள்ள 
மக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறவர்களுக்கு தேவன்‌ இடையூறு விளைவிப்பார்‌. 

யாத்திராகமம்‌ 22 : 25 

தேவையோடூ ஒரு சகோதரன்‌ இருக்கிறான்‌. அவனுக்குக்‌ கடன்‌ கொடுக்கும்பொழுது, வட்டி 
வாங்குகிறதே தொழிலாக கொண்டிருக்கிறவர்களைப்‌ போல நாம்‌ செயல்படக்கூடாது என்பதைக்‌ 
கர்த்தர்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. அதாவது கஷ்டத்தோடூ இருக்கிறவர்கள்‌, தேவையோடூ 
இருக்கிறவர்களுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களைக்‌ கஷ்டப்படூத்தக்‌ கூடாது. அவர்கள்‌ 
மூலமாக ஆதாயம்‌ தேடக்கூடாது. 

யாத்திராகமம்‌ 22 : 26 - 31 

மனிதர்கள்‌ கடைப்பிடிக்க வேண்டிய பல கற்பனைகளையும்‌, கட்டளைகளையும்‌ இந்த 

வசனங்களிலே நாம்‌ பார்க்கலாம்‌. 


அதிகாரம்‌ 23 


ச22772தரமை ODL ELL OA பதோ கறற — Gould LG Balog 
0A BALLOT — CGE LT OBEN ODL TNA BLL 0 
இங்கேயும்‌ நம்முடைய உடைமைகளைக்‌ குறித்ததான சட்டதிட்டங்கள்‌ தொடர்கின்றன. 
நீலத்தைக்‌ குறித்தும்‌, ஓய்வு நாளைக்‌ குறித்தும்‌, தேசிய பண்டிகைகளைக்‌ குறித்தும்‌ தேவன்‌ தமது 
நீயாயப்பிரமாணத்தைத்‌ தெரியப்படுத்துகிறார்‌. 
யாத்திராகமம்‌ 23 : 1 
நாம்‌ எப்பொழுது பேசினாலும்‌ நாம்‌ சொல்லும்‌ வார்த்தைகளைக்‌ குறித்து ஜாக்கீரதையாய்‌ 
இருக்க வேண்டும்‌. மற்றவர்களைக்‌ குறித்தக்‌ குறைகளைப்‌ பலரிடத்திலே பகிர்ந்து கொள்கிறவர்கள்‌ 
கொலை செய்கிறவர்களுக்குச்‌ சமானமாகவே இருக்கிறார்கள்‌. விபசாரம்‌ செய்கிறவர்களுக்குச்‌ 
சமமாய்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ சமுதாயத்திலே மற்றவர்களைக்‌ குறித்து குறைவாய்ப்‌ 
பேசுகிறவர்கள்‌ தப்பிப்போய்க்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
இன்னும்‌ சிலர்‌ ஜெபத்திற்காகச்‌ சொல்கிறேன்‌ என்று சொல்லி, பிறருடைய குறைகளை 
மற்றவர்கள்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌ என்பதற்காகப்‌ பறைசாற்றுகிறவர்கள்‌ உண்டு. 
மற்றவர்களைக்‌ குறித்து அபாண்டமானக்‌ காரியங்களைப்‌ பேசுவது தவறு என்பதை இங்கே கர்த்தர்‌ 
சொல்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 23 : 2 
தேவனுடைய இந்தக்‌ கட்டளையை நாம்‌ பின்பற்ற வேண்டுமென்றால்‌, நாம்‌ ஈடுபாடு கொள்ளும்‌ 
அநேகப்‌ போராட்டங்களிலே நாம்‌ ஈடுபடாமல்‌ இருக்க வேண்டும்‌. ஏனென்றால்‌, தீமை செய்ய தீரளான 


பேர்‌ செல்லும்பொழுது நாம்‌ அதிலே பங்காயிருக்கக்கூடாது. இதை ஒவ்வொரு மனிதனும்‌ கவனமாய்‌ 
கடைபிடிப்பானென்றால்‌, இன்றைக்கு நாம்‌ பார்க்கிற பல சமூக விரோதிகளை பரிபூரணமாய்‌ அழிக்க 
முடியும்‌. 

வாலிபன்‌ ஒருவன்‌ மிக வசீகரத்‌ தோற்றமுள்ளவனாய்‌ உடுத்தி இருந்தான்‌. ஏன்‌ இவ்வாறு 
உடுத்தி இருக்கிறான்‌ என்று போதகர்‌ ஒருவர்‌ அவனிடம்‌ கேட்டார்‌. தனக்கு சுயாதீனம்‌ வேண்டும்‌, 
விடுதலை வேண்டும்‌ என்று கூறினான்‌. அதுமட்டுமல்ல, அவனைப்போல ஏராளமான வாலிபர்கள்‌ 
உடுத்தியிருந்தார்கள்‌. எனவே அவனைப்‌ பார்த்து, “நீ ஏன்‌ வித்தியாசமான உடை அணியத்‌ 
துணியவில்லை? அவர்கள்‌ உன்னை ஏற்றுக்‌ கொள்ள மாட்டார்களா?” என்று கேட்டார்‌, “இல்லை 
ஏற்றுக்‌ கொள்ளமாட்டார்கள்‌” என்று கூறினான்‌. 

“அப்படியென்றால்‌, அவர்கள்‌ எதற்காகவாவது எதிர்ப்பு தெரிவித்து, ஒரு அணிவகுப்பு 
செய்வார்களென்றால்‌, நீ அவர்களோடு சேர்ந்து அவர்களைப்போல செய்யவேண்டும்‌ இல்லையா?” 
என்று கேட்ட பொழுது அந்த வாலிபன்‌, “ஆம்‌” என்றான்‌. அதற்கு அந்தப்‌ போதகர்‌ சொன்ன பதில்‌ 
என்ன தெரியுமா? “அப்படியென்றால்‌, உண்மையாகவே நீ ஒரு விடுதலை பெற்றவனாக, சுயாதீன 
மனிதனாக இல்லை. ஏனென்றால்‌, நீ மற்றவர்கள்‌ செய்யும்‌ காரியத்தை எல்லாம்‌ 
செய்யவேண்டியவனாய்‌ இருக்கிறாய்‌, அவர்கள்‌ எதிர்ப்பு தெரிவிக்கும்பொழுது, நீயும்‌ எதிர்ப்பு 
தெரிவிக்க வேண்டியதிருக்கிறது, அவர்கள்‌ ஒரு குறிப்பிட்ட வகையிலே உடை உடூத்தும்பொழுது நீயும்‌ 
அப்படிச்‌ செய்யவேண்டியதிருக்கிறது. அப்படியென்றால்‌ உண்மையாக நீ விடுதலை பெற்றவன்‌ 
அல்ல, இது சுயாதீனம்‌ அல்ல” என்றார்‌. ஆம்‌. தவறான ஒரு பெருங்கூட்ட மக்கள்‌ செய்யும்‌ தவறிலே 
பங்கு பெறுகிறவர்கள்‌ விடுதலை பெற்றவர்கள்‌ அல்ல. சுயாதீனர்கள்‌ அல்ல. 

யாத்திராகமம்‌ 23 : 3-9 

இந்த வசனம்‌ கற்றுக்‌ கொடுக்கும்‌ சத்தியம்‌ என்ன? நியாயத்தீர்ப்பு செய்யும்பொழுது, அவன்‌ 
ஏழை என்பதற்காக அவனுக்கு வித்தியாசமாக நீயாயத்தீர்ப்பு செய்யப்படக்கூடாது. எல்லா 
மனிதருக்கும்‌ நியாயத்தை நீயாயமென்று சொல்ல வேண்டும்‌. 

ரோமர்கள்‌ நீதி நீயாயத்தை ஒரு பெண்ணுக்கு இணையாக்கினார்கள்‌. இளகிய 
மனமுடையவள்‌, ஆனால்‌, கண்கட்டப்பட்டவள்‌. இதைப்போலத்தான்‌ நம்முடைய சமுதாயத்திலேயும்‌ 
கண்‌ கட்டப்பட்ட ஒரு பெண்‌ தனது கையிலே தராசுடன்‌ இருக்கும்படியான படங்களை நீதி 
நீயாயத்துக்குக்‌ குறிப்பிடுகிறார்கள்‌. அவள்‌ ஒரு கரத்தீலே ஒரு பட்டயத்தை வைத்திருக்கிறாள்‌. 
மற்றுமொரு கரத்திலே ஒரு தராசு வைத்திருக்கிறாள்‌. அதாவது நியாயத்தீர்ப்பு வழங்கப்பட்ட உடனே 
தண்டனை உடனடியாக கொடுக்கப்படும்‌. தராசு நீதி நியாயமானபடி கொடுக்கப்படும்‌ என்பதைக்‌ 
காட்டுகிறது. ஒரு மனிதன்‌ பணக்காரன்‌ என்றோ ஏழை என்றோ அல்ல, நீதியின்படி அவன்‌ நியாயம்‌ 
தீர்க்கப்பட வேண்டும்‌. 

யாத்திராகமம்‌ 23 : 10 - 13 

இந்த சட்டத்தைக்‌ குறித்து இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ தேசத்திற்குள்ளே சென்ற பிறகும்‌ 
கர்த்தர்‌ கூறப்போகிறார்‌. லேவியராகமப்‌ புத்தகத்திலே ஓய்வு நாளைக்குறித்து, ஓய்வான வருடத்தைக்‌ 
குறித்து, யூபிலி ஆண்டைக்குறித்து நாம்‌ தெளிவாகப்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌. சுருக்கமாகச்‌ சொல்ல 
வேண்டுமென்றால்‌, ஓய்வுநாள்‌ என்பது வாரத்தின்‌ ஏழாவது நாள்‌. அந்த நாள்‌ கட்டாயமான ஒரு 
ஓய்வுநாள்‌. நிலத்திற்குக்‌ கொடுக்கப்படும்‌ ஓய்வும்‌ ஏழாவது ஆண்டு, அந்த ஆண்டிலே எந்தப்‌ பயிரும்‌ 
செய்யக்கூடாது, நிலத்திற்கு ஓய்வு. யூபிலி ஆண்டு விடுதலையின்‌ ஆண்டு என்றும்‌ சொல்லப்பட்டது. 
தங்களை அடிமைத்தனத்தீற்குள்ளாக விற்றுப்போட்ட எல்லா யூதர்களுமே 50வது ஆண்டிலே 
பரிபூரண விடுதலையைப்‌ பெறுகிறார்கள்‌. விற்கப்பட்ட நீலங்களும்‌ கூட 50வது ஆண்டிலே அதன்‌ 
ஆதி சொந்தக்காரருக்கு உரிமையானதாகீறது. 

இப்படிப்பட்ட சட்டதிட்டங்களை ஒழுங்குகளையெல்லாம்‌ கர்த்தர்‌ கொடுத்தது யாருக்காக என்று 
நினைக்கிறீர்கள்‌? மனிதனுடைய நன்மைக்காகவே அத்தனையும்‌ அவர்‌ செய்தார்‌. மனிதனுக்கு, 


_——-—-- ரு 


அவனுடைய சரீரத்திற்கு, மனதிற்கு ஓய்வு தேவையானதாய்‌ இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ 
பேர்‌ ஓய்வில்லாமல்‌ உழைத்து, ஓய்வில்லாமல்‌ படித்து, மனக்குழப்பமடைந்து வேதனையோடு 
வாழ்ந்து வருகிறார்கள்‌. 
நீங்கள்‌ எந்தப்‌ பணியை செய்துகொண்டிருக்கிறவராக இருந்தாலும்‌ சரி, உங்களுக்கான ஓய்வு 
தேவை. வேதாகமக்‌ கல்லூரியிலே நான்‌ படித்துக்‌ கொண்டிருந்தபொழுது, என்னுடைய ஆசிரியர்‌ 
ஊழியத்தைப்‌ பற்றிக்‌ கற்றுக்‌ கொடுத்தபொழுது, “தேவனுக்கு ஊழியம்‌ செய்பவர்கள்‌, குருமார்கள்‌ 
திங்கள்‌ கிழமையை ஓய்வு நாளாக வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அன்றைக்கு குடூம்பத்திற்குக்‌ 
கொடுக்க வேண்டிய நேரத்தைக்‌ கொடுத்து தங்களுடைய சரீரத்திற்கு ஏற்ற ஓய்வை எடுத்துக்‌ கொள்வது 
நல்லது” என்று கூறினார்‌. 
நம்முடைய சரீரம்‌ தேவனுடைய ஆலயமாய்‌ இருக்கிறது. எனவே அதற்குத்‌ தேவையான 
ஓய்வைக்‌ கொடுக்க வேண்டியது நமது கட.மை. 
யாத்திராகமம்‌ 23 : 14 - 19 
ஒவ்வொரு எபிரெய ஆண்மகனும்‌ வருடத்திற்கு மூன்றுமுறை தேவனுடைய பிரசன்னத்தீலே 
எருசலேமிலே வந்து காணப்பட வேண்டும்‌. அவர்கள்‌ மூன்று பண்டிகைகளைக்‌ 
கொண்டாடூம்படியாகக்‌ கர்த்தரால்‌ அறிவுறுத்தப்பட்டார்கள்‌. முதலாவது, பஸ்கா பண்டிகை. 
இரண்டாவது, பெந்தேகொஸ்தே பண்டிகை. மூன்றாவது, கூடாரப்பண்டிகை. 
பஸ்கா பண்டிகை எதற்காக நீயமிக்கப்பட்டதென்றால்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து தேசத்திலே 
இருந்தபொழுது எகிப்து ஜனங்களுக்கு விரோதமாகக்‌ கொண்டூவரப்பட்டக்‌ கடைசி வாதையிலே 
அவர்கள்‌ பாதுகாக்கப்பட்டதையும்‌, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டதையும்‌ 
நீனைவுகூரச்செய்கிறதாய்‌ இருக்கிறது. அவர்கள்‌ வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கும்‌ 
முன்னதாக இதைக்‌ குறித்து அவர்களுக்கு மிக விபரமாகச்‌ சொல்லப்படும்‌. 
யாத்திராகமம்‌ 23 : 20 - 22 
இங்கே சொல்லப்பட்டிருகிற தூதன்‌ யார்‌? இந்த கேள்விக்கான விடையை வேதத்தில்‌ மற்றும்‌ 
சில பகுதிகள்‌ நமக்குக்‌ கொடுக்கின்றன. 1 கொரிந்தியர்‌ 10ஆம்‌ அதிகாரம்‌ 4ஆம்‌ வசனத்தைப்‌ 
பாருங்கள்‌. 
“எல்லாரும்‌ ஒரே ஞானபானத்தைக்‌ குடித்தார்கள்‌. எப்படியெனில்‌, அவர்களோடேகூடச்‌ சென்ற 
ஞானக்கன்மலையின்‌ தண்ணீரைக்‌ குடித்தார்கள்‌; அந்தக்‌ கன்மலை கிறிஸ்துவே.” 
மேலும்‌ ஒரு வேதப்பகுதியை வாசியுங்கள்‌. 1 கொரிந்தியர்‌ 10ஆம்‌ அதிகாரம்‌ 9ஆம்‌, 10ஆம்‌ 
வசனங்கள்‌. 
“அவர்களில்‌ சிலர்‌ கிறிஸ்துவைப்‌ பரீட்சைபார்த்து பாம்புகளால்‌ அழிக்கப்பட்டார்கள்‌; அதுபோல 
நாமும்‌ கிறிஸ்துவைப்‌ பரீட்சைபாராதிருப்போமாக. 
அவர்களில்‌ சிலர்‌ முறுமுறுத்து, சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள்‌; அதுபோல நீங்களும்‌ 
முறுமுறுக்காதிருங்கள்‌.” 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அவர்கள்‌ கீழ்ப்படிய வேண்டியவர்களாய்‌ 
இருக்கிறார்கள்‌. எனவேதான்‌ கர்த்தர்‌, “இதோ நான்‌ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன்‌. 
அவர்‌ சமூகத்தில்‌ எச்சரிக்கையாயிருந்து, அவர்‌ வாக்குக்குச்‌ செவிகொடூ; அவரைக்‌ 
கோபப்படுத்தாதே;” என்று சொன்னார்‌. 
யாத்திராகமம்‌ 23 : 23 - 26 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு எதிர்த்து நீற்கக்கூடிய எமோரியரையும்‌, ஏத்தியரையும்‌, 
பெரிசியரையும்‌, கானானியரையும்‌ அவர்களுடைய பாவத்தின்‌ விளைவாக அந்த தேசத்தை விட்டூ 
துரத்தப்போகிறேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ 23 : 27 - 31 

வாக்குத்தத்த பூமிக்குள்ளே இவர்கள்‌ பிரவேசிக்கும்‌ முன்னதாக, அந்த மக்களுடைய 
இருதயத்திலே ஒரு பயத்தை உண்டூபண்ணுவேன்‌, ஒரு கலக்கத்தை உண்டுபண்ணுவேன்‌, 
அப்பொழுது எல்லாரும்‌ உங்களுக்கு முதுகு காட்ட ஓடிப்‌ போவார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்கிறார்‌. 

யாத்திராகமம்‌ 23 : 32, 33 

அவர்கள்‌ தங்கப்போகிற தேசத்திலுள்ள மக்களோடு கூட எந்த ஒரு உடன்படிக்கையையும்‌ 
அவர்கள்‌ செய்யக்கூடாது. ஆனால்‌, பின்னான காலங்களிலே கிபியோனியர்களோடூ கூட யோசுவா 
ஒரு ஒப்பந்தம்‌ செய்ததினாலே தவறு செய்தான்‌. அந்த ஜனங்கள்‌ எப்படிப்பட்டவர்கள்‌ என்பதைக்‌ 
குறித்து அவன்‌ அறிந்துகொள்ளும்‌ முன்னதாக, அவ்வாறு செய்துவிட்டான்‌. பின்னான 
காலங்களிலே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோனுக்கு மீண்டுமாக அடிமைகளாய்‌ சென்றதின்‌ 
காரணம்‌ என்ன? மற்றவர்களைப்போல அவர்களும்‌ விக்கீரக வணக்கத்திற்கு உட்பட்டு பிற 
தெய்வங்களை சேவிக்க ஆரம்பித்ததினாலேதான்‌. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 
எச்சரிப்பாகக்‌ கர்த்தர்‌ சொன்ன வார்த்தைகளின்‌ எச்சரிப்பை அவர்கள்‌ கவனிக்கவில்லை. 

நம்முடைய வாழ்க்கையிலேயும்‌ பல சூழ்நிலைகளிலே நாம்‌ வாழவேண்டிய சரியான 
வழிகளைக்‌ குறித்து கர்த்தர்‌ நமக்கு சொல்கிறது மட்டுமல்லாமல்‌, நாம்‌ தவறான பாதைகளைத்‌ 
தெரிந்துகாள்ளக்‌ கூடாது என்பதைக்‌ குறித்தும்‌ எச்சரிக்கிறார்‌. ஆனால்‌, நாம்‌ 
கவனக்குறைவாயிருக்கும்பொழுது, நாமோ நம்முடைய சந்ததியினரோ, தவறானப்‌ பாதைகளை 
தெரிந்தெடுக்கும்பொழுது, அதற்கான தண்டனையையும்‌ அனுபவிக்க வேண்டியவர்களாய்‌ 
இருக்கிறோம்‌. 

தேவன்‌ தம்முடைய ஜனங்கள்‌ என்று தெரிந்தெடுத்த இஸ்ரவேல்‌ ஜனங்களையே, அவர்கள்‌ 
செய்த பாவங்களுக்காகத்‌ தண்டிப்பாரென்றால்‌, இன்றைக்கும்‌, விசுவாசத்தினாலே அவருடைய 
பிள்ளைகளாகிறவர்களுடைய வாழ்க்கையிலேயும்‌, தேவன்‌ எச்சரித்தும்‌ துணிந்து விலகிச்‌ 
செல்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தண்டனைகளை அனுப்புகிறார்‌. 

தேவன்‌ ஏன்‌ தண்டிக்க வேண்டும்‌, என்று கேட்கலாம்‌. ஆனால்‌, எபிரேயர்‌ 12 : 7லே அதற்குரிய 
பதிலை நாம்‌ பார்க்கிறோம்‌. “நீங்கள்‌ சிட்சையைச்‌ சகிக்கிறவர்களாயிருந்தால்‌ தேவன்‌ உங்களைப்‌ 
புத்திரராக எண்ணி நடத்துகிறார்‌; தகப்பன்‌ சிட்சியாத புத்தீரனுண்டோ?” 


அதிகாரம்‌ 24 


ரர5572 02221, ரர2ி மை பர்டும்‌ மர்‌ பகொழிக வ பபா bo — 
௮ ஸ்பை Bai CA ற GONG Id — CnC gals சமர்‌ 
42 TOE OTB 
21ஆம்‌ அதிகாரத்திலே துவங்கிய, சமுதாய வாழ்க்கைக்கான சட்டதிட்டங்கள்‌ இந்த 
அதிகாரத்தோடு நிறைவடைகிறது. தேவனுடைய நீயாயப்பிரமாணம்‌ பத்துக்‌ கற்பனைகளைவிடவும்‌, 
அதிகமானதாய்‌ இருக்கிறது, சமுதாயத்திலே வாழவேண்டிய பலவிதமான வாழ்க்கை முறைகளைக்‌ 
குறித்தும்‌ சொல்கிறது. 
யாத்திராகமம்‌ 24 : 1 
கர்த்தர்‌ இந்தக்‌ குறிப்பிட்ட சிலரை மட்டும்‌ மலையின்மேல்‌ வரும்படியாக அழைக்கிறார்‌. இந்தக்‌ 
குறிப்பிட்ட முக்கியமான பொறுப்பில்‌ இருக்கிறவர்களைப்‌ பார்த்து, ஏறிவந்து, தூரத்திலிருந்து 
பணிந்துகொள்ளுங்கள்‌, என்று சொல்கிறார்‌. 
கிருபைக்குக்‌ கீழாக இருப்பதைவிட, நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கீழாக இருப்பது எவ்வளவு 
வித்தியாசமானதாய்‌ இருக்கிறது என்பதைக்‌ கவனித்தீர்களா? எகிப்திலிருந்து அவர்களைக்‌ கொண்டு 


_——-—-—- ளு 


வந்தபொழுது, கழுகுகளின்‌ செட்டைகளின்‌ மேலே கிருபையினாலே அவர்‌ கொண்டுவந்த 
பாதையைவிட, இப்பொழுது காரியங்கள்‌ எவ்வளவு வித்தீயாசமானதாய்‌ இருக்கிறது. 

நீயாயப்பிரமாணத்தீற்கு அடியிலே ஒரு மனிதன்‌ இருக்கும்பொழுது, தூரத்திலே இருந்து அவன்‌ 
பணிந்து கொள்ள வேண்டியவனாய்‌ இருக்கிறான்‌. ஆனால்‌, இந்நாட்களிலே, இந்த உறவு, எபேசியர்‌ 
2ஆம்‌ அதிகாரம்‌ 13ஆம்‌ வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல இருக்கிறது. 

“முன்னே தூரமாயிருந்த நீங்கள்‌ இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்‌.” 

தேவன்‌ தம்முடைய கிருபையினாலே நம்மை இரட்சித்து, வாழ்க்கைப்‌ பாதையிலே தம்மோடு 
மிக நெருக்கமாக நம்மை நடத்தி வருகிறார்‌. 

யாத்திராகமம்‌ 24 : 2, 3 

இரண்டாவது முறையாக இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, கர்த்தர்‌ அருளின எல்லா 
வார்த்தைகளின்படியும்‌ செய்வோம்‌ என்று பதில்‌ கூறுகிறார்கள்‌. தங்களைக்குறித்த ஒரு உறுதியோடூ 
அவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. நீர்‌ சொல்கிறபடி, உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி, உம்முடைய 
கட்டளைகளின்படி நாங்கள்‌ செய்வோம்‌ என்று மன தைரியத்தோடு அவர்கள்‌ சொல்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ என்ன சொல்லப்போகிறார்‌ என்பதைக்‌ கேட்டு அறியும்‌ முன்னதாகவே அது 
எல்லாவற்றையும்‌ நாங்கள்‌ காத்து நடப்போம்‌ என்கிறார்கள்‌. 10 கற்பனைகளைத்‌ தங்களால்‌ 
கைக்கொள்ள முடியும்‌ என்று எண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, எப்படித்‌ தங்களைத்‌ தாங்களே 
ஏமாற்றுகிறவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌ என்பது ஆச்சரியமானதாய்‌ இருக்கிறது. மட்டுமல்ல, 
இன்றைக்கும்‌ நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கீழே எங்களால்‌ வாழ முடியும்‌, நாங்கள்‌ சட்டங்களை 
கைக்கொள்வோம்‌ என்று அநேகர்‌ நம்புவதும்‌, விநோதமானதாகவே இருக்கிறது. 

தாங்கள்‌ தேவனுடைய எதீர்பார்ப்பின்படி வாழ்கிறோமென்று நம்பிக்‌ கொண்டிருக்கிறவர்கள்‌, 
தங்களைத்‌ தாங்களே ஏமாற்றிக்கொண்டிருக்கிறார்கள்‌, இது பயங்கரமானது. 1 யோவான்‌ முதலாம்‌ 
அதிகாரம்‌ 8ஆம்‌ வசனத்தைப்‌ பாருங்கள்‌, 

“நமக்குப்‌ பாவமில்லையென்போமானால்‌, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்‌, 
சத்தியம்‌ நமக்குள்‌ இராது. ” 

நீங்கள்‌ உங்கள்‌ பக்கத்து வீட்டூுக்காரர்களை ஏமாற்றிக்‌ கொண்டிருக்கவில்லை, நீங்கள்‌ 
உங்கள்‌ கணவனையோ, மனைவியையோ உங்களுக்கு அருமையானவர்களையோ ஏமாற்றிக்‌ 
கொண்டிருக்கவில்லை, உங்களை நீங்களே ஏமாற்றிக்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌. நான்‌ பாவம்‌ 
செய்யவில்லை என்று சொல்வீர்களைன்றால்‌, உங்களை நீங்களே ஏமாற்றுகிறீர்கள்‌. 

என்னிலே பாவமில்லை என்று ஒருவர்‌ சொல்வாரென்றால்‌, அவரிலே கொஞ்சம்‌ உண்மை 
இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள்‌ நினைக்கலாம்‌. ஆனால்‌, யோவான்‌ என்ன சொல்கிறார்‌ 
தெரியுமா? 1 யோவான்‌ 1: 1௦ : 

“நாம்‌ பாவஞ்செய்யவில்லைவயன்போமானால்‌ நாம்‌ அவரைப்‌ 
பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம்‌, அவருடைய வார்த்தை நமக்குள்‌ இராது.” 

தேவன்‌ பொய்யரல்ல. நாம்‌ செய்யக்கூடிய சிறந்த காரியம்‌ என்ன தெரியுமா? நம்முடைய 
நற்குணங்களைக்‌ குறித்து நாம்‌ பெருமை பாராட்டாமல்‌ இருப்பதுதான்‌. ஆனால்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பெருமை உள்ளவர்களாக, கர்த்தரைப்‌ பார்த்து, கர்த்தர்‌ அருளின எல்லா 
வார்த்தைகளின்படியும்‌ செய்வோம்‌ என்று பிரதியுத்தரம்‌ சொன்னார்கள்‌. 

ஆனால்‌, அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ காத்துக்‌ கொள்ளவில்லை. 

யாத்திராகமம்‌ 24 : 4-7 

இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தங்களைக்குறித்தே மிக மன உறுதியோடூ காணப்படூகிறார்கள்‌. 

அவர்களால்‌ கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ கைக்கொள்ள முடியும்‌ என்று எண்ணுகிறார்கள்‌. 


இதுதான்‌ நம்மை நாமே ஏமாற்றிக்‌ கொள்வது என்பது. தேவனுடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிவோம்‌ 
என்று வாக்குக்‌ கொடுத்தார்கள்‌, ஆனால்‌ அவர்கள்‌ கீழ்ப்படியவில்லை. 

மனிதன்‌ கர்த்தரைத்‌ தன்னால்‌ பிரியப்படுத்த முடியும்‌ என்று நம்புகிறான்‌. ஆனால்‌, அவனால்‌ 
அது முடியாது. என்னாலோ உங்களாலோ கர்த்தருடைய எதிர்ப்பார்ப்பை நிறைவேற்ற முடியாது. 
தேவனாகிய கர்த்தரைப்‌ பொருத்தமட்டிலேயும்‌, நாம்‌ தூரம்‌ போனவர்கள்‌, அவருடைய எதிர்பார்ப்பை 
நிறைவேற்ற முடியாதவர்கள்‌ என்பதை நாம்‌ மறந்து போகிறோம்‌. 

இதைக்‌ குறித்து உங்களுக்கு சந்தேகமாக இருக்குமென்றால்‌, உங்களைச்‌ சுற்றி உலகத்தைப்‌ 
பாருங்கள்‌. இந்த உலகத்திலே எவ்வளவு தூரம்‌ மனிதர்கள்‌ சட்டங்களுக்கும்‌, கட்டளைகளுக்கும்‌ 
கீழ்ப்படியாதவர்களாக வாழ்கிறார்கள்‌. இந்த உலகத்திலே காணப்படுகிற பாவத்தைப்‌ பாருங்கள்‌, 
குழப்பங்களைப்‌ பாருங்கள்‌, தேவனை அறியாத மக்களின்‌ நீலைமைகளைப்‌ பாருங்கள்‌. 
ஒவ்வொருவருடைய செயலிலேயும்‌ கடவுள்‌ பயம்‌ இல்லாமல்‌ நடந்துகொள்வதைப்‌ பாருங்கள்‌. எனவே 
ரோமர்‌ 3ஆம்‌ அதிகாரம்‌ 12ஆம்‌ வசனத்தீலே தேவன்‌ சொல்வது மிக மிக உண்மை. 

“நன்மை செய்கிறவன்‌ இல்லை, ஒருவனாகிலும்‌ இல்லை.” 

நாம்‌ வாழ்கிற இந்த நாட்களிலே, பாவமான காரியத்தைக்கூட நல்லது என்று சொல்கிறார்கள்‌. 
தீமையான காரியங்களையும்‌ சிறந்தது என்று போற்றுகிறார்கள்‌. ஏற்கனவே இப்படிப்பட்ட காலம்‌ வரும்‌ 
என்பதைத்‌ தீர்க்கதரிசிகள்‌ உரைத்திருக்கிறார்கள்‌. அப்படிப்பட்ட காலங்களிலே நாம்‌ வந்து 
சேர்ந்துவிட்டோம்‌. 

யாத்திராகமம்‌ 24 : 8 

தேவன்‌ தம்முடைய கட்டளைகள்‌ எல்லாவற்றையும்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கும்‌ 
முன்னதாகவே, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்மேல்‌ இரத்தம்‌ தெளிக்கப்பட்டது. காரணம்‌ என்ன? ஒரு பலி 
தேவையானதாய்‌ இருக்கிறது என்பதற்காக. எபிரெயர்‌ 9ஆம்‌ அதிகாரம்‌ 22ஆம்‌ வசனத்திலே, 

“நீயாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சங்குறைய எல்லாம்‌ இரத்தத்தினாலே சுத்தீகரிக்கப்படூம்‌; 
இரத்தஞ்சிந்துதலில்லாமல்‌ மன்னிப்பு உண்டாகாது” என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 

இந்தக்‌ காரியத்தை கர்த்தர்‌ பலமுறை சொல்லப்போகிறார்‌. நாம்‌ பரலோகத்திற்குள்ளே 
செல்லும்‌ முன்பதாக பாவத்திற்கான நீவாரணம்‌ செலுத்தப்பட்டாக வேண்டும்‌. 

யாத்திராகமம்‌ 24 : 5, 10 

அவர்கள்‌ கர்த்தரை தரிசித்தார்கள்‌ என்ற வார்த்தையை மற்ற வேத வசனங்களின்‌ 
அடிப்படையிலே நாம்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌, தேவனை ஒருவனும்‌ ஒருக்காலும்‌ கண்டதில்லை. 
யோவான்‌ முதலாம்‌ அதிகாரம்‌ 18ஆம்‌ வசனத்திலே, 

“தேவனை ஒருவனும்‌ ஒருக்காலுங்கண்டதில்லை, பிதாவின்‌ மடியிலிருக்கீற ஒரேபேறான 
குமாரனே அவரை வெளிப்படூத்தினார்‌” என்று வாசிக்கிறோம்‌. அவர்கள்‌ கண்டதெல்லாம்‌ தேவனுடைய 
பிரசன்னத்தை உணரும்படியாய்‌ தேவன்‌ செய்த ஒரு காரியத்தைத்தான்‌. மோசேக்கு முட்செடியில்‌ 
தரிசனமானதுபோல தேவனை நமக்கு மிக அருகிலே தெளிவாகக்‌ காட்டுவது, ஆண்டவராகிய இயேசு 
கிறிஸ்துதான்‌. நம்முடைய இருதயத்தை தீருப்தி செய்யும்‌ எல்லாக்‌ காரியமும்‌ அவரிடத்திலேயும்‌ 
இருக்கிறது. நாம்‌ பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதெல்லாம்‌ குமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ மூலமாகத்தான்‌. பிதாவாகிய தேவன்‌ பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்‌? எப்படி அவர்‌ 
உணருவார்‌? எப்படி அவர்‌ சிந்திப்பார்‌? என்பதெல்லாம்‌ நமக்குத்‌ தெரியாது. ஏனென்றால்‌, ஏசாயா 
55ஆம்‌ அதிகாரம்‌ 8ஆம்‌, 9ஆம்‌ வசனங்களிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. 

“என்‌ நீனைவுகள்‌ உங்கள்‌ நினைவுகள்‌ அல்ல; உங்கள்‌ வழிகள்‌ என்‌ வழிகளும்‌ அல்லவென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பூமியைப்‌ பார்க்கிலும்‌ வானங்கள்‌ எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள்‌ 
வழிகளைப்பார்க்கிலும்‌ என்‌ வழிகளும்‌, உங்கள்‌ நினைவுகளைப்‌ பார்க்கிலும்‌ என்‌ நீனைவுகளும்‌ 
உயர்ந்திருக்கிறது. ” 

ஆனால்‌, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. மோசே, 
ஆரோன்‌, நாதாப்‌, அபியூ மற்றும்‌ அந்த எழுபது இஸ்ரவேல்‌ மக்களின்‌ தலைவர்களும்‌ தேவனாகிய 
கர்த்தரைப்‌ பார்க்கவில்லை, அவர்‌ தம்முடைய பிரசன்னத்தை அவர்கள்‌ உணர்ந்து 
கொள்ளும்படியாக செய்த ஒரு காட்சியையேக்‌ கண்டார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 24 : 11, 12 

இந்த வசனத்திலேயும்‌, இதற்கு முந்தின வசனத்திலேயும்‌ ஆண்டவருடைய பிரசன்னத்தை 
உணர்ந்து கொள்ளும்‌ ஒரு காரியத்தை அவர்கள்‌ கண்டதைக்‌ குறித்து வாசிக்கிறோம்‌. பின்னான 
நாட்களிலே மோசேயும்‌ கர்த்தரைத்‌ தான்‌ காணவேண்டும்‌ என்று சொன்னான்‌. ஏனென்றால்‌, 
அதுவரை ஆண்டவர்‌ தம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய்‌ செய்த ஒரு 
காட்சியைத்தான்‌ கண்டானே ஒழிய, கர்த்தரைக்‌ காணவில்லை. மோசே கர்த்தரைக்‌ காண 
விரும்பினான்‌. 

பிலிப்புவும்‌ கர்த்தரைக்‌ காணவேண்டும்‌ என்று வாஞ்சித்தான்‌. யோவான்‌ 14ஆம்‌ அதிகாரம்‌ 
8ஆம்‌ 9ஆம்‌ வசனங்களைப்‌ பாருங்கள்‌. 

“பிலிப்பு அவரை நோக்கி: ஆண்டவரே, பிதாவை எங்களுக்குக்‌ காண்பியும்‌, அது எங்களுக்குப்‌ 
போதும்‌ என்றான்‌. 

அதற்கு இயேசு: பிலிப்புவே, இவ்வளவுகாலம்‌ நான்‌ உங்களுடனேகூட இருந்தும்‌ நீ என்னை 
அறியவில்லையா? என்னைக்‌ கண்டவன்‌ பிதாவைக்‌ கண்டான்‌; அப்படியிருக்க, பிதாவை 
எங்களுக்குக்‌ காண்பியும்‌ என்று நீ எப்படிச்‌ சொல்லுகிறாய்‌?” 

நீங்கள்‌ கர்த்தரைக்‌ காண வேண்டுமென்று விரும்புவீர்களென்றால்‌, ஆண்டவராகிய 
இயேசுகிறிஸ்து மூலமாகவே நீங்கள்‌ செல்ல வேண்டும்‌. சிலர்‌ சாட்சி சொல்லும்பொழுது, 
இரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நேராக வந்ததைப்‌ போலச்‌ 
சொல்வார்கள்‌. ஆனால்‌, உண்மை என்னவென்றால்‌, நாம்‌ நேரடியாக தேவனுடைய 
பிரசன்னத்திற்குள்ளே செல்கிறதில்லை, நமக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையிலே நமக்காகப்‌ பரிந்துபேசும்‌ 
ஒருவர்‌ இருக்கிறார்‌. அவர்தான்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1தீமோத்தேயு 2:5: 

“தேவன்‌ ஒருவரே, தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ மத்தியஸ்தரும்‌ ஒருவரே.” 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது ஒரு கரத்தைப்‌ பிதாவின்‌ கரத்தோடும்‌, மறுகரத்தை 
நம்முடைய கரத்தோடும்‌ இணைக்கிறார்‌. இவ்வண்ணமாக தேவனை நம்மோடு இணைக்கிறார்‌. நாம்‌ 
தனியாகப்‌ பிதாவினிடத்திலே சேர்கிறதில்லை, அதை நாம்‌ உணர்ந்து கொள்ளவேண்டும்‌. 

யாத்திராகமம்‌ 24 : 13 

இப்‌பொழுது யோசுவா அதிகமாக வருவதை நாம்‌ பார்க்கிறோம்‌. மோசேயைத்‌ தொடர்ந்து 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை வழிநடத்தும்‌ பொறுப்பை எடூப்பதற்காகக்‌ கர்த்தர்‌ அவனை ஆயத்தப்படுத்திக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அவன்‌ ஒரு இளைஞனாய்‌ இருந்தான்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களை வழிநடத்திச்‌ 
செல்லும்‌ பொறுப்பை எடூத்துக்கொள்ளும்‌ முன்னதாக அநேகக்‌ காரியங்களை கர்த்தர்‌ அவனுக்குக்‌ 
கற்றுக்கொடுக்க வேண்டியிருந்தது. 

யாத்திராகமம்‌ 24 : 14 - 18 

இந்தக்‌ காலக்கட்டத்திலேதோன்‌ மோசே சீனாய்‌ மலையிலே இருந்தபொழுது, இந்தப்‌ 

புத்தகத்திலே நாம்‌ வாசிக்கிற, தேவன்‌ கூறிய மற்ற வெளிப்பாடுகளை அவன்‌ பெற்றுக்‌ கொண்டான்‌. 


அதிகாரம்‌ 25 


BTN FOL NY பம்‌ மைபா CUNOGL OA — ௮ 7 020 CULL 
குச Oli — சிம்மா HGS GE Cog — (பர்‌ Gian 
யாத்திராகமம்‌ 25ஆம்‌ அதிகாரம்‌ முதல்‌ 30ஆம்‌ அதிகாரம்‌ வரை தேவனாகிய கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு ஆசரிப்புக்‌ கூடாரத்தைக்‌ கொடுக்கிறார்‌. அது எப்படி அமைக்கப்பட 
வேண்டும்‌, பிரதான ஆசாரியனோடே எப்படி இருக்க வேண்டும்‌ என்பதைக்‌ குறித்துத்‌ தெளிவாகச்‌ 
சொல்கிறார்‌. 

தொடர்ந்து, ஆசரிப்புக்‌ கூடாரத்தை எப்படி மக்கள்‌ நீறுவினார்கள்‌, எப்படி தேவனுடைய மகிமை 
அதை மூடிற்று என்பதைக்‌ குறித்துப்‌ பார்க்கப்போகிறோம்‌. இஸ்ரவேலருடைய வாழ்க்கையின்‌ 
மையத்திலே இந்த ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ இருக்க வேண்டும்‌. ஏனென்றால்‌, மனிதன்‌ இங்கேதான்‌ 
தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவனாய்‌ இருக்கிறான்‌. 

யாத்திராகமம்‌ 25:1,2 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து சில மாதங்கள்தான்‌ 
ஆகின்றன. என்றாலும்‌, ஆசரிப்புக்‌ கூடாரத்தைக்‌ கட்டுவதற்காக மக்களைக்‌ கொடுக்கும்படியாக 
தேவன்‌ கேட்கிறார்‌. ஆனால்‌, இங்கே ஆச்சரியமான காரியம்‌ என்னவென்றால்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மிக அதிகமாக கொடுத்தபடியினாலே கொடுத்தது போதும்‌ என்று சொல்ல வேண்டிய நீலை வந்தது. 

இப்படிப்பட்ட காரியம்‌ அடிக்கடி நடைபெறாத ஒரு காரியம்‌. போதகர்களாய்‌ இருக்கிற எவருமே 
இதற்கு சாட்சிகளாய்‌ இருப்பார்கள்‌. தேவை என்ற அறிவிப்பு கொடுக்கப்படும்‌பொழுது, அநேகர்‌ 
உற்சாகமாய்‌ கொடுப்பார்கள்‌. இருந்தாலும்‌, போதும்‌ இனி கொடுக்க வேண்டியதீல்லை என்று சொல்ல 
வேண்டிய நிலை வருவது மிக அரிதானது. ஆனால்‌, மோசே போதும்‌ என்று சொல்லவேண்டிய நேரம்‌ 
வந்தது. 

அவர்கள்‌ என்ன பொருட்களைக்‌ கொண்டூவந்தார்களைன்று மூன்றாம்‌ வசனம்‌ முதல்‌ ஏழாம்‌ 
வசனம்‌ வரை வாசிக்கிறோம்‌. 

யாத்திராகமம்‌ 25:3-7 

இதையெல்லாம்‌ கேட்கும்பொழுது, இவை எல்லாம்‌ அவர்களுக்கு எங்கே கிடைத்தது என்று 
நீங்கள்‌ யோசிக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை 
செய்யப்பட்டபொழுது, 400 ஆண்டூ காலமாக அவர்கள்‌ அடிமையாய்‌ இருந்த காலத்திலே வாங்க 
வேண்டிய ஊதீயத்தையெல்லாம்‌ சேர்த்து எகிப்திய மக்களுடைய கரத்திலேயிருந்து வாங்கிக்கொண்டு 
வந்திருந்தார்கள்‌. 

யாத்தீராகமம்‌ 12ஆம்‌ அதிகாரம்‌ 36ஆம்‌ வசனத்திலே, 

“கர்த்தர்‌ ஜனங்களுக்கு எகிப்தியரின்‌ கண்களில்‌ தயவு கிடைக்கும்படி செய்ததினால்‌, கேட்டதை 
அவர்களுக்குக்‌ கொடுத்தார்கள்‌; இவ்விதமாய்‌ அவர்கள்‌ எகிப்தியரைக்‌ கொள்ளையிட்டார்கள்‌” என்று 
வாசித்தோம்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தைவிட்டுப்‌ புறப்பட்டபொழுது, மிக அதிகமான செல்வச்செழிப்பை 
தங்களோட எடுத்துச்‌ சென்றார்கள்‌. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ தூக்கிச்‌ செல்லக்கூடிய அளவிற்குதான்‌ 
இருந்தது. இருந்தாலும்‌, அது செல்வச்‌ செழிப்பு வாய்ந்ததாய்‌, அழகானதாய்‌, பிரகாசமானதாய்‌ 
இருந்தது. 

யாத்திராகமம்‌ 25 : 8 

இந்த வசனத்திலே கேரூபின்களுக்கு நடுவாக வாசம்‌ செய்கிறவர்‌ என்று அவரைப்‌ பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல்‌ 4 : 4, 2 சாமுவேல்‌ 6 : 2, 2 இராஜாக்கள்‌ 19 : 15 மேலும்‌ ஏசாயா 
37 :76 எல்லாமே இதைக்‌ குறித்துச்‌ சொல்கின்றன. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ யகோவாவாகிய ராஜாவாலே 


ப ப பபப பபப 


ஆளப்படுகிறவர்களாக இருந்தார்கள்‌. அவருடைய சிங்காசனம்‌ கேருபீன்களுக்கு நடுவாக இருந்தது. 
இங்கே தான்‌ மனிதன்‌ தேவனை சந்திக்கும்‌ இடம்‌ இருந்தது. மனிதனுடைய கரங்களினாலே கட்டப்பட்ட 
இடங்களிலே தேவன்‌ வசிக்கிறார்‌ என்று சொல்வது உண்மை அல்ல. இது தேவனை அறியாத 
மக்களுடைய ஒரு எண்ணம்‌. சிலர்‌ நாம்‌ ஆராதிக்கக்‌ கூடும்‌ ஆலயத்தை தேவனுடைய வீடூ என்று 
சொல்வார்கள்‌. ஆனால்‌ உண்மையில்‌ அது தேவனுடைய வீடு அல்ல. ஏனென்றால்‌ தேவன்‌ 
அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்திலே மட்டும்‌ வாசம்‌ பண்ணுகிறவர்‌ அல்ல. ஒரு அழகான 
ஆலயத்தைக்‌ கட்டிய சாலொமோனும்‌ இந்த உண்மையை தெரியப்படுத்தீயே இருக்கிறான்‌. 1 
இராஜாக்கள்‌ 8 :27, “தேவன்‌ மெய்யாக பூமியிலே வாசம்பண்ணுவாரோ? இதோ, வானங்களும்‌ 
வானாதி வானங்களும்‌ உம்மைக்‌ கொள்ளாதே; நான்‌ கட்டின இந்த ஆலயம்‌ எம்மாத்தீராம்‌?” என்று 
தான்‌ சொல்கிறான்‌. 

அப்படியானால்‌ இந்தக்‌ கூடாரம்‌ மனிதன்‌ தேவனை சந்திக்கும்‌ ஒரு இடமாகவே இருக்கிறது. 
அவ்வளவுதான்‌. சங்கீதம்‌ 99 : 1 : “கர்த்தர்‌ ராஜரிகம்பண்ணுகிறார்‌, ஜனங்கள்‌ தத்தளிப்பார்களாக; 
அவர்‌ கேரூபின்களின்‌ மத்தியில்‌ வீற்றிருக்கிறார்‌, பூமி அசைவதாக.” உடன்படிக்கைப்‌ பெட்டி 
தேவனுடைய சிம்மாசனம்‌. தேவனுடைய கூடாரத்தீற்காக செய்யப்பட வேண்டிய முதல்‌ பொருள்‌ 
அதுதான்‌. 

யாத்திராகமம்‌ 25 : 9 

இந்த உலகப்பிரகாரமான ஆசரிப்பு கூடாரம்‌ பரலோகத்திலே காணப்படும்‌ ஆசரிப்பு 
கூடாரத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது என்று எபிரெயர்‌ நீருபத்தீலே நாம்‌ பார்க்கிறோம்‌. 
அப்படியென்றால்‌, பரலோகத்திலேயும்‌ இப்படி ஒரு உண்மையான கூடாரம்‌ இருக்கிறதா என்ற ஒரு 
கேள்வி வருகிறது. வேதவசனம்‌ இவ்வாறு கூறுவதீனாலே நாமும்‌ அப்படியே விசுவாசிக்கலாம்‌. 
எபிரெயர்‌ 8 : 5 வாசித்துப்‌ பாருங்கள்‌. 

“இவர்கள்‌ செய்யும்‌ ஆராதனை பரலோகத்திலுள்ளவைகளின்‌ சாயலுக்கும்‌ நீழலுக்கும்‌ 
ஒத்திருக்கிறது; அப்படியே, மோசே கூடாரத்தை உண்டுபண்ணப்போகையில்‌: மலையிலே உனக்குக்‌ 
காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும்‌ செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன்‌ 
அவனுக்குக்‌ கட்டளையிட்டார்‌.” 

தொடர்ந்து அதே எபிரெயர்‌ நீருபத்திலே 9 : 23, 24ஐப்‌ பாருங்கள்‌; “ஆதலால்‌ 
பரலோகத்திலுள்ளவைகளுக்குச்‌ சாயலானவைகள்‌ இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட 
வேண்டியதாயிருந்தது; பரலோகத்தீலுள்ளவைகளோ இவைகளிலும்‌ விசேஷித்த பலிகளாலே 
சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான 
கையினால்‌ செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர்‌ பிரவேசியாமல்‌, 
பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காகத்‌ தேவனுடைய சமுகத்திலே பிரத்தியட்சமாகும்படி 
பிரவேசித்திருக்கிறார்‌.” 

யாத்திராகமம்‌ 25 : 10 

இங்கே உடன்படிக்கைப்பெட்டி எப்படி செய்யப்பட வேண்டூம்‌ என்று சொல்லப்படுகிறது. 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வெளிப்பிரகாரம்‌ நூறு முழ நீளமும்‌ ஐம்பது முழ அகலமாயும்‌ இருக்கும்‌. ஒரு 
முழம்‌ என்பது சுமார்‌ 18 அங்குல அளவுடையது. இந்த ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ இரண்டு முக்கியமான 
பகுதிகளாகப்‌ பிரிக்கப்படுகிறது. ஒன்று பரிசுத்த ஸ்தலம்‌, அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம்‌. ஆசரிப்புக்‌ 
கூடாரம்‌ முப்பது முழ நீளமும்‌, பத்து முழ அகலமுமாயிருக்கும்‌. பத்து முழ உயரமாகவும்‌ அது 
இருந்தது. பரிசுத்த ஸ்தலம்‌ 20 முழ நீளமும்‌, 10 முழ அகலமுமாக இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம்‌ 1௦ 
முழ நீளமும்‌, 10 முழ அகலமுமாக இருந்தது. அதுவும்‌ பத்து முழ உயரம்‌. எனவே அது ஒரு பூரண 
சதுரவடிவாக இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தீலே காணப்பட்ட பொருட்கள்‌ என்னவென்றால்‌ 
சமுகத்தப்பங்கள்‌, அப்பங்கள்‌ வைப்பதற்கான மேஜை, பொன்னாலான விளக்குத்தண்டு. 
தூபவர்க்கபீடம்‌. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌ அதின்மேலே கிருபாசனமும்‌ 


_——-—-—- ன 


இருக்கும்‌. வெளிப்பிரகாரத்திலே வெண்கலத்திலான பலிபீடமும்‌ வவண்கலத்தொட்டியும்‌ 
காணப்படுகிறது. இவைகளைச்‌ சுற்றி வெள்ளைத்‌ துணியாலே சுவர்‌ போன்ற அமைப்பு உண்டு. 
யாத்திராகமம்‌ 25 : 11 - 16 
உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌, கிருபாசனமும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனை சந்திக்கும்‌ இடமாக 
இருந்தது. அங்கேதான்‌ தேவனிடத்திலே அவர்கள்‌ கீட்டிச்‌ சேர வேண்டும்‌. அதுதான்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தீன்‌ மகா பரிசுத்த ஸ்தலம்‌. முதலாவது செய்யப்பட வேண்டியது இந்த உடன்படிக்கைப்‌ பெட்டி. 
நன்றாகக்‌ கவனியுங்கள்‌. இப்பொழுது தேவனுடைய கண்ணோட்டத்தீலே காரியங்களைப்‌ 
பார்க்கிறோம்‌. உள்ளேயிருந்து வெளியே நோக்கிப்‌ பார்க்கிறோம்‌. மகா பரிசுத்த ஸ்தலத்திலேதான்‌ 
இந்த உடன்படிக்கைப்‌ பெட்டி இருந்தது. இங்கேதான்‌ தேவனுடைய பிரசன்னம்‌ இருந்தது. 
மனிதனுடைய கண்ணோட்டத்திலே இவைகளை நாம்‌ பார்ப்போம்‌ என்றால்‌ முதலாவதாக 
ஆசரிப்பு கூடாரத்தின்‌ முகவாயிலைப்‌ பார்ப்போம்‌. வெண்கல பலிபீடம்‌, தொடர்ந்து வெண்கலத்‌ 
தொட்டி. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தீரத்திலே பிரயாணப்படூம்பொழுது தங்கள்‌ கரங்களிலே 
தூக்கிக்‌ கொண்டு செல்லத்தக்க விதத்திலே அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. இவைகளையெல்லாமே 
தனித்தனியாகக்‌ கழற்றி மாட்டக்‌ கூடிய வகையிலே செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
ஒவ்வொரு பக்கமும்‌ வளையங்களாலும்‌, அதிலே இடையிலே போடூம்படியான தண்டூகளாலும்‌ 
செய்யப்பட்டிருந்தது. எனவே எளிதாக அதைக்‌ கழட்டவும்‌, பின்னர்‌ மாட்டவும்‌, தூக்கிச்‌ செல்லவும்‌ 
வசதீயாக இருந்தது. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியின்‌ மேல்‌ பகுதியிலே கிருபாசனம்‌ உண்டு. என்றாலும்‌ இது தனிப்பட்ட 
ஒரு பொருளாகவேக்‌ கருதப்பட்டது. 
யாத்திராகமம்‌ 25 : 17 - 20 
இந்தக்‌ கேருபீன்கள்‌ செட்டைகளை உயர விரித்திருந்தாலும்‌ கேருபீன்கள்‌ முகங்கள்‌ 
கிருபாசனத்தை நோக்குகின்றவைகளாக இருந்தன. 
யாத்திராகமம்‌ 25 : 21, 22 
உடன்படிக்கைப்‌ பெட்டி வெளிப்புறமூம்‌ உள்‌ புறமும்‌ தங்கத்தகடுகளினாலே மூடப்பட்டிருந்தது. 
இது சீத்தீம்‌ மரத்திலே செய்யப்பட்டிருந்தது. இது எளிதிலே அழிக்கப்பட முடியாத மரப்பலகை. இது 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்‌ தன்மையையும்‌ மனுஷத்‌ தன்மையையும்‌ குறிக்கும்‌ 
பூரண அடையாளமாய்‌ இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவ மனிதர்‌. பொன்‌ அவருடைய தெய்வீகத்‌ 
தன்மையையும்‌, மரம்‌ அவருடைய மனிதத்‌ தன்மையையும்‌ காட்டுகிறது. எனவே உடன்படிக்கைப்‌ 
பெட்டி வெறும்‌ மரப்பெட்டி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால்‌ அங்கே பொன்னும்‌ இருக்கிறது. 
அதைப்‌ பொன்னாலான பெட்டி என்றும்‌ சொல்ல முடியாது. ஏனென்றால்‌ அங்கே மரமும்‌ இருக்கிறது. 
இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைக்‌ குறிக்கிறது. அவர்‌ தேவாதி தேவனாகவும்‌ இருந்தார்‌, அவர்‌ 
மனிதனாகவும்‌ இருந்தார்‌. இரண்டும்‌ எந்த விதத்திலேயும்‌ ஒன்றோடொன்று கலக்கவில்லை. 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே இருந்த இந்த இரண்டு தன்மைகளையும்‌ புரிந்துகொள்ள 
வேண்டியது மிகவும்‌ முக்கியம்‌. தேவனும்‌ மனிதனும்‌ இவ்வாறு இணைந்து காணப்படுவதை 
அடையாளமாகக்‌ காண்பிக்கக்‌ கூடியது வேறு எதுவும்‌ இல்லை. இந்த உடன்படிக்கைப்‌ பெட்டியே 
அதைத்‌ தெளிவாகச்‌ சொல்கிறது. சாதாரண மரத்தினாலும்‌ பொன்னினாலும்‌ செய்யப்பட்ட இந்தப்‌ 
பெட்டி எந்தக்‌ குறைபாடும்‌ இல்லாத விவரிக்க முடியாத ஒன்றைக்‌ குறித்துச்‌ சொல்கிறது. 
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக சாதாரண காரியங்களைத்‌ தேவன்‌ தெரிந்து 
கொள்கிறார்‌. எனவே உடன்படிக்கைப்‌ பெட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு 
விவரிக்கிறது. உடன்படிக்கைப்‌ பெட்டியின்‌ உள்புறமும்‌ வெளிப்புறமும்‌ பொன்‌ தகடுகளினாலே 
மூடப்பட்டிருந்தது. கொலோசெயர்‌ 2 : ஐ வாசியுங்கள்‌. “ஏனென்றால்‌, தேவத்துவத்தின்‌ 
பரிபூரணமெல்லாம்‌ சரீரப்பிரகாரமாக அவருக்குள்‌ வாசமாயிருக்கிறது.” இயேசு கிறிஸ்துவினுடைய 


_——-—-- னா 


தெய்வீகம்‌ தெளிவாக அதிலே இருந்தது. தேவனைப்போலவே அவர்‌ பேசினார்‌. தேவனுக்கு தம்மை 
அவர்‌ சமமாகவேக்‌ கூறினார்‌. 

யோவான்‌ 14ஆம்‌ அதிகாரம்‌ முதலாம்‌ வசனத்தீலேயும்‌, 9ஆம்‌ வசனத்திலேயும்‌ இதை நாம்‌ 
பார்க்கலாம்‌. யோவான்‌ 14 : 1: “உங்கள்‌ இருதயம்‌ கலங்காதிருப்பதாக; தேவனிடத்தில்‌ 
விசுவாசமாயிருங்கள்‌, என்னிடத்திலும்‌ விசுவாசமாயிருங்கள்‌.” 

யோவான்‌ 14 : 9: “அதற்கு இயேசு: பிலிப்புவே, இவ்வளவு காலம்‌ நான்‌ உங்களுடனேகூட 
இருந்தும்‌ நீ என்னை அறியவில்லையா? என்னைக்‌ கண்டவன்‌ பிதாவைக்‌ கண்டான்‌; அப்படியிருக்க, 
பிதாவை எங்களுக்குக்‌ காண்பியும்‌ என்று நீ எப்படிச்‌ சொல்லுகிறாய்‌?” 

இயேசு பரிபூரணமாக மனிதராகவும்‌ இருந்தார்‌. அவர்‌ தேவாதி தேவனாகவும்‌ இருந்தார்‌. அவர்‌ 
வாழ்ந்து பணி செய்த காலங்களிலே களைப்படைந்த நேரங்கள்‌ உண்டு. எனவே சமாரியாவின்‌ 
கிணற்றண்டையிலே அவர்‌ உட்கார்ந்தார்‌. அவர்‌ உறங்கினார்‌. அவர்‌ உண்டார்‌. அவர்‌ குடித்தார்‌. அவர்‌ 
சிரித்தார்‌. அவர்‌ அழுதார்‌. இவை எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவர்‌ பாடூபட்டூ மரித்தார்‌. இது எல்லாமே 
மனிதனின்‌ வாழ்க்கையிலே காணப்படுகின்ற குணநலன்கள்‌. எனவே உடன்படிக்கைப்‌ பெட்டியிலே 
மரமும்‌ தேவையாக இருந்தது. பொன்னும்‌ தேவையாக இருந்தது. என்றாலும்‌ இரண்டூம்‌ 
ஒன்றோடொன்று கலக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தேவன்‌, அதே வேளையிலே அவர்‌ மனிதர்‌. 
ஆனாலும்‌ அவர்‌ தேவனாகவும்‌ மனிதராகவும்‌ எந்த ஒரு நேரத்திலேயும்‌ செயல்படவில்லை. ஒன்று 
அவர்‌ முழுமையாக மனிதராக இருந்தார்‌. அல்லது முழுமையாக தெய்வீகம்‌ அவருக்கு இருந்தது. 

அதுமட்டுமல்ல, உடன்படிக்கைப்‌ பெட்டி வெறுமையாக இல்லை. மூன்று பொருட்கள்‌ 
அதுனுள்ளே இருந்தன. இதைக்‌ குறித்து எபிரெயர்‌ 9ஆம்‌ அதிகாரம்‌ 4ஆம்‌ வசனத்திலே இவ்விதமாக 
வாசிக்கிறோம்‌. “அதிலே பொன்னாற்செய்த தூபகலசமும்‌, முழுவதும்‌ பொற்றகடூ பொதிந்திருக்கப்பட்ட 
உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌ இருந்தன; அந்தப்‌ பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும்‌, 
ஆரோனுடைய தளிர்த்த கோலும்‌, உடன்படிக்கையின்‌ கற்பலகைகளும்‌ இருந்தன.” 

எப்படி உடன்படிக்கைப்‌ பெட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இணையானதாக 
இருக்கின்றதோ அப்படியே உடன்படிக்கைப்‌ பெட்டியிலிருந்த பொருட்களும்‌ அடையாளமாக 
இருக்கின்றன. ஆரோனுடைய துளிர்த்தகோல்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலைக்‌ குறிக்கிறது. 
மன்னா இயேசு கிறிஸ்துவே ஜீவ. அப்பம்‌ என்பதைச்‌ சொல்கின்றது. பத்துக்‌ கற்பனைகள்‌ இயேசு 
கிறிஸ்து இந்த உலகத்திலே நீயாயப்பிரமாணத்தைக்‌ கைக்கொண்டவராக வாழ்ந்து காட்டியதைச்‌ 
சுட்டிக்‌ காட்டுகிறது. அவரைக்‌ குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்களின்‌ நிறைவேறுதலை 
நினைவுபடுத்துகிறது. 

கற்பனைகள்‌ எழுதப்பட்ட கற்பலகைகள்‌ இயேசுவே ராஜா என்பதைக்‌ குறித்தும்‌ பேசுகிறது. 
அவர்‌ ஒரு ராஜாவாகப்‌ பிறந்தார்‌. ராஜாவாக வாழ்ந்தார்‌. ராஜாவாக மரித்தார்‌. ராஜாவாகவே உயிரோடு 
எழுந்தார்‌. மீண்டுமாக இந்த பூமிக்கு அவர்‌ ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார்‌. தேவனுடைய திட்டம்‌ 
இன்றைக்கும்‌ நிறைவேறிக்கொண்டேதான்‌ இருக்கிறது. நித்தியமான காலங்களைக்‌ கடந்து 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆளப்போகும்‌ காலங்களுக்குள்ளே 
வரப்போகிறோம்‌. இந்த பூமிக்கு ஒரு ஆளுநர்‌ தேவை. மனிதனுக்கு ஒரு அரசன்‌ தேவை. 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வரப்போகிறார்‌. 

அடூத்ததாக பொற்கலசத்திலே இருந்த மன்னா இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக 
நமக்குக்‌ காட்டுகிறது. தேவனுக்காக இயேசு கிறிஸ்து பேசினார்‌. யோவான்‌ 6 : 32லே இது நமக்கு மிகத்‌ 
தெளிவாகத்‌ தெரிகின்றது. “இயேசு அவர்களை நோக்கி: வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே 
உங்களுக்குக்‌ கொடுக்கவில்லை; என்‌ பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை 
உங்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌ என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌,” 
என்றார்‌. 


இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு தேவன்‌ அருளும்‌ செய்தீயாகவும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
வார்த்தையாக இருந்தார்‌. தேவனுடைய வார்த்தையாக, எழுத்தாக இருந்தார்‌. அல்பாவும்‌ 
ஒமேகாவுமாக இருந்தார்‌.( யோவான்‌ 1 : 1- 3) அவரே மனுக்குலத்தீற்கு தேவன்‌ கொடுத்த இறுதி 
செய்தி. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தேவனை வவளிப்படுத்தும்‌ மனிதனாக 
வந்தபடியினாலே பரலோகம்‌ அமைதியாகி விட்டது. இயேசு கிறிஸ்துவிற்குப்‌ பின்னாலே வேறு 
எதையுமே மனிதனோடூ தொடர்புகொள்ள தேவன்‌ செயல்படூத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவிலே 
தேவன்‌ தமது இருதயத்தை நமக்குக்‌ காண்பித்து விட்டார்‌. ஆரோனின்‌ துளிர்த்த கோல்‌ இயேசு 
கிறிஸ்துவை ஆசாரியராகவும்‌ காட்டுகிறது. ஒரு தீர்க்கதரிசி மனிதன்‌ முன்னாலே தேவனுக்காகப்‌ 
பேசுவான்‌. ஒரு ஆசாரியன்‌ தேவனுக்கு முன்னாக மனிதனுக்காகப்‌ பேசுவான்‌. ஒரு. ஆசாரியராக 
இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்புக்கொடுத்தார்‌. ஒரு ஆசாரியராக அவர்‌ பரலோகத்தீற்குள்ளே 
சென்றிருக்கிறார்‌. இப்பொழுதும்‌ அவர்‌ தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார்‌. 
உயிரோடு எழுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உயிர்தெழுதலுக்கான ஒரு 
விசேஷித்த மாதீரியாக இருக்கிறார்‌. 

ஈஸ்டர்‌ பண்டிகையைக்‌ கொண்டாடூம்பொழுது லில்லி பூக்களைக்‌ குறித்தும்‌ முட்டைகளைக்‌ 
குறித்தும்‌ நாம்‌ பேசுகிறோம்‌. ஆனால்‌ உண்மையாகவே அவை உயிர்த்தெழுதலைக்‌ குறித்துப்‌ 
பேசவில்லை. ஆரோனின்‌ துளிர்த்த கோல்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலைக்‌ குறித்துச்‌ 
சொல்கிறது. பழைய ஒரு கம்பு துளிர்‌ விடுகிறது. எனவே இந்த உடன்படிக்கைப்‌ பெட்டி இயேசு 
கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஆசாரியராக, ஒரு ராஜாவாக அறிவிக்கிறது. யோவான்‌ 1 : 14, “ 
அந்த வார்த்தை மாம்சமாகி, கிருபையினாலும்‌ சத்தியத்தீனாலும்‌ நீறைந்தவராய்‌, நமக்குள்ளே 
வாசம்பண்ணினார்‌; அவருடைய மகிமையைக்‌ கண்டோம்‌; அது பிதாவுக்கு ஒரே பேறானவருடைய 
மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.” 

கிருபையின்‌ ஆசனம்‌ இந்த உடன்படிக்கைப்‌ பெட்டியின்‌ மேல்‌ பாதத்தீலே வைக்கப்பட்டிருந்தது. 
அது உடன்படிக்கைப்‌ பெட்டியின்‌ மேலே வைக்கப்பட்டிருந்தானும்‌ அது தனியான ஒன்றாகவேக்‌ 
காணப்படுகிறது. அது முழுவதும்‌ பொன்னால்‌ செய்யப்பட்டிருந்தது. இதைத்தான்‌ நாம்‌ 17, 18ஆம்‌ 
வசனங்களிலே வாசித்தோம்‌. இந்த கேருபீன்கள்‌ கீழே கிருபாசனத்தைப்‌ பார்க்கும்‌ வண்ணமாக 
அமைக்கப்பட்டிருந்தன. அந்த இடத்திலேதான்‌ பிரதான ஆசாரியன்‌ பலியின்‌ இரத்தத்தைத்‌ தெளிக்க 
வேண்டும்‌. இந்த இரத்தமே அதை கிருபை ஆசனமாக்கிற்று. இதுவும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ செயலை 
அடையாளமாகக்‌ காட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நமக்காக 
சிலுவையிலே மரித்த பின்னர்‌ தமது இரத்தத்தைப்‌ பரலோகத்திலே அர்ப்பணித்தார்‌. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ விலையேறப்பெற்றது. 1 பேதுரு 1 : 18,19ஐ 
வாசியுங்கள்‌. “உங்கள்‌ முன்னோர்களால்‌ பாரம்பரியமாய்‌ நீங்கள்‌ அநுசரித்துவந்த வீணான 
நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும்‌ பொன்னினாலும்‌ மீட்கப்படாமல்‌, 
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின்‌ விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே 
மீட்கப்பட்டீர்களென்று அறிந்திருக்கிறீர்களே.” 

கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ விட விலையேறப்பெற்றது. 
பரலோகத்திலே அது விலையேறப்பெற்றது. இயேசு கிறிஸ்து மனுக்குலமாகிய நமக்காக சிந்தப்பட்ட 
இரத்தத்தைப்‌ பரலோகத்திற்குச்‌ செல்லும்பொழுது முன்‌ வைத்தார்‌. இதனால்‌ தேவனுடைய ஆசனம்‌ 
நமக்கு இன்று கிருபையின்‌ ஆசனமாக இருக்கிறது. 

மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை நம்முடைய 
பாவங்களுக்காகச்‌ சிந்தினபடியினாலே நாம்‌ தேவனிடத்திலே கீட்டிச்‌ சேருகிறோம்‌. இப்பொழுது 
எபிரேயர்‌ 4 : 14 - 16 வரை வாசியுங்கள்‌. “ வானங்களின்‌ வழியாய்ப்‌ பரலோகத்திற்குப்போன 
தேவகுமாரனாகிய இயேசு என்னும்‌ மகா பிரதான ஆசாரியர்‌ நமக்கு இருக்கிறபடியினால்‌, நாம்‌ 
பண்ணின அறிக்கையை உறுதியாய்ப்‌ பற்றிக்கொண்டிருக்கக்கடவோம்‌. நம்முடைய 


_——-—-- ன 


பலவீனங்களைக்‌ குறித்துப்‌ பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர்‌ நமக்கிராமல்‌, எல்லாவிதத்திலும்‌ 
நம்மைப்போல்‌ சோதிக்கப்பட்டூம்‌, பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார்‌. 
ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ கிருபையை அடையவும்‌, 
தைரியமாய்க்‌ கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம்‌.” 

பரலோகத்திலிருக்கிற நம்முடைய தேவனை நமக்காகப்‌ பரிந்துபேசும்‌ ஆசாரியராகிய இயேசு 
கிறிஸ்து மூலமாக நாம்‌ கிட்டிச்‌ சேருகிறோம்‌. தேவனுடைய வலது பாரிசத்திலே அவர்‌ ஜீவனுள்ள 
கிறிஸ்துவாக இருக்கிறார்‌. அவர்‌ மூலமாகவே இரக்கத்தையும்‌, உதவியையும்‌ நாம்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. இன்று அநேக விசுவாசிகள்‌ தன்னந்தனியாக இந்த உலகத்திலே போராட 
நீனைக்கிறார்கள்‌. போராட முயற்சிக்கிறார்கள்‌. வாழ்க்கையின்‌ காரியங்களைத்‌ தனியாக சிந்திக்க 
முயல்கிறார்கள்‌. அவ்வாறு நாம்‌ தனியாக அவைகளை சந்திக்க முடியாது. அதற்கேற்ற பெலன்‌ 
நம்மிடத்திலே கிடையாது. அதற்கு உதவி தேவை. கிறிஸ்து கொடுக்கும்‌ உதவியை நம்மிலே பலர்‌ 
பெற்றுக்கொள்கிறதில்லை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌ எபேசியருக்காக ஜெபிக்கும்‌பொழுது, 
தேவனுடைய வல்லமை அவரை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பிய அந்த வல்லமை 
அவர்களிலேயும்‌ கிரியை செய்ய வேண்டும்‌ என்று ஜெபித்தார்‌. இதை எபேசியர்‌ முதலாம்‌ அதிகாரம்‌ 19, 
20ஆம்‌ வசனங்களிலே நாம்‌ பார்க்கலாம்‌. 

ஆனால்‌ இன்று விசுவாசிகளிடையே இந்த வல்லமை கீரியை செய்வது மிகக்‌ குறைவாகவே 
இருக்கிறது. பிதாவுடைய வலது பாரிசத்திலே நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர்‌ இருக்கிறபடியினாலே 
அந்த வல்லமையை நாமும்‌ விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே 
வேலை செய்கிற ஒரு பிரதான ஆசாரியன்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்று மிகத்‌ துரிதமாக 
இரத்தத்தை கிருபாசனத்திலே தெளித்து விட்டு சீக்கிரமாக வெளியே வந்து விட வேண்டும்‌. 

ஆனால்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய பிரதான ஆசாரியர்‌ தமது 
காணிக்கையை செலுத்தியபோது பிதாவின்‌ வலது பாரிசத்தீலே உட்கார்ந்தார்‌. மட்டுமல்ல, 
இன்றைக்கும்‌ நமக்காக அவர்‌ அங்கேயே இருக்கிறார்‌. நம்மை இரட்சிக்கும்படியாக இந்த பூமியிலே 
வந்து அவர்‌ மரித்தார்‌. நாம்‌ காக்கப்படும்படியாக இன்று அவர்‌ பரலோகத்திலே வாசமாயிருக்கிறார்‌. 
அவரோடு கூட நாம்‌ ஒவ்வொரு நாளும்‌ தொடர்புள்ளவர்களாகக்‌ காணப்பட வேண்டும்‌. இன்று 
அவரோடுநீங்கள்‌ பேசினீர்களா ? 

பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே இருக்கிற பொருட்களைக்‌ குறித்து சிந்திக்கப்‌ போகிறோம்‌. இங்கே 
மூன்று பொருட்கள்‌ இருந்தன. முதலாவதாக பொன்‌ குத்துவிளக்கு, இரண்டாவதாக சீத்திம்‌ 
மரத்தினாலே செய்யப்பட்ட ஒரு மேஜை, மூன்றாவதாக பொற்பீடம்‌. 

பரிசுத்த ஸ்தலத்தின்‌ உள்ளேதான்‌ தொழுகையின்‌ இடம்‌ இருந்தது. பொன்குத்து விளக்கும்‌ 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்குக்‌ காட்டுகிறது. சமுகத்தப்பம்‌ வைக்கும்‌ மேஜையும்‌ ஜீவ 
அப்பமாகிய அவரை நமக்கு நினைப்பூட்டுகிறது. தூபவர்க்கத்திற்கான பொற்பீடம்‌ ஜெபத்தைக்‌ 
குறித்துப்‌ பேசுகிறது. இன்றைக்கும்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகப்‌ பிதாவினிடத்திலே 
பரிந்து பேசிக்‌. கொண்டிருக்கிறார்‌. நாமும்‌ பிதாவாகிய தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவின்‌ 
மூலமாகவே ஜெபிக்கிறவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 

இந்த மேஜையிலே பன்னிரண்டு அப்பங்கள்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. இந்த பன்னிரண்டு 
அப்பங்களும்‌ இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரங்களைக்‌ குறிக்கின்றன. தேவன்‌ எல்லாரையும்‌ 
சமமாகவேக்‌ கருதுகிறார்‌. 

யாத்திராகமம்‌ 25 : 23 


சமுகத்தப்பங்கள்‌ வைக்கும்‌ மேஜை இரண்டு முழ நீளமும்‌, ஒரு முழ அகலமும்‌ இருக்க 
வேண்டும்‌. மேஜையின்‌ உயரமும்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டியின்‌ உயரமும்‌ ஒன்று போலவே இருந்தது. 


யாத்திராகமம்‌ 25 : 24 

அந்த மேஜையைச்‌ சுற்றிலும்‌ பொன்னாலான விளிம்பு செய்யப்பட வேண்டும்‌. இது 

அப்பங்கள்‌ மேஜையிலிருந்து விழுந்துபோகாவண்ணம்‌ காத்துக்‌ கொள்ளும்‌. 
யாத்திராகமம்‌ 25 : 25 - 28 

இங்கேயும்‌ மீண்டுமாக நாலு பொன்‌ வளையங்களைப்‌ பண்ணி, நாலு கால்களிலிருக்கும்‌ 
மூலைகளிலேயும்‌ பொருத்த வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்திலே 
பிரயாணப்படூம்‌ பொழுது, இதிலே பாய்ச்சப்படூும்‌ கம்புகளைக்‌ கொண்டு, தோள்களிலே அதை 
அவர்கள்‌ தூக்கிச்‌ செல்ல எளிதானதாய்‌ இருக்கும்‌. ஆசாரியர்களுடைய தோள்களிலேயே இது 
சுமக்கப்பட்டது. 

யாத்திராகமம்‌ 25 : 25, 30 

அப்பம்‌ என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய்‌ இருக்கிறது. எனவேதான்‌ இந்த 
மேஜையும்‌ இயேசு கிறிஸ்துவைக்‌ குறிக்கும்‌ ஒரு அடையாளம்‌ என்று பார்த்தோம்‌. மட்டுமல்ல, இந்த 
மேஜை, அநேக காரியங்களைக்‌ குறித்து நமக்குச்‌ சொல்கிறது. அது வாழ்வாதாரத்தைக்‌ குறித்தும்‌, 
தேவன்‌ நமக்கு கொடுக்கிறவர்‌ என்பதைக்‌ குறித்தும்‌, இரட்சிப்பைக்‌ குறித்தும்‌ பேசுகிறது. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது, ஒரு உவமையைச்‌ சொன்னார்‌. 
இதைக்‌ குறித்து மத்தேயு 22ஆம்‌ அதிகாரம்‌ 1 முதல்‌ 14 வசனங்களிலே வாசிக்கிறோம்‌. ஒரு ராஜாவின்‌ 
திருமணம்‌ ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அழைக்கப்பட்ட விருந்தாளிகள்‌ வர மறுத்துவிட்டார்கள்‌. இது 
அழைப்புக்‌ கொடுத்த அரசனுக்குக்‌ கோபம்‌ மூட்டியது. அழைப்பை அவர்கள்‌ புறக்கணித்தாலும்‌, அவர்‌ 
பெருவழிகளிலேயும்‌, பாதைகளிலும்‌ இருந்த மக்களுக்கு அழைப்பைக்‌ கொடுத்தார்‌. அவர்கள்‌ வந்து, 
விருந்து அருந்தும்படியாய்‌ அழைக்கப்பட்டார்கள்‌. 

அதைப்போலத்தான்‌ இன்றும்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்‌ கொடுக்கப்படுகிற 
இரட்சிப்பு, உலகத்திலுள்ள எல்லாருக்கும்‌ சொந்தம்‌ என்பதினாலே எல்லாரை நோக்கியும்‌ அழைப்பு 
செல்கிறது. மட்டுமல்ல, இந்த மேஜை நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு மேஜையாய்‌ 
இருக்கிறது. தேவன்‌ நம்மைப்‌ படைத்தவர்‌,. எல்லா மனிதனுக்கும்‌ மிருகங்களுக்கும்‌ உணவு 
கொடுக்கிறவராய்‌ இருக்கிறார்‌. நீங்கள்‌ விரும்பினாலும்‌ சரி, விரும்பாவிட்டாலும்‌ சரி, நீங்கள்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ உணவை உட்கொள்கிறீர்கள்‌. ஆனால்‌ உலகத்தீலே எத்தனை பேர்‌, தேவன்‌ 
தங்களுக்கு உணவளிக்கிறார்‌ என்ற உண்மையை அறிந்து, அவருக்கு நன்று செலுத்தி 
இருக்கிறார்கள்‌? ஆம்‌. அவரே நம்முடைய அநுதின தேவைகளைச்‌ சந்திக்கிறவராய்‌ இருக்கிறார்‌. 
மூன்றாவதாக இந்த மேஜை, இயேசு கிறிஸ்துவின்‌ இராப்போஜனத்தையும்‌ நமக்கு 
நீனைவுபடுத்துகிறது. அவருடைய மரணத்துக்கு முன்னான இரவிலே அதை அவர்‌ ஏற்படுத்தினார்‌. 
இது விசுவாசிகளுக்கான ஒரு மேஜை. இந்த சமுகத்தப்ப மேஜை, விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய 
பெலனையும்‌ சத்துவத்தையும்‌ கொடுத்து, கிறிஸ்துவை நமக்கு நீனைப்பூட்டுகிறதாய்‌ இருக்கிறது. 

இந்த மேஜை, இரண்டு முழ நீளம்‌, ஒரு முழ அகலம்‌, ஒன்றரை முழ உயரமாய்‌ இருந்தது. இது 
சீத்திம்‌ மரத்தினாலே செய்யப்பட்டு, தங்கத்தகடுகளினாலே மூடப்பட்டிருந்தது. இந்த சீத்திம்‌ மரம்‌ 
எளிதிலே அழிக்கப்பட முடியாதது. இது இயேசு கிறிஸ்து மனிதனானகைச்‌ சுட்டிக்காட்டுகிறது. மரம்‌ 
இந்த உலகத்திலே இருந்து உண்டான ஒன்று, இது எந்த இரசாயன மாற்றத்திற்கும்‌ உட்படாதது. 
அதைப்போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ இந்த பூமியில்‌ உண்டான அடிப்படை 
தாதுக்களைக்‌ கொண்டதாய்‌ கன்னியின்‌ வயிற்றிலே உருவானது. 

பொன்‌, அவருடைய தெய்வீகத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆனால்‌, பொன்‌ இந்த 
உலகத்தீலே உண்டாக்கப்படுகிறதீல்லை. அது பூமியிலிருந்து வேறுபட்டது, அது அழியாத 
விலைபெற்றது. அவர்‌ தெய்வீகத்திலே உலகப்பிரகாரமான மதிப்பு பெற்றவர்‌ அல்ல. அவர்‌ தேவனாய்‌ 
இருந்தார்‌. அவர்‌ மகிமையிலிருந்து இந்த பூமிக்கு வந்தார்‌. 


ப பப பபபபடனுப(ப பபப 


அந்த மேஜையிலே பன்னிரண்டூ அப்பங்கள்‌ வைக்கப்பட்டன. இந்த சமுகத்தப்பங்களும்‌, 
மேஜையும்‌ ஒன்றாகவே சொல்லப்படுகிறது. நாமும்‌ கர்த்தருடைய மேஜை என்றுதான்‌ இன்றும்‌ 
கூறுகிறோம்‌. நாம்‌ மேஜையை உட்கொள்கிறதில்லை. மேஜையிலே உள்ள உணவை அது 
குறிக்கிறதாய்‌ இருக்கிறது 

ஒவ்வொரு ஓய்வுநாளன்றும்‌ அப்பங்களை புதிதாக வைக்கின்றனர்‌. இந்த மேஜையிலிருந்து 
எடுக்கப்பட்ட அப்பங்கள்‌ தீராட்சரசத்தோடூ கூட பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரிய குடூம்பத்தினராலேயே 
உட்கொள்ளப்படுகின்றன. 

மன்னாவும்‌ இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்துச்‌ சொல்கிறது. இந்த மேஜையும்‌ இயேசு 
கிறிஸ்துவைக்‌ குறிக்கிறது என்று பார்த்தோம்‌. என்றாலும்‌, இரண்டும்‌ ஒரேவிதமாகச்‌ 
சொல்லப்படவில்லை. மன்னா கிறிஸ்துவை ஜீவனைக்‌ கொடூப்பவராகச்‌ சொல்கிறது. இயேசு கிறிஸ்து 
தம்மைக்‌ குறித்து இவ்வாறு சொல்லி இருக்கிறார்‌. யோவான்‌ 6ஆம்‌ அதிகாரம்‌ 32ஆம்‌ வசனம்‌, 
“வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்குக்‌ கொடுக்கவில்லை; என்‌ பிதாவோ 
வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌ என்று, மெய்யாகவே 
மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌.” 

சிறிது நேரத்திற்குப்‌ பிறகு, இயேசு கிறிஸ்து மீண்டூுமாக, யோவான்‌ 6ஆம்‌ அதிகாரம்‌ 35ஆம்‌ 
வசனத்திலே, “ஜீவ அப்பம்‌ நானே, என்னிடத்தீல்‌ வருகிறவன்‌ ஒருக்காலும்‌ பசியடையான்‌, 
என்னிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறவன்‌ ஒருக்காலும்‌ தாகமடையான்‌,” என்று சொன்னார்‌. 
கவனித்தீர்களா? இப்பொழுது இந்த சமுகத்தப்பம்‌, கிறிஸ்துவை, ஜீவனைத்‌ தொடர்ந்து 
தாங்குகிறவராகவும்‌ நமக்குக்‌ காட்டுகிறது. நித்திய ஜீவன்‌ ஒரு வெகுமதிதான்‌. மன்னாவும்‌ 
பரலோக த்திலிருந்து பூமிக்கு வந்ததே. மன்னாவை ஏற்றுக்கொள்கிறவன்‌ நித்திய ஜீவனைப்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறான்‌. என்றாலும்‌, இந்த நித்திய ஜீவனுக்கும்‌, தேவையான பெலத்தையும்‌, வளருவதற்குத்‌ 
தேவையான உதவியும்‌ கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த உணவு தேவையானதாய்‌ இருக்கிறது. இந்த 
சமுகத்தப்பங்கள்‌ மன்னாவாகிய ஜீவனைப்‌ பெற்றுக்‌ கொண்டவர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
விசேஷித்த உணவாக சித்தரிக்கப்படூகிறது. 

மற்றுமொரு உதாரணத்தீலேயும்‌, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப்‌ பார்க்கலாம்‌. அவரே 
அதைக்‌ குறித்தும்‌ சொல்லியிருக்கிறார்‌. சமுகத்தப்பம்‌ தானியத்தீனாலே செய்யப்பட்டது. அது 
இடிக்கப்பட்டது, அது புளிப்பில்லாதது, அது அப்பமாக செய்யப்பட்டு அடுப்பிலே வைக்கப்பட்டது. 

லேவியராகமம்‌ 24ஆம்‌ அதிகாரம்‌ 5ஆம்‌ வசனத்தைப்‌ பாருங்கள்‌. 

“அன்றியும்‌ நீ மெல்லிய மாவை எடுத்து, அதைப்‌ பன்னிரண்டு அப்பங்களாக சுடூவாயாக; 
ஒவ்வொரு அப்பம்‌ மரக்காலிலே பத்தில்‌ இரண்டூபங்கு மாவினால்‌ செய்யப்பட வேண்டும்‌.” 

இப்பொழுது, யோவான்‌ 12ஆம்‌ அதிகாரம்‌ 24ஆம்‌ வசனத்தைப்‌ பாருங்கள்‌. 

“மெய்யாகவே மெய்யாகவே நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌, கோதுமை மணியானது 
நீலத்தில்‌ விழுந்து சாகாவிட்டால்‌ தனித்திருக்கும்‌, செத்ததேயாகில்‌ மிகுந்த பலனைக்கொடுக்கும்‌.” 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளின்‌ வழியாகச்‌ சென்றார்‌. அவர்‌ அடிக்கப்பட்டார்‌, 
நொறுக்கப்பட்டார்‌. மட்டுமல்ல, யோவான்‌ 12 : 27லே அவர்‌ என்ன சொல்கிறார்‌ பாருங்கள்‌. 

“இப்பொழுது என்‌ ஆத்துமா கலங்குகிறது, நான்‌ என்ன சொல்லுவேன்‌. பிதாவே, இந்த 
வேளையினின்று என்னை இரட்சியும்‌ என்று சொல்வேனோ; ஆகிலும்‌, இதற்காகவே இந்த 
வேளைக்குள்‌ வந்தேன்‌.” 

தொடர்ந்து யோவான்‌ 12ஆம்‌ அதிகாரம்‌ 31, 32ஆம்‌ வசனங்களையும்‌ பாருங்கள்‌. 
நியாயத்தீர்ப்பின்‌ அக்கினிக்குள்ளேயும்‌ அவர்‌ பாடூபட்டதைச்‌ சொல்கிறார்‌. 

“இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது; இப்பொழுதே இந்த உலகத்தின்‌ 
அதிபதி புறம்பாகத்‌ தள்ளப்படூவான்‌. 


நான்‌ பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது, எல்லாரையும்‌ என்னிடத்தில்‌ 
இழுத்துக்கொள்ளுவேன்‌ என்றார்‌.” 

இயேசு கிறிஸ்து கல்லரையிலிருந்து வந்தபொழுது, புதிய ஒரு ஜீவனோடு வந்தார்‌. அவருடைய 
ஆத்துமா எந்த விதத்திலேயும்‌ கறைபடவில்லை. இப்பொழுது அவர்‌ உயிர்த்தெழுந்தவராய்‌ 
ஜீவிக்கிறார்‌. அவர்‌ விசுவாசிகளை நித்திய ஜீவன்‌ வரை தாங்கும்‌ பெலனையும்‌ சத்துவத்தையும்‌ 
கொடுக்கிறவராய்‌ இருக்கிறார்‌. ஜீவிக்கிற கிறிஸ்துவை ஒவ்வவாரு கிறிஸ்தவனும்‌, 
உட்கொள்ளவேண்டும்‌. 

பிதாவின்‌ வலது பாரிசத்திலே வாழ்கிற இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையவனாய்‌ மனிதன்‌ 
காணப்பட வேண்டும்‌. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்‌? நானே ஜீவ அப்பமாய்‌ இருக்கிறேன்‌ என்று 
கூறினார்‌. 

நாம்‌ எப்படிப்பட்ட காரியங்களை உட்கொள்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே நாம்‌ 
இருப்போம்‌. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னவென்றால்‌, அவர்கள்‌ 
கிறிஸ்துவிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய சத்துவங்களைப்‌ பெற்றுக்‌ கொள்கிறதில்லை. அவரை நாம்‌ 
உட்கொள்ள வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ நாம்‌ வளரமுடியும்‌. 

2 கொரிந்தியர்‌ 5ஆம்‌ அதிகாரம்‌ 16ஆம்‌ வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல்‌, 

“இது முதற்கொண்டு, நாங்கள்‌ ஒருவனையும்‌ மாம்சத்தீன்படி அறியோம்‌; நாங்கள்‌ 
கிறிஸ்துவையும்‌ மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும்‌, இனி ஒருபோதும்‌ அவரை மாம்சத்தின்படி 
அறியோம்‌” என்று சொல்கிறார்‌. 

ஆம்‌, இனி நாம்‌ மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறியப்போகிறதில்லை. இன்று அவர்‌ எப்படி 
இருக்கிறாரோ அப்படியே நாம்‌ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌, உட்கொள்ள வேண்டும்‌. அவரைப்‌ 
பார்த்து, அவரிலே சார்ந்து, அவருக்குள்ளே நாம்‌ அநுதினமும்‌ வளருகிறவர்களாய்‌ காணப்பட 
வேண்டும்‌. 

உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கிறதா? என்றோ ஒருநாள்‌ 
பாவமன்னிப்பு பெற்றேன்‌ என்ற நீம்மகியிலே வாழ்கிறீர்களா? தேவன்‌ நம்மைக்‌ கிறிஸ்துவைப்‌ போல 
மாற்ற வாஞ்சிக்கிறார்‌. அப்படியென்றால்‌, அநுதினமும்‌ இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையவர்களாக 
அவரிலே பெலனைப்‌ பெற்று வாழ்கிறவர்களாய்‌ இருக்க நாம்‌ அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. 

யாத்திராகமம்‌ 25 : 31- 33 
இங்கே பொன்குத்து விளக்கைக்‌ குறித்து நாம்‌ வாசிக்கிறோம்‌. 
யாத்திராகமம்‌ 25 : 34 - 39 

இந்த வசனங்களிலே இந்த விளக்கு எப்படி செய்யப்பட்டிருக்க வேண்டும்‌ என்று 

சொல்லப்படுகிறது. 
யாத்திராகமம்‌ 25 : 40 

ஆசரிப்புக்கூடாரத்திலே காணப்படுகிற பொருட்களிலேயே இந்த குத்துவிளக்குதான்‌, 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிக பரிபூரணமாக பிரதீபலிக்கீறது என்று சொல்லலாம்‌. இது 
முழுவதும்‌ பொன்னினாலே செய்யப்பட்டது. இது அவருடைய தெய்வீகத்தைக்‌ குறிக்கிறது. அவர்‌ 
எப்படிப்பட்டவராய்‌ இருக்கிறாரோ, அப்படிப்பட்டவராகக்‌ காட்டுகிறது. 

அவரைத்‌ தொழுது கொள்தல்‌ என்றால்‌ என்ன? வெளிச்சத்திலே நடக்கும்போது நாம்‌ அவரைத்‌ 
தொழுதுகொள்கிறோம்‌. இது நாம்‌ கண்டுகொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியமாய்‌ 
இருக்கிறது. நாம்‌ தேவனைத்‌ தொழுது கொள்கிறோம்‌ என்றால்‌, இயேசு கிறிஸ்துவை நாம்‌ புசிக்க 
வேண்டும்‌ என்று சிந்தித்தோம்‌. 

நீங்கள்‌ ஒரு ஆலயத்திற்குப்‌ போகிறீர்கள்‌, அங்கே வெறுமனே நீங்கள்‌ 
உற்சாகப்படுத்தப்படுவீர்கள்‌ என்றால்‌, ஒரு புத்தகத்தைக்‌ குறித்த விளக்க உரையை மட்டும்‌ 


கேட்பீர்களைன்றால்‌, அல்லது ஒரு பட்டிமன்றத்தை மட்டும்‌ நீங்கள்‌ கவனிப்பீர்கள்‌ என்றால்‌, அல்லது 
உங்களுடைய பட்டணத்தை எப்படி சிறந்ததாக்கலாம்‌ என்பதை மட்டும்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருப்பீர்களென்றால்‌, உண்மையாகவே தேவனை ஆராதிக்கும்‌ ஆராதனையிலே நீங்கள்‌ 
பங்கு பெறவில்லை. சமுகத்தப்ப மேஜையாய்‌ இருக்கிற அவரிலே நீங்கள்‌ புசிப்பீர்களென்றால்‌, 
அப்பொழுதுதான்‌ அவரை நீங்கள்‌ உண்மையாகத்‌ தொழுதுகொள்கிறீர்கள்‌. 

இப்பொழுது நாம்‌ கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமென்றால்‌, நாம்‌ வெளிச்சத்திலே 
நடக்கிறவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌. கிறிஸ்துவே ஒளியாய்‌ இருக்கிறார்‌, பரிசுத்த ஸ்தலத்தினுள்ள 
குத்துவிளக்கு அவரையே அடையாளப்படுத்துகிறது. இயற்கையான வெளிச்சம்‌ உங்களுக்கு 
வேண்டுமென்றால்‌, நீங்கள்‌ கூடாரத்திற்கு வெளியே செல்லவேண்டும்‌:. 

இந்தக்‌ குத்துவிளக்கு வெளிச்சத்திலே நீங்கள்‌ நடக்க வேண்டூமென்றால்‌, கூடாரத்திற்கு 
உள்ளே நீங்கள்‌ வரவேண்டும்‌. யோவான்‌ முதலாம்‌ அதிகாரம்‌ 9ஆம்‌ வசனத்திலே இயேசு 
கிறிஸ்துவைக்‌ குறித்து “உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும்‌ பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த 
மெய்யான ஒளி” என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 

இன்றைக்கு பலர்‌ வார்த்தைகளினாலே மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதை நீங்கள்‌ 
கேட்டிருக்கலாம்‌. அநேக தத்துவங்களினாலேயோ மாயையான வார்த்தைகளினாலேயோ நாம்‌ 
ஏமாற்றப்படலாம்‌. ஆனால்‌, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌ கொலோசெயர்‌ 2ஆம்‌அதிகாரம்‌ 
8ஆம்‌ வசனத்திலே, என்ன சொல்கிறார்‌ கவனியுங்கள்‌. 

“லெளகிக ஞானத்தினாலும்‌, மாயமான தந்தீரத்தீனாலும்‌, ஒருவனும்‌ உங்களைக்‌ 
கொள்ளைகொண்டூ போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌; அது மனுஷர்களின்‌ பாரம்பரிய 
நீயாயத்தையும்‌ உலகவழிபாடுகளையும்‌ பற்றினதேயல்லாமல்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றினதல்ல.” 

அந்த விளக்குத்தண்டு முழுமையாகத்‌ தங்கத்தினாலான ஒன்றாய்‌ இருந்தது. அது அடித்துச்‌ 
செய்யப்பட்டது. மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இரண்டூ பக்கங்களும்‌ மூன்று மூன்று 
கிளைகளாகச்‌ செல்கிறதாய்‌ இருந்தது. இது மரக்கீளையைப்‌ போல இருந்தது. அதிலே பூவும்‌ கனியும்‌ 
காணப்படுகிறதாய்‌ இருந்தது. அதன்‌ மேல்‌ முனையிலே தீறந்த ஒரு பூவைப்போல அகல்‌ இருந்தது. 
அங்கேதான்‌ எண்ணெய்‌ ஊற்றப்பட்டு, விளக்கு ஏற்றப்பட்டது. 

இந்த வாதுமைப்பூ பார்ப்பதற்கு மரம்‌ போல இருந்தாலும்‌ அதுவும்‌ தங்கத்தினாலேயே 
செய்யப்பட்டிருந்தது. இது ஆரோனின்‌ துளிர்த்த கோலை நினைவுபடுத்துகிறது. ஆரோனுடைய 
ஆசாரியப்பணி கேள்விக்குறியான சமயத்திலே அந்த வாதுமை மரத்துண்டு, துளிர்த்த அவனுடைய 
ஆசாரியப்பணியின்‌ உரிமையை உறுதீப்படுத்தியது. அந்த வாதுமைக்கட்டை, மரித்துப்போன ஒரு 
துண்டாய்‌ இருந்தாலும்‌, அது ஜீவன்‌ பெற்று, கனிகொடுக்கிறதாக மாறியது. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரரென்று அவருடைய மரணத்தீன்‌ 
பின்னால்‌ உயர்த்தெழுந்ததீனாலே உறுதிப்படுத்தினார்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌, 
அவரை தேவனுடைய குமாரனாக்கவில்லை. ஏற்கனவே, அவர்‌ தேவனுடைய குமாரனாக இருக்கிறார்‌. 
அவருடைய உயிர்த்தெழுதல்‌ அதை உறுதி செய்தது. 

ஆரோனும்‌ தேவனால்‌ நீயமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியனாய்‌ இருந்தான்‌. அந்தத்‌ துளிர்த்த 
கோலினாலே அவனுயை ஆசாரியப்பணி உறுதிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலிலேயும்‌, அவருடைய ஆசாரியப்பணி உறுதிபடூத்தப்பட்டதாய்‌ இருக்கிறது. கிறிஸ்துவே 
நம்முடைய பிரதான ஆசாரியராய்‌ இருக்கிறார்‌. அவர்‌ மனிதராய்‌ வந்து நம்முடைய சரீரத்தைப்பெற்று 
எல்லா வகைகளிலேயும்‌ சோதிக்கப்பட்டும்‌ பாவமில்லாதவராய்‌ இருந்தார்‌. அவருடைய தெய்வீகமே 
அவருடைய பிரதான ஆசாரியப்‌ பணிக்கான அடித்தளம்‌. 

ஆசாரியன்‌ தேவனுக்கு முன்பாக மனிதனின்‌ சார்பிலே செல்கிறவன்‌. கிறிஸ்துவும்‌ மனிதனாகப்‌ 
பிறந்தார்‌. இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலே நமக்காக இருக்கிறார்‌. பரலோகத்திலே இருக்கும்‌ 
ஒருவர்‌ என்னை அறிந்திருக்கிறார்‌, என்னைப்‌ புரிந்திருக்கிறார்‌, அவரால்‌ எனக்கு உதவி செய்ய முடியும்‌. 


இந்த விளக்கு, எவ்வளவு உயரம்‌ எவ்வளவு அகலம்‌ இருக்க வேண்டுமென்ற எந்த அளவும்‌ 
கொடுக்கப்படவில்லை. ஏன்‌? தெய்வீகத்திற்கு நாம்‌ அளவு குறிக்கமுடியாது. தேவனுடைய குமாரனாக 
அவரை நீங்கள்‌ அளக்க முடியாது. நீங்கள்‌ அவரைப்‌ புரிந்துகொள்ள முடியாது. மனிதனுடைய 
அறிவுக்கு எட்டாதவர்‌ அவர்‌. இருந்தாலும்‌, அவர்‌ பூரணமாக மனிதனாகவும்‌ வந்தவர்‌. அவருடைய 
தெய்வீகமும்‌, அவருடைய மனுஷீகமூம்‌ ஒன்றோடொன்று குழப்பப்படவில்லை. இயேசு கிறிஸ்து 
கண்ணீர்‌ விட்டார்‌ என்று வாசிக்கிறோம்‌. மட்டுமல்ல, லாசருவை அவர்‌ உயிரோடு எழுப்பினார்‌. 

பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த குத்துவிளக்கு வெளிச்சம்‌ கொடுக்கிறது, அதுவே ஆராதிக்கும்‌ ஒரு 
இடம்‌. விளக்குத்‌ தண்டு, விளக்கை ஏந்திக்கொண்டிருக்கிறது. அதோடூகூட அந்த விளக்கு, 
விளக்குத்தண்டையும்‌ அழகுபடுத்துகிறதாய்‌ இருக்கிறது. விளக்கிலே ஊற்றப்படும்‌ எண்ணெய்‌ பரிசுத்த 
ஆவியானவரைக்‌ குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரைக்‌ குறித்து யோவான்‌ 14ஆம்‌ அதிகாரம்‌ 
26ஆம்‌ வசனத்திலே, 

“என்‌ நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே 
எல்லாவற்றையும்‌ உங்களுக்குப்‌ போதித்து, நான்‌ உங்களுக்குச்‌ சொன்ன எல்லாவற்றையும்‌ 
உங்களுக்கு நீனைப்பூட்டூுவார்‌” என்று கூறுகிறார்‌. 

நீங்களும்‌ நானும்‌ சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கற்றுக்‌ கொள்ளும்பொழுது, 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப்‌ பற்றியே நாம்‌ சிந்திக்கீறோம்‌. விளக்குத்‌ தண்டிலிருக்கிற 
விளக்குகள்‌, விளக்குத்தண்டின்‌ அழகை வவளிப்படுத்துகிறது போல பரிசுத்த ஆவியானவர்‌ இயேசு 
கிறிஸ்துவை நமக்கு வளிப்படுத்துகீறார்‌. 

பரிசுத்த ஆவியானவர்‌ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக வவைளிப்படுத்துகீறார்‌. 
எனக்காகவும்‌ உங்களுக்காகவும்‌ இந்த உலகத்தீலே வந்த அவர்‌ இன்றும்‌ பரலோகத்தீலே 
எனக்காகவும்‌ உங்களுக்காகவும்‌ பரிந்து பேசுகிறவராய்‌ இருக்கிறார்‌. 


அதிகாரம்‌ 26 
BINGE OL NY GST தரைக்‌ — சமீ 2௨.1 MY GE Looser, 
DONEC - Old GY EA 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தைச்‌ சுற்றி அமைக்கப்பட்டிருக்கீற வேலிகளைக்‌ குறித்து நாம்‌ 
பார்க்கப்போகிறோம்‌. ஆசரிப்புக்‌ கூடாரத்தைச்‌ சுற்றி முதலாவது அடைக்கப்பட்டிருக்கிற அடைப்பு 30 
முழநீளமும்‌ 10 முழ அகலமும்‌, 10 முழ உயரமுமாய்‌ இருந்தது. இந்தத்‌ திரை தரையிலே படக்கூடாது. 
யாத்திராகமம்‌ 26 : 1 
இந்த மூடுதிரைகள்‌ தீரிக்கப்பட்ட மெல்லிய பஞ்சு நூலினாலே, இளநீல நூலினாலே, 
இரத்தாம்பர நூலினாலே, சிவப்பு நூலினாலே, மிக அழகாக நெய்யப்பட்டிருந்தன. மட்டுமல்ல, 
விசித்திரவேலையாய்க்‌ கேருபீன்களும்‌ செய்யப்பட்டிருந்தன. 
யாத்திராகமம்‌ 26 : 2-6 
2ஆம்‌ வசனம்‌ முதல்‌ 6ஆம்‌ வசனம்‌ வரை இந்த மூடூதீரைகள்‌ எப்படி செய்யப்படவேண்டும்‌, 
அதை எப்படி ஒன்றோடொன்று இணைக்கவேண்டும்‌ என்பதைக்‌ குறித்து வாசிக்கிறோம்‌. 
யாத்திராகமம்‌ 26 : 7 
இப்பாழுது ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்கு மேலே மூடூவதற்காகத்‌ திரைகளை 
உண்டூபண்ணும்படியாய்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம்‌ ஒன்றோடொன்று இணைத்துத்‌ 
தைக்கப்பட வேண்டும்‌. 


ப ப ப பபபபடனுப(ப ப பபப 


யாத்திராகமம்‌ 26 : 8 

இந்த மூடுகிரை 30 முழ நீளமாகவும்‌, 4 முழ அகலமாகவும்‌ இருக்க வேண்டும்‌. இந்த 
அளவைப்‌ பார்க்கும்‌ பொழுது, இது கூடாரத்தை நேராக மேலே மூடூவதற்கு சரியான அளவாய்‌ 
இருக்கிறது. 

யாத்திராகமம்‌ 26 : 9 - 14 

அங்கே பயன்படுத்தப்பட வேண்டிய மூன்றாவது மூடி ஆட்டூக்கடாத்‌ தோலினாலே 
செய்யப்பட்டது. இது சிவப்பான வண்ணமாய்‌ இருக்க வேண்டும்‌. அதற்கு மேலே நான்காவது மூடி 
தகசுத்தோலால்‌ செய்யப்பட்டதாய்‌ இருக்க வேண்டும்‌. இந்த தகசுத்தோல்‌ என்பது சீல்‌ என்கிற 
பிராணியின்‌ தோலினாலே செய்யப்பட்டதாய்‌ இருக்கிறது என்று ஒரு வேதப்பண்டிதர்‌ கூறுகிறார்‌. 
ஒவ்வொரு மூடியும்‌ ஒரு ஆழமான அர்த்தத்தைக்‌ குறிக்கிறதாய்‌ இருக்கிறது. முதலாவது செய்யப்பட்ட 
மூடுதிரை தீரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலே ஆனது. அதாவது இளநூல்‌, இரத்தாம்பர நூல்‌, சிவப்பு 
நூல்‌ இவற்றைக்‌ கொண்டு, கேருபீன்கள்‌ சித்திரமெல்லாம்‌ நெய்யப்பட்ட ஒரு எகிப்திய துணியினால்‌ 
ஆனது. இது தரையைத்‌ தொடாது, இதனுடைய அழகு கூடாரத்தின்‌ பக்கத்தில்‌ இருந்து 
பார்க்கும்பொழுது மட்டுமே தெரியும்‌. வெளியே இருந்து பார்க்கும்பொழுது, இந்த அழகிய காட்சி 
தெரியாது. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ அழகு, உலகத்து மக்களால்‌ காணப்படக்கூடாததே. 
தம்முடைய ஜனங்களைத்தான்‌ அவர்‌ திருப்திபடூத்த முடியும்‌. விசுவாசிகள்‌ அவரைத்‌ தொழுதுகொள்ள 
வேண்டியது முக்கியமானதாய்‌ இருக்கிறது. ஏனென்றால்‌, நாம்‌ அவரிலே போஷிக்கப்படுகிறது 
மட்டுமல்ல, அவருடைய அழகையும்‌ நாம்‌ அனுபவிக்க வேண்டும்‌. 

சங்கீதம்‌ 17 : 8லே தாவீது என்ன சொல்கிறார்‌ பாருங்கள்‌. கண்மணியைப்போல என்னைக்‌ 
காத்தருளும்‌ என்று பார்க்கிறோம்‌. வசனம்‌ 9ன்‌ கடைசியிலே உம்முடைய செட்டைகளின்‌ நிழலிலே 
என்னைக்‌ காப்பாற்றும்‌ என்றும்‌ கூறுகீறார்‌. 

கேருபீன்களின்‌ செட்டைகள்‌, இந்த மூடுதிரையிலே வனையப்பட்டதாய்‌ இருந்தது. அவருடைய 
செட்டையின்‌ நீழல்‌ நாம்‌ மறைந்து கொள்ளக்‌ கூடிய ஒரு சிறந்த இடம்‌. நம்முடைய தொழுகைக்கு 
பாத்தீரமாயிருக்கிற அவரை நாம்‌ ஆராதிக்க வேண்டும்‌, தொழுது கொள்ள வேண்டும்‌. 

இரண்டாவது செய்யப்பட்ட திரை ஆட்டு மயிரினாலே செய்யப்பட்டிருந்தது. அது பூமியைத்‌ 
தொட்டுக்‌ கொண்டிருக்கும்படியாய்‌ அமைக்கப்பட்டிருந்தது. இந்தத்‌ திரை, பாவிகளுக்காக மரித்த 
இயேசு கிறிஸ்துவைக்‌ குறிக்கிறதாய்‌ இருக்கிறது. இந்த செய்தியே உலகத்திற்குக்‌ கொடுக்கப்பட 
வேண்டியதாய்‌ இருக்கிறது. 

எபிரெயர்‌ 9ஆம்‌ அதிகாரம்‌ 26ஆம்‌ வசனத்திலே, 

“உலகமுண்டானது முதற்கொண்டு அவர்‌ அநேகந்தரம்‌ பாடூபடவேண்டியதாயிருக்குமே; 
அப்படியல்ல, அவர்‌ தம்மைத்தாமே பலியிடூகிறதினாலே பாவங்களை நீக்கும்‌ பொருட்டாக இந்தக்‌ 
கடைசிக்காலத்தில்‌ ஒரேதரம்‌ வெளிப்பட்டார்‌.” 

இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுபோல இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டூவிட்டார்‌. இந்தத்‌ 
செய்தி உலகத்திற்கு எடூத்துச்‌ செல்லப்பட வேண்டும்‌. இதைத்தான்‌ இந்தத்‌ திரை நமக்கு 
வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக மூடப்பட்டிருந்த திரை, பதினான்காம்‌ வசனத்திலே நாம்‌ 
பார்க்கிறதுபோல, சிவுப்புச்சாயம்‌ தோய்க்கப்பட்ட ஆட்டுக்கடாத்‌ தோலினாலே செய்யப்பட்டது. 
மூன்றாவது திரை, கிறிஸ்துவின்‌ வல்லமையையும்‌, பெலனையும்‌ குறித்தும்‌, அவர்‌ சிலுவையிலே 
பலியாக கொடுக்கப்பட்டதைக்‌ குறித்தும்‌ பேசுகிறது. இது வெளிப்படையாக இயேசு கிறிஸ்து நம்முடைய 
இடத்திலே பலியானதைக்‌ குறிக்கிறதாய்‌ இருக்கிறது. 

நான்காவதாக, தகசுத்தோல்‌ மூடி என்று வாசிக்கிறோம்‌. இதுதான்‌ நான்காவது மூடி, இது 40 
ஆண்டுகாலம்‌ வனாந்தரத்திலே அவர்கள்‌ பிரயாணப்பட்டூவந்தபொழுது எவ்வளவோ 
பாதீப்படைந்திருந்தது. என்றாலும்‌, உள்ளே இருந்த அத்தனையையும்‌ அது பாதுகாத்தது. இந்த மூடி 


_——-—-—- = 


மனிதர்களுக்கு முன்னாலே கீறிஸ்துவின்‌ நடத்தையைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. முதலாவது மூடி மிகவும்‌ 
அழகானது, அது விசுவாசிகளுக்கு அவருடைய அழகைக்‌ காண்பிக்கிறதாய்‌ இருந்தது. ஆனால்‌, 
வெளியே இறுதியாக இருந்த தகசுத்தோல்‌ மூடி, காண்பிப்பதற்கு எந்த அழகும்‌ இல்லாததாய்‌ 
இருந்தது. 

ஏசாயா 53ஆம்‌ அதிகாரம்‌ 3ஆம்‌ வசனத்திலே, 

“அவர்‌ அசட்டைபண்ணப்பட்டவரும்‌, மனுஷரால்‌ புறக்கணிக்கப்பட்டவரும்‌, துக்கம்‌ 
நீறைந்தவரும்‌, பாடு அநுபவித்தவருமாயிருந்தார்‌; அவரை விட்டு, நம்முடைய முகங்களை 
மறைத்துக்‌ கொண்டோம்‌; அவர்‌ அசட்டைபண்ணப்பட்டிருந்தார்‌; அவரை எண்ணாமற்போனோம்‌,” 
என்று வாசிக்கிறோம்‌. 

வெளியே பார்ப்பதற்கு அவர்‌ அழகற்றவராய்‌ தோன்றினார்‌. ஆனால்‌, உள்ளே சென்று 
பார்த்தால்தான்‌ அவருடைய அழகு தெரியும்‌. ஒரு விசுவாசி அவரிலே காண்கிற அழகை 
உலகத்தீலுள்ள ஒரு மனிதன்‌ காணமுடியாது. 

யாத்திராகமம்‌ 26 : 15 - 30 

இங்கே சொல்லப்பட்டிருந்தது போல, இந்தப்‌ பலகைகள்‌ ஒவ்வான்றுமே சீத்திம்‌ 
மரத்தினாலேயே செய்யப்பட்டது. இது மிக உறுதியான மரமாகும்‌. எளிதீலே இந்த மரம்‌ 
கெட்டுப்போகாது, இந்த மரப்பலகைகள்‌ தங்கத்தகடுகளினாலே மூடப்பட்டது. ஒவ்வொரு பக்கம்‌ 
இருபது இருபது பலகைகள்‌, மேலும்‌ பத்து பலகைகள்‌ பின்பக்கமும்‌ நீறுத்தப்பட்டது. கொஞ்சமாக 
ஒன்றையொன்று மறைத்து நீற்கிறதாய்‌ இருந்தது. இது அந்த கூடாரத்தைச்‌ சரியாக நீறுத்தீயது. 
பலகைகளிலே வளையங்களை பொருத்தப்பட்டு அதற்குள்ளாக கம்புகள்‌ சொருவப்பட்டு, இவ்விதமாக 
ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட வேண்டும்‌. 

ஆசரிப்புக்‌ கூடாரத்தினுள்ள ஒவ்வொன்றுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்தோ 
அல்லது அவருடைய செயலைக்‌ குறித்தோ கூறுகிறதாய்‌ இருக்கிறது. ஒவ்வொரு மூடியும்‌, ஒவ்வொரு 
நூலும்‌ அங்கே இருந்த ஒவ்வொரு பொருளுமே இரட்சகரைக்‌ குறித்துக்‌ கூறுகிறது. இந்த 
வளையங்களுக்கு ஊடாக செலுத்தப்பட்ட கம்புகள்‌ எப்படி ஆசரிப்புக்‌ கூடாரத்தை ஒன்றாக இணைத்து 
நேராக நீற்கச்செய்கிறதோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவர்‌ உண்மையான விசுவாசிகளை 
ஒருவரோடு ஒருவர்‌ இணைத்து காத்துக்கொள்கீறார்‌. 

திருச்சபையிலே விசுவாசிகளுக்குள்ளே உண்டாகும்‌ ஐக்கியம்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
கொடுக்கும்‌ ஐக்கியம்‌. ஆசரிப்புக்‌ கூடாரத்தை மூடியிருந்தத்‌ தீரைகள்‌ ஒவ்வொன்றும்‌ வித்தியாசமான 
நீறமுள்ளதாகவும்‌, ஒவ்வொன்றும்‌ குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாகவும்‌ இருந்தன. 
இளநீல நிறம்‌, பரலோகத்தைக்‌ குறிக்கிறது; சிவப்பு நிறம்‌ இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தைக்‌ 
குறிக்கிறது. இளநீலமும்‌ சிவப்பும்‌ இணைந்தால்‌ வரும்‌ நிறம்‌ இரத்தாம்பரம்‌ (தறி. இது 
அரசனுக்குரிய நீறம்‌. 

இரத்தாம்பரம்‌ இயேசு யூதருக்கு ராஜா என்பதை கெளிப்படுத்துகிறது. பலகைகள்‌ இடையிலே 
சொறுகப்பட்ட தண்டுகள்‌, வளையங்கள்‌ எல்லாமே பொன்னாலே செய்யப்பட்டிருந்தன. இவை 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்தைக்‌ குறிக்கின்றன. 

யாத்திராகமம்‌ 26 : 31- 35 

தூண்களிலிருந்து தொங்கிய திரைச்சீலைகள்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ மனிதத்‌ தன்மையைக்‌ 
குறித்துப்‌ பேசுகிறது. அங்கே நிறுத்தப்பட்டிருந்த தூண்கள்‌ சீத்திம்‌ மரத்தினாலே செய்யப்பட்டு, 
பொன்தகடுகளினாலே மூடப்பட வேண்டும்‌. அந்தத்‌ தூண்கள்‌ நாலு வெள்ளிப்‌ பாதங்களின்‌ மேலே 
நிற்கவேண்டும்‌. இது மீட்பின்‌ மூலமாக தெய்வம்‌ பூமியை ஆட்கொள்வகைக்‌ குறிக்கிறது. 

இந்தத்‌ தூண்களுக்கு மேல்‌ பக்கம்‌ எதுவும்‌ வைக்கப்படவில்லை, இது ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலிருந்த தூண்களைவிட வித்தியாசமானதாய்‌ இருந்தது. மேல்பக்கம்‌ அப்படியே அது 
வெட்டப்பட்டதாய்‌ இருந்தது. ஏசாயா 53ஆம்‌ அதிகாரம்‌ 8ஆம்‌ வசனத்திலே, “இடுக்கணிலும்‌ 


_——-—-—- ன 


நியாயத்தீர்ப்பினுமிருந்து அவர்‌ எடுக்கப்பட்டார்‌; அவருடைய வம்சத்தை யாரால்‌ சொல்லி முடியும்‌; 
ஜீவனுள்ளோருடைய தேசக்கிலிருந்து அறுப்புண்டுபோனார்‌; என்‌ ஜனத்தின்‌ மீறுதலினிமித்தம்‌ அவர்‌ 
வாதிக்கப்பட்டார்‌,” என்று வாசிக்கிறோம்‌. 

இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ளோர்‌ தேசத்திலிருந்து அறுக்கப்பட்டவர்‌. இயேசு கிறிஸ்து முப்பத்தி 
மூன்றரை ஆண்டுகாலம்‌ மட்டுமே பூமியிலே வாழ்ந்தவர்‌. பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌, மகா பரிசுத்த 
ஸ்தலத்திற்கும்‌ இடையிலே ஒரு திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருந்தது. இந்தத்‌ திரைச்சீலை இயேசு 
கிறிஸ்து நமக்காக மனிதனாக வந்ததை வவளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 
இருந்தபொழுது, தமது ஜீவனை ஒப்புக்கொடுத்தார்‌.அவ்வாறு அவர்‌ ஜீவனை 
ஒப்புக்கொடுத்தபொழுது, இந்தத்‌ திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாகக்‌ கிழிக்கப்பட்டது. 
அவருடைய ஆத்துமா, அவருடைய சரீரம்‌ பிய்க்கப்பட்டதை இது காண்பிக்கிறது மட்டுமல்ல, 
தேவனுடைய பிரசன்னத்தீற்கான வழி திறக்கப்பட்டது. 

தேவனாகிய கர்த்தரை அடைவதற்கு இன்றும்‌ ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. மகா பரிசுத்த 
ஸ்தலத்திற்கும்‌ தேவனிடத்திலே செல்வதற்கும்‌ ஒரே ஒரு வழிதான்‌ உண்டு. யோவான்‌ எழுதின 
சுவிசேஷம்‌ 14ஆம்‌ அதிகாரம்‌ 6ஆம்‌ வசனத்திலே இயேசு கிறிஸ்து, “நானே வழியும்‌ சத்தியமும்‌ 
ஜீவனுமாயிருக்கிறேன்‌; என்னாலேயல்லாமல்‌ ஒருவனும்‌ பிதாவினிடத்தில்‌ வரான்‌,” என்று 
சொல்லியிருக்கிறார்‌. இன்று சிலர்‌, ஒரு குறிப்பிட்ட தீருச்சபையிலே ஒரு உண்மையுள்ள 
அங்கத்தினராய்‌ இருந்தால்‌, தேவனை சென்றடையலாம்‌ என்று எண்ணுகிறார்கள்‌. அப்படிப்பட்ட 
பொய்யான காரியங்களை விசுவாசிக்க வேண்டாம்‌. இப்படிப்பட்ட எந்த எண்ணமும்‌ வேதவசனத்திலே 
சொல்லப்படவில்லை. இந்தத்‌ திரைச்சீலை எவ்வளவு அழகான ஒரு ஓவியமாய்‌ இருக்கிறது 
இல்லையா? இயேசு கிறிஸ்து மனிதனாய்‌ வந்ததைக்‌ குறித்து அது சொல்கிறது. 

இயேசு கிறிஸ்துவின்‌ மரணமே நம்மை இரட்சிக்கிறது. அவருடைய குற்றமற்ற வாழ்க்கை, 
நம்மை குற்றவாளிகள்‌ என்று சுட்டிக்காட்டுகிறது. அந்தத்‌ திரைச்சீலைக்கு முன்னாலே நான்‌ 
நீற்கும்பொழுது, நான்‌ ஒரு குற்றவாளியாய்‌ நிற்கிறேன்‌. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே 
செல்ல முடியாதவனாய்‌ இருக்கிறேன்‌. 

மத்தேயு எழுதின சுவிசேஷம்‌ 27ஆம்‌ அதிகாரத்திலே 50, 51ஆம்‌ வசனங்களிலே நாம்‌ என்ன 
வாசிக்கிறோம்‌? 

“இயேசு, மறுபடியும்‌ மகா சத்தமாய்க்‌ கூப்பிட்டு, ஆவியை விட்டார்‌. 

அப்பொழுது, தேவாலயத்தின்‌ திரைச்சீலை மேல்தொடங்கிக்‌ கீழ்வரைக்கும்‌ இரண்டாகக்‌ 
கிழிந்தது, பூமியும்‌ அதிர்ந்தது, கன்மலைகளும்‌ பிளந்தது.” 

ஆம்‌, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ மரணமே, தேவனோடு நாம்‌ தொடர்பு 
கொள்வதற்கான வழியைத்‌ திறந்தது. கிழிக்கப்பட்ட இந்தத்‌ திரைச்சீலை அதை நமக்கு 
வெளிப்படுத்துகிறது. சரி, அங்கே மற்றுமொரு காரியமும்‌ தொங்க விடப்பட வேண்டும்‌. 

யாத்திராகமம்‌ 26 : 36, 37 

இந்த தொங்குதிரை, பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பகுதியிலே தொங்கவிடப்பட வேண்டியதாய்‌ 
இருக்கிறது. அங்கேதான்‌ விளக்குத்தண்டூு, அப்பம்‌ வைக்கப்பட வேண்டிய மேஜை, தூபபீடம்‌, எல்லாம்‌ 
காணப்படுகிறது. ஆனால்‌, இந்நாட்களிலே இந்தப்‌ பழைய ஆராதனை முறைப்படி, இப்பொழுது 
அவரை நாம்‌ தொழுது கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான்‌ நாம்‌ 
வரவேண்டும்‌. 

அவரைத்‌ தொழுதுகொள்ள வரும்போது ஆவியோடும்‌, உண்மையோடும்‌ நாம்‌ வரவேண்டும்‌. 
யோவான்‌ 14 : 6ஐ மீண்டுமாக நான்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. 

“நானே வழியும்‌ சத்தியமும்‌ ஜீவனுமாயிருக்கிறேன்‌; என்னாலேயல்லாமல்‌ ஒருவனும்‌ 
பிதாவினிடத்தில்‌ வரான்‌.” இந்த இரண்டு தொங்குதீரைகளுமே இயேசு கீறிஸ்துவை சித்தரிக்கின்றன. 


அதிகாரம்‌ 27 


OAD WALL - lreiogoGbd காரம்‌ — முர்ரா so 

இப்பொழுது ஆசரிப்புக்‌ கூடாரத்தைவிட்டு வெளியே வருகிறோம்‌. பிரகாரத்துக்குள்ளே நாம்‌ 

வருகிறோம்‌. இங்கே வைக்கப்பட்டிருக்கிற பொருள்கள்‌ வெண்கலத்தினாலே செய்யப்பட்டதாய்‌ 
இருக்கின்றன. வெண்கல பலிபீடம்‌ மற்றும்‌ ஏவண்கலத்தொட்டி. 

ஞாபகமிருக்கிறதா? உள்ளே எல்லாப்‌ பொருட்களுமே பொன்னாலே மூடப்பட்டிருந்தது. 
தேவனுக்கு நெருக்கமாகச்‌ சேரும்‌ பொழுது, முக்கியத்துவம்‌ இயேசு கிறிஸ்துவுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருந்தது. வெளிப்புறமாக நாம்‌ வரும்பொழுது, இயேசு கிறிஸ்துவின்‌ செயல்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடூக்கப்படுகிறது. வெண்கல பலிபீடத்தைக்‌ குறித்து நாம்‌ பார்க்கிறோம்‌. 

யாத்திராகமம்‌ 27:1-8 

ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்கு வெளியே இருக்கும்‌ பொருட்கள்‌ வெண்கலத்தினாலே 
செய்யப்பட்டிருந்தன. இது பாவத்திற்கான நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்துச்‌ சொல்கிறது. பரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே செல்லும்‌ முன்பதாக, பாவத்திற்கானக்‌ காரியங்கள்‌ சரிசெய்யப்பட வேண்டும்‌. 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே பொருட்கள்‌ பொன்னாலே செய்யப்பட்டிருந்தன. இது 
தேவனோடூ ஐக்கியம்‌ கொள்வதைக்‌ குறித்தும்‌, தேவனைத்‌ தொழுதுகொள்வதைக்‌ குறித்தும்‌ 
கூறப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலத்திலே பாவம்‌ இல்லை. இந்த வெளிப்பிரகாரத்தில்தானே பாவத்தைக்‌ 
குறித்து செயல்பட வேண்டும்‌. 

மனிதன்‌ வெளியே நீற்கிறான்‌. அவன்‌ எப்படி உள்ளே இருக்கும்‌ தேவனை சந்திக்கப்‌ 
போகிறான்‌? முதலாவதாக அவனுடைய இடத்திலே மரிக்கும்‌ ஒன்று வேண்டும்‌. அவன்‌ தேவனை 
சந்திக்க வேண்டுமென்றால்‌, அதற்கு ஈடாக அவன்‌ ஒன்றைக்‌ கொடுக்க வேண்டும்‌. அவனுக்காக இந்த 
வெண்கலப்‌ பலிபீடத்திலே ஒருவர்‌ சாக வேண்டும்‌. 

சில நேரங்களிலே இந்த வெண்கல பலிபீடம்‌, கர்த்தருடைய மேஜை என்று அழைக்கப்படூகிறது. 
மட்டுமல்ல, தகன பலிபீடம்‌ என்றும்‌ இது சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலேதான்‌ தேவன்‌ ஒரு 
பாவியோடூ செயல்படுகிறார்‌. ஆம்‌, இதுதான்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ சிலுவையைக்‌ 
குறித்துப்‌ பேசுகிறது. மனிதனுடைய இடத்திலே மரித்தவர்‌ அவரே. 

எபேசியர்‌ 5ஆம்‌ அதிகாரம்‌ 2ஆம்‌ வசனத்திலே, 

“கிறிஸ்து நமக்காகத்‌ தம்மை தேவனுக்குச்‌ சுகந்த வாசனையான காணிக்கையாகவும்‌ 
பலியாகவும்‌ ஒப்புக்கொடுத்து நம்மில்‌ அன்புகூர்ந்ததுபோல, நீங்களும்‌ அன்பிலே 
நடந்துகொள்ளுங்கள்‌,” என்று வாசிக்கிறோம்‌. 

ஆம்‌, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பலி. இந்த பலிபீடம்‌, மனிதனால்‌ செய்யப்பட்டதாய்‌ 
இருந்தாலும்‌, இதன்‌ மாதீரி பரலோகத்தில்‌ இருக்கிறது. தேவன்‌ பலியிட௫ூவதற்குத்‌ தெரிந்து கொண்ட 
பலிபீடம்தான்‌ சிலுவை. தேவாதி தேவனே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும்படியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. எனவே இயேசு கிறிஸ்து வெறும்‌ மனிதன்‌ மட்டுமல்ல, அவரே தேவ ஆட்டுக்குட்டி 
என்று உலகத்தின்‌ அஸ்திபாரம்‌ இடப்படூம்‌ பொழுதே தீர்மானிக்கப்பட்டது. வெண்கல பலிபீடத்தின்‌ 
வழியாக அல்லாமல்‌ தேவனை ஒருவரும்‌ சந்திக்க முடியாது. 

யோவான்‌ முதலாம்‌ அதிகாரம்‌ 29ஆம்‌ வசனத்திலே, 

“மறுநாளிலே யோவான்‌ இயேசுவைத்‌ தன்னிடத்திலே வரக்கண்டு: இதோ உலகத்தின்‌ 
பாவத்தைச்‌ சுமந்துதீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி,” என்று சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. 

சிலுவைதான்‌ அந்த வெண்கல பலிபீடம்‌. எனவேதான்‌ கடைசி மூன்று மணிநேரங்கள்‌ பூமி 
இருளடைந்தது. இயேசு கிறிஸ்து உலகத்தின்‌ பாவத்திற்கான தண்டனையை சுமந்து தீர்த்தார்‌. 
யோவான்‌ 1:12, 


_——-—-—- ப பபப பட 


“அவருடைய நாமத்தின்மேல்‌ விசுவாசமுள்ளவர்களாய்‌ அவரை ஏற்றுக்‌ கொண்டவர்கள்‌ 
எத்தனை பேர்களோ, அத்தனைபேர்களும்‌ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, அவர்களுக்கு 
அதிகாரங்கொடுத்தார்‌.” 

ஒரு மனிதன்‌ இந்த வெண்கல பலிபீடத்தின்‌ வழியாக கர்த்தரிடத்திலே வராமல்‌ அவரைத்‌ 
தொழுது கொள்ளவோ, அவரிடத்திலே ஜெபிக்கவோ, அவருக்கு சேவை செய்யவோ முடியாது. 
ஒவ்வவாரு ஆசாரியனும்‌, ஒவ்வொரு லேவியனும்‌ இந்த பலிபீடத்தினண்டை வரவேண்டும்‌. 
சிலுவையின்‌ மார்க்கமே நித்திய வீட்டைக்‌ காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்காமல்‌ 
இருந்திருப்பார்‌ என்றால்‌, நாம்‌ தேவனைச்‌ சென்று அடையவே முடியாது. எந்த விதத்திலேயும்‌ 
தேவனோடு நாம்‌ தொடர்பு கொள்ளவே முடியாது. 

ஆண்டவராகிய இயேசு கீறிஸ்து, நமக்காக மரித்த ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல, அவர்‌ 
உயிர்த்தெழுந்த ஆட்டுக்குட்டி. இதைக்‌ குறித்து யோவான்‌ அப்போஸ்தலன்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
5ஆம்‌ அதிகாரம்‌ 6ஆம்‌ வசனத்திலே இவ்வாறு சொல்கீறார்‌. அங்கே, இதோ அடிக்கப்பட்ட 
வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று வாசிக்கிறோம்‌. 

ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வாசலிலே அந்த வெண்கல பலிபீடம்‌ இருந்தது. இயேசுவின்‌ சிலுவை 
பரலோகத்திற்கு முன்னாலே நீற்கிறது, அது பூமியிலே நட்டப்பட்டதாய்‌ இருந்தாலும்‌, அதைத்தவிர 
பரலோகத்திற்கு வேறு வாசல்‌ இல்லை. அந்த பலிபீடத்தைச்‌ சுற்றி மூடப்பட்டிருந்த வெண்கலம்‌, 
நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்துச்‌ சொல்கிறது. சீத்திம்‌ மரத்தினால்‌ செய்யப்பட்டு, வவண்கலத்தினாலே 
மூடப்பட்டிருந்தது, பலியாவதற்கான அவருடைய பெலனைக் குறித்துப்‌ பேசுகிறது. 

யாத்திராகமம்‌ 27 : 9 - 19 

மீண்டுமாக, தொங்குதிரைகளுடைய நிறங்கள்‌ சொல்லும்‌ காரியங்களையும்‌ நாம்‌ கவனிக்க 
வேண்டும்‌. நீல நிறம்‌, பரலோக நிறமாய்‌ இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு 
வந்தார்‌ என்கிற உண்மையைச்‌ சொல்கிறது. சிவப்பு இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார்‌, 
மனுக்குலத்திற்காக தமது இரத்தத்தை சிந்தினார்‌ என்பதைச்‌ சொல்கிறது. அதுமட்டூமல்ல, கிறிஸ்து 
ராஜா என்பதற்கு நீறமான இரத்தாம்பரத்தையும்‌ (ஊளதாவையும்‌ நாம்‌ பார்க்கிறோம்‌. இது 
ஆசாரியர்களும்‌ லேவியர்களும்‌ உள்ளே செல்லும்‌ வாசலிலே தொங்கீக்கொண்டிருந்தது. இது ஐந்து 
முழ உயரமானது. ஆசரிப்புக்‌ கூடாரத்தைச்‌ சுற்றி, அடைக்கப்பட்டிருந்த இந்த அடைப்பு, 150 முழ 
நீளமும்‌, 50 முழ அகலமுமானது. இது வெள்ளைநீற தொங்குதீரையாய்‌ இருந்தது. 

உள்ளே இருப்பவர்களையும்‌, வெளியே இருப்பவர்களையும்‌ பிரிக்கிறதாய்‌ இந்தத்‌ திரை 
இருந்தது. இந்த அதிகாரத்தின்‌ நீறைவடைதல்‌ ஆர்வம்‌ தரக்கூடியதாய்‌ இருக்கிறது. இது விளக்கிலே 
பயன்படுத்தும்‌, எண்ணெயைக்‌ குறித்துச்‌ சொல்கிறது. இது இவ்வளவு பின்னான ஒரு இடத்திலே 
சொல்லப்படூவது ஆச்சரியமானதாய்‌ இருக்கிறது, இல்லையா? 

யாத்திராகமம்‌ 27 : 20 

ஏற்கனவே, நாம்‌ பார்த்ததுபோல, எண்ணெய்‌ பரிசுத்த ஆவியானவரைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. 
சகரியா விளக்குத்‌ தண்டைக்‌ குறித்துச்‌ சொல்லும்‌ பொழுது, “பலத்தினாலும்‌ அல்ல, 
பராக்கீரமத்தினாலும்‌ அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்கிறார்‌” என்று சகரியா 4 : லே பார்க்கிறோம்‌. 

வெளிச்சத்தைத்தான்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ கொடுக்கிறார்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ தம்மைக்‌ 
குறித்துப்‌ பேசுகிறதில்லை, இயேசு கிறிஸ்துவில்‌ உள்ள காரியங்களையே எடுத்து அவர்களுக்குக்‌ 
கொடுக்கீறார்‌. 

யாத்திராகமம்‌ 27 : 21 

எரியும்‌ விளக்கு, இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. இப்பொழுது எல்லாமே மாற்றம்‌ 
பெற்றுவிட்டது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தீற்குத்‌ திரும்பச்‌ சென்றுவிட்டார்‌. மத்தேயு 5ஆம்‌ அதிகாரம்‌ 
14ஆம்‌ வசனத்திலே, 


“நீங்கள்‌ உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள்‌” என்று இயேசு கூறினார்‌. நானோ நீங்களோ 
ஒளியை உண்டுபண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர்‌ மட்டுமே நம்மைப்‌ பயன்படுத்த முடியும்‌. 
வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவை, விளக்குத்‌ தண்டுகள்‌ மத்தியிலே 
உலாவுகிறவராய்‌ பார்க்கிறோம்‌. 

அதாவது, திருச்சபையின்‌ சாட்சி வாழ்க்கையைக்‌ காத்துக்‌ கொள்வதற்காக, திருச்சபையின்‌ 
சாட்சியாக ஒளியை காத்துக்‌ கொள்வதற்காக அவர்‌ பிரயாசப்படூகீறார்‌. 

தம்முடைய சபையின்‌ அங்கத்தினராய்‌ இருக்கிறவர்களைக்‌ குறித்து அவர்‌ முதலாவது 
செயல்படுகிறார்‌. இன்னமும்‌ நாம்‌ சிந்திக்காத இரண்டு பொருட்களைக்‌ குறித்தும்‌ சில வார்த்தைகள்‌ 
சொல்ல வேண்டும்‌. ஒன்று தூபபீடம்‌, இதைக்‌ குறித்து யாத்திராகமம்‌ 30ஆம்‌ அதிகாரத்திலே 
பார்க்கிறோம்‌. நீங்கள்‌ தேவனைத்‌ தொழுது கொள்ள வேண்டுமென்றால்‌, இந்த பலிபீடத்தின்‌ 
வழியாகத்தான்‌ வரவேண்டும்‌. 

மற்றுமொரு பொருள்‌, வெண்கலத்‌ தொட்டி. வெண்கலத்தொட்டி, தேவனை நாம்‌ தொழுது 
கொள்ளும்படியாக நம்மை சுத்தம்‌ செய்கிறதாய்‌ இருக்கிறது. வெண்கல பலிபீடத்தண்டையிலே 
நீங்கள்‌ இயேசு கிறிஸ்துவை உங்கள்‌ இரட்சகராக ஏற்றுக்‌ கொள்கிறீர்கள்‌. வெண்கலத்‌ 
தொட்டியண்டையிலே, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரினாலே நீங்கள்‌ கழுவி 
சுத்தமாக்கப்படுகிறீர்கள்‌. இதன்‌ பின்னர்‌, நீங்கள்‌ உள்ளே சென்று, அவரைத்‌ தொழுது கொள்ள 
அனுமதிக்கப்படுகிறீர்கள்‌. 


அதிகாரம்‌ 28 


BENTUA LO GENE ர ரோம்‌ YAO ப ராரா GGG — 
TOME — DITO GELD — அனர்‌ DAD — GOMES DIG 

இந்த அதிகாரத்திலே ஆரோனும்‌ அவனுடைய குமாரரும்‌, ஆசாரியர்களாகப்‌ பிரித்து 
வைக்கப்படுகிறார்கள்‌. ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ ஒவ்வொரு நீறமும்‌, ஆண்டவராகிய இயேசு 
கிறிஸ்துவையும்‌ அவர்‌ செய்து முடித்தப்‌ பணியையும்‌ குறித்துப்‌ பேசுகிறது என்று ஏற்கனவே நாம்‌ 
பார்த்தோம்‌. 

இப்பொழுது ஆசரிப்புக்கூடாரத்திலே பணிவிடை செய்யப்போகிறவர்களைக்‌ குறித்துப்‌ பார்க்கப்‌ 
போகிறோம்‌. லேவியர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ பொறுப்பெடுக்க வேண்டும்‌. ஆரோனும்‌ 
அவனுடைய குமாரரும்‌, ஆசாரியர்களாய்‌ இருப்பார்கள்‌. ஆரோன்‌ பிரதான ஆசாரியன்‌. 

யாத்திராகமம்‌ 28 : 1, 2 

ஆரோன்‌ பிரதான ஆசாரியனாய்‌ பணிவிடை செய்வதற்காக அவனுக்கென்ற விசேஷித்த 
ஆடையை தேவன்‌ கட்டளையிடூகிறார்‌. இந்த உடையும்‌ இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. 
யாத்தீராகமத்தீலே கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக அறிவுரைகள்‌, செய்முறை குறிப்புகள்‌, 
வாசிப்பதற்கு மிகவும்‌ உற்சாகத்தைக்‌ கொடுக்கும்‌ பகுதி அல்ல. ஒரு தொடர்‌ கதையைப்‌ போலவோ, ஒரு 
நாவலைப்‌ போலவோ விறுவிறுப்பானதாக இருக்காது. ஆனால்‌, அவைகளிலே பல வாக்கியங்கள்‌ 
இயேசு கிறிஸ்துவை வெளிப்படூத்துகி்றவைகளாய்‌ இருக்கின்றன. 

இந்த விபரங்களை எல்லாம்‌ ஏன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்று 
ஒருவேளை ஆச்சரியப்படலாம்‌. சிறு பிள்ளைகள்‌ பொதுவாகப்‌ படங்களை வைத்து பாடங்களைக்‌ 
கற்றுக்கொள்வார்கள்‌. வேதப்‌ புத்தகமும்‌ அதைப்‌ போல ஒரு பாடப்புத்தகம்தான்‌. அதைப்‌ பார்த்து 
நாமும்‌ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. இன்று நானும்‌ 
நீங்களும்‌ சிந்திக்கிறதுபோல்‌, அந்த உடைகள்‌ பரிசுத்தமானதல்ல. பரிசுத்தம்‌ என்ற எபிரெய 
வார்த்தைக்கான பொருள்‌ “பிரித்தெடுக்கப்பட்ட.” இந்த ஆடைகள்‌ தேவனுக்கு பணிவிடை 


_——-—-—-Tாா=——_—————— 


செய்வதற்காகப்‌ பயன்படூத்தப்படும்படியாய்‌ தனியாகப்‌ பிரித்தெடூக்கப்பட்ட ஒரு உடை. 
தேவனுக்கென்று பிரத்யேகப்படூத்தப்பட்ட எதுவுமே, பரிசுத்தமானது. 
உதாரணமாக, உங்கள்‌ சட்டைப்‌ பையிலே, 100 ரூபாய்‌ வைத்திருக்கிறீர்கள்‌. அதிலே 1௦ 
ரூபாயை நீங்கள்‌ கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்க வேண்டுமென்று நினைக்கிறீர்கள்‌. 
அந்த 100 ரூபாயையும்‌ நீங்கள்‌ ஒரு கடையிலே வாங்கியிருக்கலாம்‌. அந்த கடைக்காரர்‌ அதை 
சூதாடும்‌ ஒருவரிடத்திலிருந்து பெற்றிருக்கலாம்‌. அந்த தாடும்‌ மனிதர்‌ ஒரு விபசாரம்‌ செய்யும்‌ 
பெண்ணிடத்திலிருந்து வாங்கியிருக்கலாம்‌. அவள்‌ அதை ஒரு கள்ளனிடத்தீலிருந்துப்‌ 
பெற்றிருக்கலாம்‌. இப்படிச்‌ சொல்லிக்‌ கொண்டே போகலாம்‌. ஆனால்‌, உங்களுடைய கரத்திலே வந்த 
பணத்திலே நீங்கள்‌ கர்த்தருக்கு என்று பிரத்யேகப்படூத்தி வைக்கும்பொழுது, அது கர்த்தருக்கென்று 
பரிசுத்தமாகிறது. கர்த்தருக்கு என்று பிரத்யேகப்படுத்தப்படுகிற எதுவுமே பரிசுத்தம்‌. எனவே, ஆரோன்‌ 
தரித்துக்கொள்ள வேண்டிய உடை, கர்த்தருடைய பணிவிடைக்காகப்‌ பரிசுத்தமானதாக, 
பிரித்தெடுக்கப்பட்டதாய்‌ இருந்தது. 
இன்றும்‌ சில தீருச்சபைகளிலே கர்த்தருடைய பணிவிடையிலே ஈடூபடூகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
பணிவிடையிலே இருக்கும்பொழுது மட்டும்‌ பயன்படுத்தும்‌ சிறப்பு உடைகள்‌ உண்டு. இரண்டாம்‌ 
வசனத்திலே சொல்லப்பட்டதைக்‌ கவனித்தீர்களா? “இந்த உடையானது மகிமையும்‌, 
அலங்காரமுமாய்‌ இருக்கும்‌ பொருட்டு,” என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, அது தேவனுடைய 
மகிமைக்கென்றும்‌, கர்த்தருடைய ஊழியக்காரன்‌ அலங்காரமாய்‌ கர்த்தருடைய சந்நீதியிலே 
பணிவிடை செய்யவும்‌, அதை தேவன்‌ கட்டளையிட்டார்‌. 
கர்த்தருடைய பணிவிடையிலே எதுவும்‌ ஒழுங்கற்றதாய்‌, அலங்கோலமானதாய்‌ 
இருக்கக்கூடாது. பொதுவாக உலகப்பிரகாரமானக்‌ காரியங்கள்‌ மிக அழகானதாக, சிறப்பான 
காரியங்களைப்‌ பெற்றுக்‌ கொள்வதைப்‌ போலத்‌ தெரிகிறது. தேவனுடைய ஐஊழியத்திற்கும்‌, 
தேவனுடைய பணிவிடைக்கும்‌ அழகான காரியங்களைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. அழகைப்‌ 
படைத்தவர்‌ அவர்தாம்‌. தேவன்‌ எவ்வளவு அழகாக வர்ணங்களை உருவாக்கியிருக்கிறார்‌. உங்களைச்‌ 
சுற்றி நீங்கள்‌ சற்றே கவனித்துப்‌ பாருங்கள்‌. எத்தனை விதமான வர்ணங்கள்‌! சூரியன்‌, 
மறையும்பொழுது வானத்திலே உண்டாகிற வர்ணங்கள்தான்‌ எத்தனை? செடிகள்‌, மரங்களிலே 
இலைகள்‌ எத்தனை வித்தியாசமான வர்ணங்களுடையதாய்‌ இருக்கின்றன? வானத்தைப்‌ பாருங்கள்‌, 
அது எவ்வளவு வித்தியாசமானதாய்‌ அழகானதாய்‌ காணப்படுகிறது. 
தேவனே பல்வேறு விதமான வர்ணங்களையும்‌ அழகையும்‌ படைத்தவர்‌. எனவே தேவனுடைய 
சந்நிதியிலே பணிவிடை செய்யும்‌ ஆசாரியர்கள்‌ உடுத்தியிருக்கும்‌ உடை அழகானதும்‌, தேவனுடைய 
நாமத்திற்கு மகிமையைக்‌ கொண்டு வருகிறதுமாய்‌ இருக்க வேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 28:3 
ஆரோன்‌ பிரதான ஆசாரியனின்‌ பணிவிடையை செய்யப்‌ பிரித்தெடுத்து வைக்கப்பட 
வேண்டும்‌. அவன்‌ உடுத்திக்‌ கொள்ள வேண்டிய உடை இப்படி இருக்க வேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 28 : 4 
கர்த்தருடைய பணிவிடையிலே ஆரோன்‌ பயன்படூத்தவேண்டிய ஆறு உடைகளைக்‌ குறித்துப்‌ 
பார்க்கிறோம்‌. இவை எல்லாமே ஆரோன்‌ அணிந்து கொள்ள வேண்டும்‌. ஆரோன்‌ காலத்திற்குப்‌ பிறகு 
தொடர்ந்து யார்‌ பணிவிடைக்கு வருகிறார்களோ அவர்கள்‌ இவைகளை அணிந்து கொள்ள வேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 28 : 5 
இந்த உடைகள்‌ சிறந்த பொருட்களினாலே தயாரிக்கப்பட வேண்டும்‌. தேவனுக்கு என்று நாம்‌ 
கொடுக்கும்‌ ஒவ்வொரு பொருளும்‌, சிறந்தவையாய்‌ இருக்க வேண்டும்‌. இப்படிக்‌ கூறுவதினாலே 
கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்கள்‌ மிகவும்‌ விலை உயர்ந்த வாகனங்களை வைத்தீருக்க 
வேண்டும்‌, விலை உயர்ந்த உடைகளை உடுத்த வேண்டும்‌ என்பது அல்ல. கர்த்தருடைய 
ஊழியத்தீற்காக மக்கள்‌ கொடுக்கும்‌ காணிக்கையை பயன்படூத்துவதிலே ஊழியக்காரர்கள்‌ 


ஜாக்கிரதையாய்‌ இருக்க வேண்டும்‌. அதே நேரத்திலே கர்த்தருடைய வேலையைச்‌ சிறந்த முறையிலே 
நாம்‌ செய்ய வேண்டும்‌. அதே நேரத்திலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம்‌ பயன்படுத்தும்‌ 
கருவிகள்‌ சிறந்தவைகளாய்‌ இருக்க வேண்டும்‌. 

இப்பொழுது நான்‌ கூறுவதை நீங்கள்‌ புரிந்திருப்பீர்கள்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. ஆனால்‌ 
பல கழ்நிலைகளிலே கர்த்தருடைய ஊழியம்‌ ஏமாற்றப்படூகிறது, கர்த்தருடைய பணம்‌ தீருடப்படுகிறது. 
மல்கியா ஜனங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்‌. மல்கியா 3ஆம்‌ அதிகாரம்‌ 8ஆம்‌ வசனம்‌. 

“மனுஷன்‌ தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள்‌. எதிலே உம்மை 
வஞ்சித்தோம்‌ என்கிறீர்கள்‌? தசமபாகத்தீலும்‌ காணிக்கைகளிலுந்தானே.” 

யாத்திராகமம்‌ 28 : 6 - 14 

இந்த ஏபோத்‌ எப்படிச்‌ செய்யப்பட வேண்டும்‌ என்பதை விவரிப்பது கடினமானதுதான்‌. இரண்டு 
நீளமான துணியை தோளிலே கொண்டுவந்து சேர்க்க வேண்டும்‌, ஏபோத்தை அணிந்து கொண்டு 
இடுப்பிலே ஒரு விசித்திரமான கச்சையைக்‌ கட்டவேண்டும்‌. மேலும்‌ இரண்டு கோமேதக்‌ கற்களை 
எடுத்து அவைகளிலே இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நாமங்களை வெட்ட வேண்டும்‌. இரண்டு கற்களையும்‌ 
சதுரமாக வெட்டூம்பொழுது, ஆறு ஆறு பக்கங்கள்‌ இருக்கும்‌. எனவே, முதல்‌ ஆறு நாமங்களை ஒரு 
கல்லிலும்‌ மற்ற ஆறு நாமங்களை அடுத்த கல்லிலேயும்‌ வெட்ட வேண்டும்‌. 

பிரதான ஆசாரியன்‌ தேவனுடைய பிரசன்னத்துக்குள்‌ செல்லும்பொழுது, தோளிலே 
வைக்கப்பட்டிருந்த இந்த கற்களிலே இஸ்ரவேலரை அவன்‌ சுமந்து செல்கிறான்‌. இது பிரதான 
ஆசாரியனின்‌ வலிமையையும்‌, வல்லமையையும்‌ குறித்துச்‌ சொல்கிறது. எபிரெயர்‌ 7ஆம்‌ அதிகாரம்‌ 
25ஆம்‌ வசனத்திலே, நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்துச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

“மேலும்‌, தமது மூலமாய்த்‌ தேவனிடத்தில்‌ சேருகிறவர்களுக்காக வேண்டுதல்‌ செய்யும்படிக்கு 
அவர்‌ எப்பொழுதும்‌ உயிரோடிருக்கிறவராகையால்‌ அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க 
வல்லவராயுமிருக்கிறார்‌.” 

ஆம்‌, கிறிஸ்து நம்மை இரட்சிக்கக்கூடியவர்‌. அதற்கான வல்லமையும்‌ பெலனும்‌ அவரிடத்திலே 
உண்டு. தொலைந்து போன ஒரு ஆட்டைக்‌ குறித்து, இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை ஞாபகத்தில்‌ 
இருக்கிறதா? 

காணாமல்‌ போன ஆட்டைத்‌ தேடிப்‌ போன மேய்ப்பன்‌ அதைக்‌ கண்டுபிடித்து, தோளிலே தூக்கிப்‌ 
போட்டுக்‌ கொண்டு வந்தான்‌. இந்த உவமையை லூக்கா 15ஆம்‌ அதிகாரம்‌ முதல்‌ ஏழு வசனங்களிலே 
நாம்‌ பார்க்கலாம்‌. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும்‌ தமது தோள்களிலே சுமந்து கொண்டு வருகிறார்‌. 
உங்களையும்‌ அவர்‌ தமது தோள்களிலே சுமக்கிறார்‌. பல வேளைகளிலே அவருடைய தோளிலிருந்து 
நான்‌ துள்ளிக்‌ குதித்து சென்றாலும்‌, மீண்டூமாக அவர்‌ என்னைத்‌ தூக்கி எடுத்து தனது தோள்களிலே 
வைத்துக்கொள்கிறார்‌. இந்த ஏபோத்து எவ்வளவு அருமையாக இயேசுவின்‌ பணிவிடையை நமக்குக்‌ 
காட்டுகிறது, இல்லையா? 

யாத்திராகமம்‌ 28 : 15, 16 

இப்பொழுது இங்கு மார்ப்பதக்கத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும்‌ மிக அழகாக 
செய்யப்பட வேண்டிய ஆபரணங்களிலே ஒன்று. இது நீயாயவிதீ மார்ப்பதக்கம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. ஏன்‌? பாவம்‌ நியாயம்‌ தீர்க்கப்பட வேண்டும்‌ என்ற சத்தியத்தை இது 
காண்பிக்கிறதாய்‌ இருக்கிறது. 

இன்று விசுவாசிகளாகிய நமக்குத்‌ தேவை நீதி என்னும்‌ மார்க்கவசம்‌. இந்த மார்ப்பதக்கம்‌ 
அல்லது மார்க்கவசம்‌ நம்முடைய சரீரத்தின்‌ முக்கிய பகுதியான மார்பைக்‌ காத்துக்‌ கொள்கிறது. 
ஏனென்றால்‌, அங்கேதான்‌ நம்முடைய இருதயம்‌ இருக்கிறது. இது ஒன்றே நாம்‌ தேவனுக்கு முன்னாக 


நீற்கக்கூடிய ஒரு நீலை. இதன்‌ பொருள்‌ என்னவென்றால்‌, நம்முடைய பாவங்கள்‌ எல்லாமே நீயாயம்‌ 
தீர்க்கப்பட்டுவிட்டது என்பதாகும்‌. 

இயேசு கிறிஸ்துவின்‌ நீதி நம்முடைய கணக்கிலே எழுதப்பட்டூவிட்டது. எனவேதான்‌ இது 
நியாயவிதி மார்க்கவசம்‌ என்று சொல்லப்படுகிறது. அல்லது நீதியாகிய மார்க்கவசம்‌ என்றும்‌ 
வாசிக்கிறோம்‌. இந்த மார்ப்பதக்கமும்‌ ஏபோத்தின்‌ ஒரு பகுதியாகவே இருக்கிறது. இவை இரண்டும்‌ 
இணைந்து அழகானவையாக செய்யப்பட்டிருக்கும்‌. 

யாத்திராகமம்‌ 28 : 17- 20 

பிரதான ஆசாரியனுடைய இந்த மார்க்கவசத்திலே பன்னிரண்டு விலை உயர்ந்த கற்கள்‌ 
பதிக்கப்பட வேண்டும்‌. ஒவ்வொரு வரிசையிலும்‌ மூன்று மூன்றாக அங்கே நான்கு வரிசைகள்‌ இருக்க 
வேண்டும்‌. 

யாத்திராகமம்‌ 28 : 21- 29 

இங்கே நாம்‌ கற்றுக்கொண்ட இந்தக்‌ கற்களைக்‌ குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தீலேயும்‌ 
நாம்‌ வாசிக்கலாம்‌. இந்தக்‌ கற்களினாலேதான்‌ புதிய எருசலேமின்‌ அஸ்தீபாரம்‌ இடப்பட்டிருக்கிறது. 
இந்தக்‌ கற்கள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு நீறமுடையதாகவும்‌, மிக அழகாக காட்சியளிக்கிறதாயும்‌ 
இருக்கும்‌. 

கர்த்தருடைய ராஜ்ஜியம்‌ மிக அழகு வாய்ந்ததாக சிறந்த வர்ணங்கள்‌ உடையதாகக்‌ 
காணப்படும்‌. முழுமையாகப்‌ பாவம்‌ நீக்கப்பட்ட பிறகு, அது மிளிரும்‌ வண்ணங்களாய்‌ சிறந்திருக்கும்‌. 
இந்த பன்னிரண்டூ கற்களைக்‌ குறித்துப்‌ பார்ப்போமென்றாலும்‌, அவையும்‌ அழகுடையதாய்‌ 
இருக்கின்றன. இந்த மார்க்கவசத்தை அணிந்தவராக பிரதான ஆசாரியன்‌ தேவனுடைய 
பிரசன்னத்திலே செல்லும்‌ பொழுது, அது தேவனுடைய சந்நீதானத்திலே பிரவேசித்து அவருடைய 
வலது பாரிசத்திலே அமர்ந்து, நமக்காகப்‌ பரிந்துபேசும்‌ இயேசு கிறிஸ்துவைக்‌ காட்டூகிறதாய்‌ 
இருக்கிறது. 

நம்முடைய கர்த்தர்‌ நம்மை தம்முடைய தோள்களிலே மட்டூமல்ல, தம்முடைய மார்பிலேயும்‌ 
சுமக்கிறார்‌. தோள்கள்‌ வல்லமையையும்‌, அவரால்‌ எல்லாம்‌ கூடும்‌ என்பதையும்‌ காட்டுகிறது. அவர்‌ 
நம்மை நேசிப்பதீனாலே தம்முடைய மார்பிலேயும்‌ அவர்‌ நம்மை சுமக்கிறார்‌. ஆண்டவருடைய 
அன்பைக்‌ குறித்த எவ்வளவு விசேஷித்த ஒரு சத்தியம்‌ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது! 

இப்பொழுது நாம்‌ ஊரீம்‌ தும்மீம்‌ இவைகளைக்‌ குறித்து சிந்தீக்கப்போகிறோம்‌. 

யாத்திராகமம்‌ 28 : 30 

இந்த ஊரீம்‌ தும்மீம்‌ என்பது எப்படி இருக்கும்‌, எங்கே இருக்கும்‌, எப்படி பயன்படுத்தப்படூம்‌ 
என்பதைக்‌ குறித்துச்‌ சொல்லப்படவில்லை. ஆனால்‌, ஊரீம்‌ தும்மீம்‌ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து 
கொள்வது தொடர்பானது என்பது மட்டும்‌ நமக்குத்‌ தெரிகிறது. சிலர்‌ அது தாயக்கட்டையைப்‌ போல 
உள்ளது என்று சொல்கிறார்கள்‌. 

அவைகள்‌ எப்படிப்பட்டவைகளாய்‌ இருந்தாலும்‌, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து 
கொள்வதற்காக அவை பயன்படுத்தப்பட்டிருக்கீன்றன. 

இதைக்‌ குறித்த விவரங்களைக்‌ கர்த்தர்‌ கொடுக்காமல்‌ இருப்பதும்‌ நன்மைக்கே. ஏனென்றால்‌, 
இன்றைக்கும்‌ சிலர்‌ அப்படிப்பட்ட காரியங்களைச்‌ செய்து கொண்டு, மக்களுடைய கேள்விக்கு நான்‌ 
விடை சொல்கிறேன்‌ என்று சொல்லத்‌ துணிந்துவிடக்கூடும்‌. இந்த ஊரிம்‌ தும்மீம்‌ இல்லாமலேயே 
மற்றவர்களுக்கு கர்த்தருடைய சித்தம்‌ என்ன என்பதை சொல்லும்‌ மனிதர்கள்‌ அநேகர்‌ 
இருக்கிறார்கள்‌. 

நம்முடைய வாழ்க்கையின்‌ கேள்விகளுக்கும்‌ நாம்‌ தேவனிடத்திலேயே பதிலுக்காகச்‌ செல்ல 
வேண்டும்‌ என்றுதான்‌ அவர்‌ விரும்புகிறார்‌. 


யாத்திராகமம்‌ 28 : 31-34 
இங்கே மாதுளம்பழங்களைக்‌ குறித்தும்‌, பான்‌ மணிகளைக்‌ குறித்தும்‌ வாசிக்கிறோம்‌. இந்த 
மாதுளம்‌ பழங்கள்‌ கனியைக்‌ குறித்துப்‌ பேசுகின்றன. பொன்‌ மணிகள்‌ சாட்சியைக்‌ குறித்துப்‌ 
பேசுகின்றன. நம்‌ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும்‌ நாம்‌ கனிகொடுக்கிறவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌, சாட்சி சொல்கிறவர்களாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 
கலாத்தியர்‌ 5ஆம்‌ அதிகாரம்‌ 22, 23ஆம்‌ வசனங்களிலே நாம்‌ வாசிக்கிற ஆவியின்‌ கனி 
நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும்‌. 
சாட்சியுள்ள வாழ்க்கை நாம்‌ வாழாமல்‌, ஒற்றைத்தாள்‌ பிரதீகளை விநீயோகம்‌ செய்யக்‌ கூடாது. 
அநேகர்‌ இன்றைக்கு ஊழியங்களுக்காகப்‌ புறப்பட்டுப்‌ போகலாம்‌. ஆனால்‌, அவர்கள்‌ சொல்லும்‌ 
வார்த்தைகளை அவர்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கிறதாய்‌ இருக்க வேண்டும்‌. 
இன்றைக்கு சிலர்‌ சாட்சி சொல்லக்‌ கூடிய வாழ்க்கையைப்‌ பெற்றவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌, அவர்கள்‌ பல நேரங்களிலே சாட்சி கூறுகிறதில்லை. நாம்‌ ஒவ்வொருவருமே பொன்‌ 
மணிகளாகவும்‌, மாதுளம்‌ பழங்களாகவும்‌ கர்த்தருக்காக செயல்பட வேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 28 : 35 
வாழ்க்கைக்கும்‌, சாட்சிக்கும்‌ அடையாளமான அந்த மணி, பிரதான ஆசாரியன்‌ மகாபரிசுத்த 
ஸ்தலத்துக்குள்ளே செல்லும்பொழுதும்‌, வெளியே வரும்பொழுதும்‌ ஒலிக்கிறதாய்‌ இருக்க வேண்டும்‌. 
“அவன்‌ சாகாதபடிக்கு,” என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. 
ஆசாரியன்‌ செய்யும்‌ பணிவிடையிலே தவறு இருக்குமென்றால்‌, அவன்‌ சாகும்படியாக தேவன்‌ 
அவனை அடிப்பார்‌ என்ற அர்த்தம்‌ இங்கே வெளிப்படுகிறது. 
யாத்திராகமம்‌ 28 : 36 - 38 
இந்த உடைகள்‌ பிரதான ஆசாரியனை மற்ற ஆசாரியர்களிடத்திலி'ருந்து வேறுபடுத்திக்‌ 
காட்டுகிறது. அவை மகிமையானவைக்காகவும்‌, பிரதான ஆசாரியனின்‌ அழகுக்காகவும்‌ 
அமைக்கப்பட்டன. இது நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பரிசுத்தத்தையும்‌, 
குற்றமில்லாதத்‌ தன்மையையும்‌, குறைவில்லாத மகிமையையும்‌, பாவிகளிலிருந்து 
வேறுபட்டவராகவும்‌ காண்பிக்கிறது. அவர்‌ இந்த உலகத்திலே வந்து நாம்‌ இரட்சிக்கப்படும்படியாக 
மரித்தார்‌. தொடர்ந்து நாம்‌ இரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக பிதாவின்‌ வலது பாரிசத்திலே 
இன்றைக்கும்‌ அவர்‌ ஜீவிக்கிறவராய்‌ இருக்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 28 : 39 - 43 
சரியான உடை உடூத்தாமல்‌, சரீரம்‌ தெரியும்படியாக அவருடைய பிரசன்னத்திலே 
ஊழியக்காரர்கள்‌ பணிவிடை செய்யும்படியாக வரக்கூடாது. எந்த மாம்சத்தின்‌ கிரியைகளும்‌ 
வெளிப்படுவதை தேவன்‌ விரும்புகிறதில்லை. மாம்சத்தின்‌ கிரியைகள்‌ மூடும்படியாய்‌ இந்த உடையை 
தரித்தவர்களாய்‌ இருக்க தேவன்‌ எதீர்பார்க்கிறார்‌. 
இன்று விசுவாசிகள்‌ ஒவ்வொருவருமே ஆசாரியர்களாய்‌ இருக்கிறோம்‌ என்று வேதம்‌ 
சொல்கிறது. நாம்‌ ஒவ்வொருவருமே தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாகவும்‌, தேவனுக்கு 
நற்சாட்சி பகருகிறவர்களாயும்‌ வாழ வேண்டும்‌. 
நீங்கள்‌ எந்த இடத்திலே பணிசெய்கிறவர்களாய்‌ இருந்தாலும்‌ சரி, எந்த இடத்திலே 
வாழ்கிறவர்களாய்‌ இருந்தாலும்‌ சரி, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 
மற்றவர்களுக்குக்‌ காட்ட வேண்டும்‌. உங்களுடைய வார்த்தையின்‌ மூலமாக அவர்‌ எவ்வளவு 
வல்லமை உள்ளவர்‌, அவர்‌ எவ்வளவு அன்புள்ளவர்‌ என்பதை உங்களைச்‌ சுற்றி இருக்கிறவர்களுக்கு 
நீங்கள்‌ பகீர்ந்து கொடுக்க வேண்டூம்‌. உங்கள்‌ வாழ்க்கையிலே நீங்கள்‌ உண்மையும்‌ உத்தமமுமாய்‌ 
அவரைப்‌ பின்பற்றுவீர்களைன்றால்‌, நீங்கள்‌ கூறும்‌ சாட்சி, சிறந்த விளைவுகளை உண்டூபண்ணும்‌. 


ஒருவேளை நீங்கள்‌ பல ஊழியங்கக்கு உதவி செய்யலாம்‌, நீங்களும்‌ ஊழியங்களுக்குச்‌ 
செல்லலாம்‌. ஆனால்‌, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கும்‌ கர்த்தருக்கும்‌ உரிய 
தொடர்பு சீரானதாய்‌ இருக்கிறதா என்பதை நீங்கள்‌ பரிசீலித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 

ஆண்டவர்‌ உங்களுடைய வாழ்க்கையிலே இரட்சிப்பின்‌ சந்தோஷத்தைக்‌ கொடுத்திருந்தால்‌ 
நீங்கள்‌ சாட்சி பகர தகுதி உள்ளவர்களாய்‌ இருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ அமைதலாய்‌ இருக்க 
வேண்டியதில்லை, அவரைக்‌ குறித்து நீங்கள்‌ சாட்சி பகர கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 

மத்தேயு 10ஆம்‌ அதிகாரம்‌ 32, 33ஆம்‌ வசனங்களை வாசியுங்கள்‌. 

“மனுஷர்‌ முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன்‌ எவனோ, அவனை நானும்‌ 
பரலோகத்தீலிக்கிற என்‌ பிதாவின்‌ முன்பாக அறிக்கைபண்ணுவேன்‌. 

மனுஷர்‌ முன்பாக என்னை மறுதலிக்கிறவன்‌ எவனோ, அவனை நானும்‌ பரலோகத்திலிருக்கிற 
என்‌ பிதாவின்‌ முன்பாக மறுதலிப்பேன்‌.” 


அதிகாரம்‌ 29 
ஆசப்‌ அ 2ம்‌ - HIER EGG மர்‌ — BENE 2. 
= ODL ரசா GEA LO 


29ஆம்‌ அதிகாரம்‌ ஒரு நீண்ட அதிகாரம்‌. இதன்‌ எல்லாப்‌ பகுதிகளும்‌ மிகவும்‌ ஆர்வம்‌ 
தரக்கூடியதாகவோ, உற்சாகம்‌ அளிக்கக்கூடியதாகவோ இல்லை. என்றாலும்‌, தூய ஆவியானவர்‌ 
இந்த வசனங்களின்‌ மூலமாகவும்‌ நம்மோடூ பேசுவாராக. இதிலே அநேக ஆவிக்குரிய 
சத்தியங்களையும்‌ நாம்‌ கற்றுக்கொள்ள முடியும்‌. 

யாத்திராகமம்‌ 29 : 1 

ஒரு விசுவாசியைப்‌ பொருத்தமட்டிலேயும்‌ பரிசுத்தப்படூத்துதல்‌ என்பது, அவன்‌ தனக்குத்தானே 
செய்து கொள்ளும்‌ காரியமல்ல. இது கர்த்தர்‌ அவனுடைய வாழ்க்கையிலே செய்யும்‌ ஒரு செயல்‌. 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தப்‌ பணியை அடிப்படையாகக்‌ கொண்டது இது. அதைச்‌ 
சார்ந்ததாகவே பரிசுத்தப்படுத்துதல்‌ அமைய வேண்டும்‌. 

யாத்திராகமம்‌ 29 : 2- 4 

தண்ணீரினால்‌ கழுவுவது என்பது மறுபிறப்பைக்‌ குறிக்கிறது. தீத்து 3ஆம்‌ அதிகாரம்‌ 5ஆம்‌ 
வசனத்திலே, 

“நாம்‌ செய்த நீதியின்‌ கிரியைகளினிமித்தம்‌ அவர்‌ நம்மை இரட்சியாமல்‌, தமது 
இரக்கத்தின்படியே, மறுஜென்ம முழுக்கினாலும்‌, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும்‌ 
நம்மை இரட்சித்தார்‌,” என்று வாசிக்கிறோம்‌. 

எனவே, பிரியமானவர்களே, அங்கே தண்ணீரினாலே கழுவுவது மறுபிறப்பு அடைவதற்குச்‌ 
சமமானதாய்‌ இருக்கிறது. இப்பொழுது மோசே ஆரோனுக்கு உடைகளை உடுூத்துவிக்கப்‌ போகிறான்‌. 

யாத்திராகமம்‌ 29:5-9 

பரிசுத்தப்படுத்துதல்‌ தேவன்‌ செய்யும்‌ ஒரு காரியம்‌. ஆனால்‌, இந்நாட்களிலே 
பரிசுத்தப்படூத்தும்‌ ஆராதனைகளில்‌ மனிதர்கள்‌ எடுக்கும்‌ தீர்மானங்களைக்‌ குறித்துப்‌ பார்க்கிறோம்‌. 
நாம்‌ ஒவ்வொருவருமே ஆண்டவரிடத்திலே பெரிய காரியங்களை வாக்குப்பண்ணி இருக்கிறோம்‌. 
ஆனால்‌, நம்முடைய வாழ்க்கையைப்‌ பின்னாலே தீரும்பிப்‌ பார்த்தோமென்றால்‌ அவைகளை நாம்‌ 
பூரணமாக நீறைவேற்றியிருந்திருக்க மாட்டோம்‌. 

நாம்‌ பரிசுத்தமாக்கப்படுவதற்காக, நான்‌ செய்வேன்‌ என்று சொல்கிற காரியங்களை விட, 
தேவனுடைய பாதத்திலே வெறும்‌ கையர்களாக நம்முடைய பெலவீனங்களையும்‌, நம்முடைய 


முடியாத தன்மைகளையும்‌ அறிக்கை செய்கிறவர்களாக, ஆண்டவர்‌ மீதி காரியங்களைச்‌ 
செய்யும்படியாக, நாம்‌ அவருடையப்‌ பாதத்திலே ஒப்படைப்பதே உண்மையான பரிசுத்தமாக்கப்படுதல்‌ 
ஆகும்‌. 
நீங்கள்‌ மோசேயினுடைய, எலியாவினுடைய, தாவீதினுடைய, சாமுவேலினுடைய 
ஜெபங்களையும்‌, புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபங்களையும்‌ வாசித்துப்‌ 
பார்ப்பீர்களைன்றால்‌, தாங்கள்‌ யார்‌ என்ற அடிப்படையிலேயும்‌, தாங்கள்‌ எப்படிப்பட்டவர்களாய்‌ 
இருந்தார்கள்‌ என்ற அடிப்படையிலேயும்‌ அவர்கள்‌ தேவனிடத்திலே எதையுமே 
வாக்குப்பண்ணவில்லை. 
பரிசுத்தமாக்கப்படுதல்‌ என்றால்‌ நாம்‌ வெறும்‌ கையர்களாக அவர்‌ நம்முடைய கரங்களை 
நீரப்ப வேண்டும்‌ என்ற தேவையை உணர்ந்தவர்களாய்‌ அவருடைய பாதத்திலே வருவதுதான்‌. 
யாத்திராகமம்‌ 29 : 10 - 25 
பிரதான ஆசாரியனும்‌ அவனுடைய குடும்பத்தின்‌ அங்கத்தீனர்களும்‌ காளையின்‌ 
தலையின்மேல்‌ கைவைக்க வேண்டும்‌. தலையின்‌ மேல்‌ கையை வைக்கும்பொழுது, ஏதோ ஒரு 
அற்புதமான சக்தி, ஆவிக்குரிய சக்தி கடந்து செல்வதாக அநேகர்‌ எண்ணுகிறார்கள்‌. அது 
அப்படியில்லை. ஒரு மிருகத்தின்மேல்‌ கையை வைப்பது என்பது அந்த மிருகத்தை நம்மோட 
அடையாளப்படுத்துகிறதாய்‌ இருக்கிறது. பாவியான ஒரு மனிதன்‌ பலிபீடத்தண்டையிலே வந்து தான்‌ 
கொண்டூவந்த மிருகத்தின்‌ தலையிலே தனது கரத்தை வைக்கும்பொழுது, அந்த மிருகம்‌ அவனுடைய 
இடத்தை எடூத்துக்கொள்கிறது என்பதையே அது தெரிவிக்கிறது. 
ஊழியர்களை நாம்‌ பணித்தளத்திற்கு அனுப்பும்‌ முன்பதாக நம்முடைய ஆலயங்களிலே 
அவர்களைப்‌ பிரதிஷ்டை செய்கிறோம்‌. அப்பொழுது ஊழியக்காரர்களின்‌ தலைமேல்‌ கை 
வைக்கும்பொழுது, நம்முடைய சார்பாக பணித்தளத்தீற்கு அவர்கள்‌ செல்கிறார்கள்‌ என்பதையே அது 
அடையாளப்படுத்துகிறது. அதுமட்டுமல்ல, அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபிப்பதும்‌, அவனைத்‌ 
தூங்குவதும்‌ நம்முடைய கடமை என்பதையும்‌ அது வெளிப்படுத்துகிறது. 
இங்கே நாம்‌ வசனத்திலே வாசித்த காளை, ஆரோனின்‌ இடத்தை எடுத்துக்‌ கொள்கிறது. 
ஆரோனும்‌ பாவியாய்‌ இருந்தபடியினாலே அவனுடைய இடத்திலே அந்தக்‌ காளை மரித்தது. இது பாவ 
நீவாரண பலி என்று வாசிக்கிறோம்‌. இந்த பலிகளைக்‌ குறித்து நாம்‌ லேவியராகமத்தில்‌ 
படிக்கும்பொழுது இன்னும்‌ சற்று விவரமாகப்‌ பார்ப்போம்‌. 
ஏதேன்‌ தோட்டத்திலேயும்‌ ஒரு பாவ நீவாரணபலி செலுத்தப்பட்டது. ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
வெளிப்பிரகாரத்திலே நாம்‌ பார்த்த வெண்கல பலிபீடம்‌ பாவநிவாரண பலி செலுத்துவதற்காக 
உள்ளது. இங்கே செலுத்தப்படும்‌ முக்கியமான பலி அதுதான்‌. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும்‌ 
பாவ நிவாரண பலியாகவே எனக்காகவும்‌ உங்களுக்காகவும்‌ மரித்தார்‌. இந்தப்‌ பலிபீடம்‌, நமக்காக 
அவர்‌ செய்து முடித்ததை நமக்கு நீனைப்பூட்டுகிறது. 
யாத்திராகமம்‌ 29 : 11 - 27 
லேவியராகமத்தீலேயும்‌ ஒரு பலியின்‌ ஒரு பகுதி, ஆரோனுக்கும்‌, அவனோடு பணிவிடை 
செய்த ஆசாரியர்களுக்கும்‌ செல்லும்‌ என்று நாம்‌ பார்க்கிறோம்‌. லேவியர்களுக்குப்‌ பயிர்‌ 
செய்வதற்காக எந்த ஒரு நீலமும்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட பூமியிலே கொடுக்கப்படவில்லை. 
அவர்களுக்குத்‌ தேவையான உணவை பலியின்‌ மூலமாகவே தேவன்‌ கொடுத்து வந்தார்‌. 
லேவியர்கள்‌ இந்நாட்களிலே ஆசரிப்புக்‌ கூடாரத்திலேயும்‌, பின்னான காலங்களிலே 
தேவாலயத்திலேயும்‌ பணிவிடை செய்யவேண்டியவர்கள்‌. எனவே காணிக்கையின்‌ ஒரு பகுதியை, 
பலியின்‌ ஒரு பகுதியை அவர்கள்‌ பெற்றுக்கொள்கிறவர்களாய்‌ இருந்தார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 29 : 28 - 40 
தகனபலி தொடர்ந்து செலுத்தப்பட வேண்டிய ஒரு பலியாய்‌ இருக்கிறது. தொடர்சியாகச்‌ 
செலுத்தப்பட வேண்டிய தகனபலியைக்‌ குறித்து லேவியராகமத்திலேயும்‌ நாம்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌. 


இது அநுதினமும்‌ செலுத்த வேண்டிய ஒரு பலி. ஒரு ஆட்டுக்குட்டி காலையிலேயும்‌, மற்றுமொரு 
ஆட்டுக்குட்டி மாலையிலேயும்‌ பலியிடப்பட வேண்டும்‌. 

ஜனங்கள்‌ ஒவ்வொரு நாள்‌ காலையிலேயும்‌, மாலையிலேயும்‌ தங்களுடைய பாவத்திற்காகத்‌ 
தங்களுடைய இடத்திலே மற்றுமொருவர்‌ மரிக்க வேண்டியதாய்‌ இருக்கிறது என்பதை அறிந்து 
கொள்ளும்படியாக அவ்வாறு செய்யவேண்டூமென்று கர்த்தர்‌ கூறினார்‌. 

பாவத்திற்காக இரத்தம்‌ சிந்தப்பட வேண்டும்‌. எபிரெயர்‌ நீருபத்திலேயும்‌ இந்த சத்தியத்தை நாம்‌ 
மிகத்‌ தெளிவாகப்‌ பார்க்கலாம்‌. எபிரெயர்‌ 9ஆம்‌ அதிகாரம்‌ 26ஆம்‌ வசனத்தைப்‌ பாருங்கள்‌, 

“அப்படியிருந்ததனால்‌, உலகமுண்டானது முதற்கொண்டு அவர்‌ அநேகந்தரம்‌ பாடுபட 
வேண்டியதாயிருக்குமே; அப்படியல்ல, அவர்‌ தம்மைத்தாமே பலியிடுகிறதீனாலே பாவங்களை 
நீக்கும்‌ பொருட்டாக இந்தக்‌ கடைசிக்காலத்தில்‌ ஒரேதரம்‌ வெளிப்பட்டார்‌.” 

இந்த வசனம்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாக மரித்ததைக்‌ குறித்துச்‌ சொல்கிறது. 
காளைகளின்‌, ஆட்டுக்கடாக்களின்‌, ஆட்டுக்குட்டிகளின்‌ இரத்தம்‌ பாவத்தை எடுத்துப்போட 
முடியவில்லை. ஆனால்‌, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ பாவத்தை எடூத்துப்போடக்‌ 
கூடியதாய்‌ இருக்கிறது. அவருடைய பலி போதுமானது. 

பாவத்தீற்காகக்‌ கர்த்தர்‌ செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்துவிட்டார்‌. அவர்‌ ஒரேதரம்‌ 
மரித்து உயிரோடு எழுந்தார்‌. 


அதிகாரம்‌ 30 


TAA 

இங்கே தூபங்காட்டப்படூவதற்கான தூபபீடத்தைக்‌ குறித்து வாசிக்கிறோம்‌. இது தேவனை 
ஆராதிக்கும்‌ ஒரு அற்புதமான அதிகாரமாய்‌ இருக்கிறது. 

ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ முதல்‌ பகுதியை நன்றாகப்‌ பார்ப்போமென்றால்‌, அதுதான்‌ பரிசுத்த 
ஸ்தலம்‌. இங்கே மூன்று பொருள்கள்‌ இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றுமே தேவனைத்‌ தொழுது 
கொள்வதைக்‌ குறித்து நமக்குச்‌ சொல்கின்றன. சமுகத்தப்பம்‌ வைக்கும்‌ மேஜையைக்‌ குறித்தும்‌, 
விளக்குத்தண்டைக்‌ குறித்தும்‌ ஏற்கனவே நாம்‌ பார்த்தோம்‌. அங்கேயும்‌ ஒரு பீடம்‌ இருக்கிறது. அது 
தூபங்காட்டூவதற்கான பீடம்‌. சமுகத்தப்பம்‌ வைக்கும்‌ மேஜையும்‌, பொன்குத்துவிளக்கும்‌ 
தேவனுடைய ஜனங்கள்‌ கூடி ஐக்கியம்‌ கொள்வதைக்‌ குறிக்கிறது. இது எல்லாரும்‌ ஒன்றாகக்‌ கூடி 
ஒருவரைக்‌ குறித்து ஒருவர்‌ குறைபேசும்‌ இடமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே ஆத்தும 
பசிதீர நாம்‌ புசிக்கும்‌ இடம்‌. 

இது ஒரு விருந்துசாலை. இந்த தூபபீடம்‌, ஜெபிக்கும்‌ இடமாய்‌ இருக்கிறது. முதல்‌ இரண்டு 
வசனங்களைப்‌ பாருங்கள்‌. 

யாத்திராகமம்‌ 30 : 1, 2 
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அளவுகள்‌ இது ஒரு சிறிய பீடம்‌ என்பதை நமக்குக்‌ காட்டுகின்றன. 
யாத்திராகமம்‌30 : 3 -5 

இந்த பீடத்திலும்‌ கூட இரண்டு மூலைகளிலேயும்‌ பொன்‌ வளையங்களை உண்டாக்க 
வேண்டும்‌ என்று போடப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள்‌ புறப்பட்டுச்‌ செல்லும்பொழுது, இதைத்‌ 
தங்களுடைய தோள்களிலே சுமந்து செல்வதற்காக அவ்வண்ணமாய்‌ செய்யப்பட்டது. 

எண்ணாகமப்‌ புத்தகத்திலே, எவ்வாறு ஆசாரியர்கள்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ பொருட்களை 
சுமந்து கொண்டு வந்தார்கள்‌ என்பதைக்‌ குறித்து நாம்‌ விவரமாகப்‌ பார்க்கிறோம்‌. 


யாத்திராகமம்‌30 : 6 

இந்த பீடம்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ இடையிலே தொங்குகிற 
திரைக்கு மிக அருகிலே பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட வேண்டும்‌. திரைக்கு அந்தப்பக்கம்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டி இருக்கும்‌. கர்த்தரைத்‌ தொழுது கொள்ளும்‌ இடமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே 
இந்த தூபபீடம்‌ காணப்பட வேண்டும்‌. 

யாத்திராகமம்‌ 30 : 7, 8 
கவனித்தீர்களா? இந்த பீடமானது எந்த பலியையும்‌ செலுத்துவதற்காக அல்ல. 
யாத்திராகமம்‌ 30 : 9- 11 

தூபம்‌ மட்டுமே அந்த பீடத்தின்‌ மேலே காட்டப்பட வேண்டும்‌. அதுவும்‌ ஒரு குறிப்பிட்ட வகையான 
தூபம்தான்‌. ஆசாரியன்‌ உள்ளே சென்று காலைதோறும்‌ அதின்மேலே சுகந்த தூபம்‌ காட்ட வேண்டும்‌. 
மாலையிலே விளக்கேற்றும்‌ போதும்‌ அதன்மேலே தூபம்‌ காட்டவேண்டும்‌. மட்டுமல்ல, விளக்குகளை 
விளக்கும்போதும்‌ அதின்மேல்‌ தூபம்‌ காட்ட வேண்டும்‌. 

இந்த பீடம்‌, ஜெபத்தைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. வேதப்‌ புத்தகத்திலே மற்ற இடங்களிலேயும்‌ தூபம்‌ 
என்பது ஜெபத்திற்கு இணையாகப்‌ பேசப்பட்டிருக்கிறது. 

உதாரணமாக சங்கீதம்‌ 141: 2, 

“என்‌ விண்ணப்பம்‌ உமக்கு முன்பாகத்‌ தூபமாகவும்‌, என்‌ கையெடுப்பு அந்திப்பலியாகவும்‌ 
இருக்கக்கடவது” என்று வாசிக்கிறோம்‌. வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும்‌ இதைக்குறித்த ஒரு காட்சி 
இருக்கிறது. வெளிப்படூத்தின விசேஷம்‌ 8ஆம்‌ அதிகாரம்‌ 3ஆம்‌ வசனம்‌, 

“வேறொரு தூதனும்‌ வந்து, தூபங்காட்டூம்‌ பொற்கலசத்தைப்‌ பிடித்துப்‌ பலிபீடத்தின்‌ படியிலே 
நின்றான்‌; சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின்மேல்‌ சகல பரிசுத்தவான்‌௧ளுடைய 
ஜெபங்களோடும்‌ செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம்‌ அவனுக்குக்‌ கொடுக்கப்பட்டது.” 

மற்றுமொரு வேதப்பகுதியையும்‌ பார்ப்போம்‌, லூக்கா எழுதின சுவிசேஷம்‌ முதலாம்‌ அதிகாரம்‌ 
ஆம்‌ வசனம்‌, 

“ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன்‌ தேவாலயத்துக்குள்‌ பிரவேசித்துத்‌ 
தூபங்காட்டுகிறதற்குச்‌ சீட்டைப்‌ பெற்றான்‌.” 

இங்கே நாம்‌ சகரியாவைக்‌ குறித்து வாசிக்கிறோம்‌. சகரியா லேவி கோத்திரத்தான்‌. அவன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்தான்‌. தூபங்காட்டும்‌ பீடத்திலே பணிசெய்யும்படியாய்‌ 
அவன்‌ சென்றான்‌. 

வசனத்திலே நாம்‌ பார்ப்பதுபோல இது ஒரு ஜெபநேரத்திலே செய்யப்பட்டது. வைத்தியனாகிய 
லூக்கா புதிய ஏற்பாட்டிலே சகரியாவிலிருந்து ஆரம்பித்துக்‌ கூறுகிறார்‌. புதிய ஏற்பாட்டிற்கும்‌ பழைய 
ஏற்பாட்டிற்கும்‌ இடைப்பட்ட 400 ஆண்டு காலத்தின்‌ அமைதியை அந்த பலிபீடத்தினண்டையிலே 
தேவன்‌ கலைக்கிறார்‌ என்று சொல்லலாம்‌. ஏனென்றால்‌, அநேகக்‌ காலங்களுக்குப்‌ பிறகு 
சகரியாவிற்கு அங்கேதான்‌ தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. 

இந்த தூபம்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. 
ஏனென்றால்‌, அவர்‌ நமக்காகப்‌ பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய்‌ இருக்கிறார்‌. ஆரோன்‌ 
பணிவிடை செய்யும்‌ பணிவிடைக்காரனாய்‌ இருந்தான்‌. ஒருவகையிலே ஆரோன்‌ இயேசு 
கிறிஸ்துவிற்கு ஒரு அடையாளமாய்‌ இருக்கிறான்‌ என்று சொல்லலாம்‌. என்றாலும்‌ எபிரெயர்‌ 7ஆம்‌ 
அதிகாரத்திலே, இயேசு கிறிஸ்து மெல்கீசேதேக்கு முறைமையின்படி ஆசாரியராய்‌ இருக்கிறார்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

எபிரயர்‌ 9ஆம்‌ அதிகாரத்திலே, சற்று வித்தியாசமான ஒரு காரியத்தைப்‌ பார்க்கிறோம்‌. அங்கே 
தூபபீடம்‌, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிறதாய்‌ இருக்கிறது. ஒருவேளை எபிரெயர்‌ 
ஆக்கியோன்‌ அந்த பீடம்‌ எங்கே வைக்கப்பட வேண்டும்‌ என்று தெரியாமல்‌ எழுதினாரோ, என்று 


ஒருவேளை நீங்கள்‌ யோசிக்கலாம்‌. ஆனால்‌, எபிரெயருக்கு இந்த நிருபத்தை எழுதும்பொழுது, 
பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ இடையிலான அந்த திரைச்சீலை 
கிழிக்கப்பட்டுவிட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ நமக்காகக்‌ கிழிக்கப்பட்டுவிட்டது. 
அவர்‌ சிலுவையிலே மரித்து உயிரோடூ எழுந்து பரலோகத்திற்குச்‌ சென்றுவிட்டார்‌. இப்பொழுது அந்த 
தூபபீடம்‌, பரலோகத்தில்‌ இருக்கிறது. 

நாம்‌ தேவனிடத்தில்‌ வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின்‌ மூலமாக வருகிறோம்‌. அவரே 
நமக்காகப்‌ பரிந்து பேசுகிறவராய்‌ இருக்கிறார்‌. கிறிஸ்து பரலோகத்தில்‌ இருக்கிறார்‌. அவர்‌ இருக்கும்‌ 
இடத்தைக்‌ குறிப்பதே இந்த தூபபீடம்‌. நாம்‌ தேவனிடத்திலே ஜெபத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாகச்‌ 
செல்ல வேண்டும்‌. 

இன்று அநேகர்‌, இப்பொழுது நான்‌ இரட்சிக்கப்பட்டுவிட்டேன்‌. நான்‌ நேரடியாக தேவனிடத்தில்‌ 
செல்ல முடியும்‌ என்று சொல்வார்கள்‌. இல்லை, நீங்கள்‌ அவ்வாறு செல்ல முடியாது. ஆண்டவராகிய 
இயேசு கிறிஸ்து மூலமாகவே நீங்கள்‌ தேவனிடத்தீலே செல்ல முடியும்‌. அவரே உங்களை 
தேவனுடைய பிரசன்னத்தீற்குள்ளே எடுத்துச்‌ செல்கிறவர்‌. அவரே எனக்காகவும்‌ உங்களுக்காகவும்‌ 
இன்றைக்கும்‌ பரலோகத்திலே ஜெபித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பிரதான ஆசாரியன்‌ 
தூபபீடத்தண்டையிலே தூபம்‌ காட்டிக்கொண்டு இருக்கிறானென்றால்‌, அவர்களுக்காக ஜெபித்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌ என்று பொருள்‌. அது அவர்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை உண்டுபண்ணும்‌ 
காரியம்‌. 

இன்றைக்கு நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மகா பிரதான ஆசாரியர்‌, ஜெபித்துக்‌ 
கொண்டிருப்பதை எண்ணும்பொழுது, நமக்கும்‌ அது எத்தனை மகிழ்ச்சியானதாய்‌ இருக்கிறது. 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்காக ஜெபிக்கிறதில்லை. இதைக்‌ குறித்து உங்களுக்குத்‌ 
தெரியுமா? 

யோவான்‌ 17ஆம்‌ அதிகாரத்திலே பிரதான ஆசாரியருடைய ஜெபத்தை நாம்‌ பார்க்கிறோம்‌. 
9ஆம்‌ வசனத்திலே, 

“நான்‌ அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுகிறேன்‌; உலகத்துக்காக வேண்டிக்கொள்ளாமல்‌, 
நீர்‌ எனக்குத்‌ தந்தவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுகிறேன்‌.” என்று கூறியிருக்கிறார்‌. 

பரிசுத்த ஆவியானவர்‌ இவ்வுலகத்தில்‌ இருந்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குக்‌ 
கிறிஸ்துவின்‌ மரணம்‌ உண்மை என்பதைக்‌ காட்டுகிறார்‌. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின்‌ பாவத்திற்காக மரிக்க முடிந்தது. இப்பொழுது 
பரலோகத்திலே அவரை இரட்சகராக ஏற்றுக்‌ கொண்டவர்களுக்காக ஜெபிக்க முடிகிறது. இவ்வாறு 
அவர்‌ ஜெபித்துக்‌ கொண்டிருக்கவில்லையென்றால்‌, இந்த உலகத்திலே நம்மால்‌ எதுவுமே செய்ய 
முடியாது. நமக்காகப்‌ பரிந்து பேசுகிற, நமக்காக ஜெபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர்‌ நமக்காகப்‌ 
பரலோகத்தில்‌ இருப்பது எத்தனை மகிழ்ச்சியான ஒன்று. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகச்‌ செய்து முடித்த காரியத்தினாலேயே இன்றைக்கும்‌ 
தேவன்‌ நம்முடைய ஜெபத்தைக்‌ கேட்கிறவராய்‌ இருக்கிறார்‌. எபேசியர்‌ 1: 5லே, 

“பிரியமானவருக்குள்‌ தாம்‌ நமக்குத்‌ தந்தருளின தம்முடைய கிருபையின்‌ மகிமைக்குப்‌ 
புகழ்ச்சியாக” என்று வாசிக்கிறோம்‌. இயேசு கிறிஸ்துவினாலேதான்‌ பிதாவாகிய தேவன்‌ நம்மைப்‌ 
பிரியமானவர்களாக ஏற்றுக்‌ கொள்கிறார்‌. 

மத்தேயு 17 : கலே, மாற்கு 9 : 7லே மேலும்‌ லூக்கா 9 : 35லே பிதாவாகிய தேவன்‌ சொல்வது 
என்ன? இவர்‌ என்னுடைய நேச குமாரன்‌, இவருக்குச்‌ செவிகொடுங்கள்‌ என்று வாசிக்கிறோம்‌. 
அவருக்கு நாம்‌ செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர்‌ மூலமாக நாம்‌ ஜெபிக்க வேண்டும்‌. 

யோவான்‌ 14ஆம்‌ அதிகாரம்‌ 14ஆம்‌ வசனத்திலே, 


“என்‌ நாமத்தினாலே நீங்கள்‌ எதைக்‌ கேட்டாலும்‌ அதை நான்‌ செய்வேன்‌” என்று இயேசு 
சொல்கிறார்‌. 

பரிசுத்த ஆவியிலே ஜெபிப்பது என்பது இதுதான்‌. இந்த தூப பீடம்‌, மற்ற பொருள்களைவிட 
வித்தியாசமானதாக தனித்துச்‌ சொல்லப்படுகிறது. இங்கே ஆசாரியன்‌ மட்டுமே பணிவிடையைச்‌ 
செய்ய முடியும்‌. உசியா ராஜா இந்தப்‌ பணியை செய்ய முற்பட்டபொழுது, தேவன்‌ அடித்ததினாலே 
அவனுக்குக்‌ குஷ்ட ரோகம்‌ வந்தது என்பதை நாம்‌ 2 நாளாகமம்‌ 26ஆம்‌ அதிகாரம்‌ 16 முதல்‌ 21 
வசனங்களிலே பார்க்கிறோம்‌. 

ஆசாரியன்‌ மட்டுமே ஜெபிக்க முடியும்‌. இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியுமே ஆசாரியனாய்‌ 
இருப்பதினாலே ஒவ்வொரு விசுவாசியுமே இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்க முடியும்‌. இன்று சில 
தவறான போதனைகள்‌ சொல்லப்படுகின்றன. ஒரு மனிதன்‌ தன்‌ இஷ்டம்போல பாவமான ஒரு 
வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டூ இயேசு கிறிஸ்துவைப்‌ புறக்கணித்தவனாக இருந்துகொண்டு, 
பிரச்சனை வரும்பொழுது, அவனுடைய தாயார்‌ ஆஸ்பத்திரியிலே உயிருக்காகப்‌ போராடூம்பொழுது 
அவன்‌ முழங்கால்‌ படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபித்தாலும்‌ அவனுக்கு பதில்‌ உண்டு என்று 
சொல்கிறார்கள்‌. 

ஆனால்‌, வேத வசனம்‌ அவ்வாறு சொல்லவில்லை. இதைக்‌ குறித்து நாம்‌ மிகவும்‌ 
கவனமுள்ளவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌. தூபபீடத்தண்டையிலே ஆசாரியர்கள்‌ மட்டுமே செல்ல 
வேண்டும்‌. பாவியான மனிதன்‌ ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம்‌ உண்டு என்றால்‌, “தேவனே பாவியாகிய 
என்மேல்‌ கிருபையாய்‌ இரும்‌” என்பதுதான்‌. அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர்‌ நிச்சயமாக பதில்‌ 
கொடுப்பார்‌. 

யாத்திராகமம்‌ 30ஆம்‌ அதிகாரம்‌ 8ஆம்‌ வசனத்திலே, “உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ காட்டவேண்டிய நீத்திய தூபம்‌ இதுவே,” என்று வாசிக்கிறோம்‌. எப்பொழுதும்‌ 
தொடர்ச்சியாக கர்த்தருக்கு துதி உண்டாகிக்‌ கொண்டே இருக்க வேண்டும்‌. 

1 தெசலோனிக்கேயர்‌ 5ஆம்‌ அதிகாரத்திலே, “இடைவிடாமல்‌ ஜெபம்‌ பண்ணுங்கள்‌” என்று 
அப்போஸ்தலனாகிய பவுல்‌ சொல்கிறார்‌. காலையிலேயும்‌ மாலையிலேயும்‌ பீடத்திலே தூபம்‌ காட்டப்பட 
வேண்டும்‌. தூபபீடத்திலே தூபம்‌ காட்டூம்படியாக ஆசாரியன்‌ கூடாரத்துக்குள்ளே செல்லும்பாழுது 
அங்கே சில நீமிடங்கள்‌ அவன்‌ இருப்பான்‌. அங்கே செலுத்தப்பட்ட தூபத்தீன்‌ வாசனை, அவனுடைய 
உடையிலே தங்கி இருக்கும்‌. கூடாரத்தை விட்டு அவன்‌ வெளியே வரும்பொழுது, அங்கே இருக்கிற 
ஜனங்கள்‌ அந்த வாசனையை உணர முடியும்‌. அப்பொழுது அவர்கள்‌, இவன்‌ எவ்வளவு 
வாசனையாய்‌ இருக்கிறான்‌ என்று சொல்வார்கள்‌ இல்லையா? இன்றைக்கு அநேக 
பரிசுத்தவான்‌௧ளுடைய வாழ்க்கையில்‌ இருக்கிற குறை என்னவென்றால்‌, சரியான தூபத்தை 
அவர்கள்‌ செலுத்துகிறதில்லை. சரியான தூபம்‌, ஜெபமாகும்‌. 

உங்களுடைய ஜெபங்கள்‌ தேவனுடைய பிரசன்னத்திலே சுகந்த வாசனையாய்‌ இருக்கட்டும்‌. 
அது உங்கள்‌ உடையிலேயும்‌ வாசனையை காண்பிக்கும்‌ காரியமாய்‌ இருக்கும்‌. நீங்கள்‌ தொடர்ந்து 
கர்த்தருடைய பாதத்திலே தேவையான அளவு ஜெபத்திலே செலவு செய்வீர்களைன்றால்‌, அதுவே 
சிறந்த தூபமாகும்‌. 

கர்த்தர்‌ மோசேக்குப்‌ பல காரியங்களைச்‌ சொல்லிக்‌ கொடுத்துக்‌ கொண்டு வந்தார்‌. ஆசரிப்புக்‌ 
கூடாரம்‌ எப்படி அமைக்கப்பட வேண்டும்‌? அதற்குள்ளே வைக்கப்படும்‌ ஒவ்வொரு பொருளும்‌ எப்படி 
செய்யப்படவேண்டும்‌, அதன்‌ அளவு என்ன? எல்லாவற்றையும்‌ கூறினார்‌. 

தொடர்ந்து “பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி:” என்று 11ஆம்‌ வசனத்திலே பார்க்கிறோம்‌. 
வேறு என்ன காரியங்ளைச்‌ சொல்கிறார்‌ என்று கவனிப்போம்‌. 

யாத்திராகமம்‌ 30 : 12 - 16 

ஆராதனையின்‌ சமயத்திலே செய்யப்பட வேண்டிய எதிர்பார்க்கப்படுகிற இரண்டாவது 

காரியம்தான்‌ இது. அவர்கள்‌ மீட்கப்படப்‌ போவதினாலே அவர்களுக்குள்‌ எந்த விதமான வாதையும்‌ 


உண்டாகாது. எனவேதான்‌ அவர்கள்‌ எண்ணப்படுூம்்‌பாழுது, ஒவ்வொருவரும்‌ கர்த்தருக்கென்று 
அரைச்சேக்கல்‌ கொடுக்க வேண்டும்‌. அதாவது வெள்ளியினாலே அவர்கள்‌ மீட்டெடுக்கப்பட 
வேண்டும்‌. மீட்புக்கு ஒரு அடையாளமாக வெள்ளி பயன்படுத்தப்பட்டது. தேவனைத்‌ தொழுதுகொள்கிற 
ஒவ்வொருவரும்‌ மீட்கப்பட வேண்டும்‌. 

இந்நாட்களிலே பொதுவான ஆராதனையைக்‌ குறித்து நாம்‌ அதிகமாகப்‌ பேசுகிறோம்‌. 
ஆனால்‌ உண்மையில்‌ அப்படி எதுவும்‌ இல்லை. மீட்கப்பட்டவர்கள்‌ மட்டுமே கர்த்தரைத்‌ தொழுது 
கொள்ள முடியும்‌. ஆனால்‌, இந்த மீட்புக்கான வாசல்‌ எல்லாருக்கும்‌ திறந்திருக்கிறது. தொழுது 
கொள்கிறவர்கள்‌ மீட்கப்பட வேண்டும்‌ என்பது மட்டுமல்ல, அவர்கள்‌ சுத்திகரிக்கப்படவும்‌ 
வேண்டியவர்களாயிருக்கிறார்கள்‌. இது நம்மை வெண்கலத்‌ தொட்டியண்டை கொண்டுவருகிறது. 
வெண்கல பலிபீடத்தைப்‌ போல இதுவும்‌ வெண்கலத்தினாலே செய்யப்பட்டு வெண்கல 
பலிபீடத்துக்கும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கும்‌ நடுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கேதான்‌ தேவன்‌ 
அவர்களுடையப்‌ பாவத்தோடூ செயல்படுகிறார்‌. நம்மைப்‌ பரிசுத்தப்படுத்துகிறார்‌. 

யாத்திராகமம்‌ 30 : 17 - 24 

ஒரு ஆசாரியனாய்‌ இருந்தாலும்‌, ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்குள்ளே பணிவிடை செய்யும்படியாய்‌ 
செல்லும்பொழுது தன்னைக்‌ கழுவிக்கொள்ளாமல்‌ உள்ளே செல்ல முடியாது. அவன்‌ வெளியே 
பாவம்‌ செய்தவர்களைச்‌ சூழ இருக்கும்பொழுது மாசுப்பட்டவன்‌ ஆகிறான்‌. எனவே பணிவிடை செய்யச்‌ 
செல்லும்பொழுது தன்னுடைய கைகளையும்‌ கால்களையும்‌ அவன்‌ சுத்தமாய்‌ கழுவி உள்ளே 
செல்லவேண்டியதாய்‌ இருக்கிறது. 

நீங்கள்‌ ஒரு ஆலயத்திற்குச்‌ செல்கிறீர்கள்‌. அந்த ஆராதனையை உங்களால்‌ சந்தோஷமாய்‌ 
அனுபவிக்க முடியவில்லை. இதற்கு முழுக்காரணமே போதகர்தான்‌ என்று சொல்ல முடியாது. ஒரு 
வேளை அசுத்தத்தோடு நீங்கள்‌ ஆண்டவரைத்‌ தேடவந்த ஒரு விசுவாசியாய்‌ இருக்கலாம்‌. போதகரும்‌ 
சரியானபடி ஆயத்தப்படாதவராய்‌ இருந்திருப்பாரென்றால்‌, நீங்களும்‌ சுத்தமாக்கப்பட்ட 
அனுபவத்தோடு ஆராதனையிலே கலந்து கொள்ளவில்லை என்றால்‌, அந்த ஆராதனை 
உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஆராதனையாக இருக்க முடியாது. 

உலகத்துக்குள்ளே நாம்‌ வாழும்பொழுது அழுக்கடைந்து விடுகிறோம்‌. சுத்தீகரிக்கப்படாமல்‌ 
நாம்‌ தொழுது கொள்ள முடியாது. இந்தக்‌ காரணத்தினாலேதான்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும்‌ 
மேல்‌ வீட்டு அறையிலே தனது சீடர்களின்‌ கால்களைக்‌ கழுவினார்‌. இன்றைக்கும்‌ அவர்‌ அதைச்‌ 
செய்து கொண்டிருக்கிறார்‌. நாமும்‌ இந்த வெண்கல பலிபீடத்தண்டை சென்று அவ்வப்பொழுது 
நம்மைச்‌ சுத்திகரிக்க வேண்டியவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 

ஒரு ஆசாரியன்‌ செய்யவேண்டிய முதல்‌ காரியம்‌ அதுதான்‌. வெண்கல பலிபீடத்தண்டையிலே 
அவர்கள்‌ செல்லும்‌ முன்பதாகவும்‌ தங்கள்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ கழுவவேண்டும்‌. பரிசுத்த 
ஸ்தலத்துக்குள்ளே அவர்கள்‌ செல்கிறபோதும்‌, தங்களுடைய கைகளையும்‌ கால்களையும்‌ கழுவிய 
பின்னர்தான்‌ உள்ளே செல்லவேண்டும்‌. 

இங்கே கழுவப்படூவது மிக முக்கியமான ஒன்று. ஒருவேளை வெண்கலத்‌ 
தொட்டியண்டையிலே கைகளையும்‌ கால்களையும்‌ கழுவிக்‌ கொண்டிருக்கும்‌ ஆசாரியர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பேசிக்கொள்ளும்பொழுது “இன்று நீ எத்தனைமுறை உள்ளே போய்வந்தாய்‌?” 
என்று கேட்கும்பொழுது, “நான்‌ 10, 15 தடவை போயிருப்பேன்‌” என்று இன்னொருவர்‌ கூறியிருப்பார்‌. 
மற்றுமொருவர்‌, “நான்‌ அதைவிட அதிகமான தடவை உள்ளேப்‌ போய்வந்துவிட்டேன்‌, கையையும்‌ 
காலையும்‌ கழுவி என்னுடைய கைகளைல்லாம்‌ எப்படி இருக்கிறது பார்‌” என்று கூட ஒருவரோடு ஒருவர்‌ 
பேசியிருக்கலாம்‌. 

இவர்கள்‌ பேச்சை சற்றுத்‌ தள்ளிநீன்று கவனித்த ஆரோன்‌, “நீங்கள்‌ கழுவப்படவேண்டுமென்று 
தேவன்‌ விரும்புகிறார்‌. எனவே மீண்டும்‌ மீண்டூமாய்‌ நீங்கள்‌ கழுவிக்‌ கொள்ளுங்கள்‌. ஏனென்றால்‌, 
நீங்கள்‌ பரிசுத்தமானவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌ என்பதை உங்கள்‌ மனதீலே நீங்கள்‌ பதித்துக்‌ 


கொள்ள வேண்டும்‌. அவரைத்‌ தொழுதுகொள்ளச்‌ செல்லும்‌ பொழுது, நீங்கள்‌ 
சுத்தமாக்கப்பட்டவர்களாய்‌ செல்லவேண்டும்‌” என்று கூறியிருப்பான்‌. 

கறைபட்ட ஒரு பரிசுத்தவான்‌ கர்த்தரை சேவிக்கும்பொழுது அதை அவர்‌ ஏற்றுக்‌ கொள்வார்‌ 
என்று யாரும்‌ கூறமுடியாது. கர்த்தருடைய ஊழியத்தீலே இருக்கிறவர்களும்‌ கூட பெரிய 
மகத்துவமான ஊழியங்களை நீறைவேற்றியவர்களும்‌ கூட பணத்தினாலோ பெண்ணினாலோ 
கறைபட்டவர்களாய்‌ கண்டூபிடிக்கப்படும்‌பாழுது, மக்கள்‌ என்ன சொல்கிறார்கள்‌? இவ்வளவு 
அருமையான, தேவனுடைய ஊழியத்தைச்‌ செய்கிற இவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இது 
நடந்தது? என்னால்‌ புரிந்து கொள்ள முடியவில்லை என்று மக்கள்‌ சொல்வதை நீங்கள்‌ 
கேட்டிருக்கலாம்‌. 

அந்த சகோதரன்‌ ஒரு வேளை சிறந்த ஒரு செய்தியாளராய்‌ இருந்திருக்கலாம்‌. அல்லது 
கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலே வேலை செய்கிற ஒருவராய்‌ இருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ அவருடைய 
வேலையை நீங்கள்‌ கவனித்துப்‌ பார்ப்பீர்களைன்றால்‌, அது மரத்தினாலும்‌ வைக்கோலினாலும்‌ 
செய்யப்பட்டதாகக்‌ காணப்படும்‌. 

1 கொரிந்தியர்‌ 3ஆம்‌ அதிகாரம்‌ 12 முதல்‌ 15ஆம்‌ வசனங்கள்‌ வரைப்‌ பாருங்கள்‌. 

“ஒருவன்‌ அந்த அஸ்திபாரத்தின்‌ மேல்‌ பொன்‌, வெள்ளி, விலையேறப்பெற்ற கல்‌, மரம்‌, புல்‌, 
வைக்கோல்‌ ஆகிய இவைகளைக்‌ கட்டினால்‌, 

அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும்‌; நாளானது அதை விளங்கப்பண்ணும்‌. 
ஏனெனில்‌ அது அக்கினியினாலே வெளிப்படூத்தப்படூம்‌; அவனவனுடைய வேலைப்பாடூ 
எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும்‌. 

அதின்மேல்‌ ஒருவன்‌ கட்டினது நீலைத்தால்‌, அவன்‌ கூலியைப்‌ பெறுவான்‌. 

ஒருவன்‌ கட்டினது வெந்துபோனால்‌, அவன்‌ நஷ்டமடைவான்‌; அவனோ இரட்சிக்கப்படுவான்‌; 
அதுவும்‌ அக்கினியிலகப்பட்டுத்‌ தப்பினதுபோலிருக்கும்‌.” 

எந்த மனிதனுடைய சிறப்பான வேலைப்பாடுகளும்‌ ஆண்டவருடைய பார்வையிலே 
ஒன்றுமில்லாததாகீவிடும்‌. நாம்‌ சுத்தமுள்ளவர்களாய்‌ இருக்கவே கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. எனவே 
ஆசாரியர்கள்‌ வெண்கலத்தொட்டியண்டை கழுவ வேண்டூம்‌. நம்முடைய வாழ்க்கையிலேயும்‌ 
அவருடைய சந்நீதிதானத்திலே பாவ அறிக்கையோடு நாம்‌ வரவேண்டும்‌. 

1யோவான்‌ முதலாம்‌ அதிகாரம்‌ 9ஆம்‌ வசனம்‌ சொல்வது என்ன? 

“நம்முடைய பாவங்களை நாம்‌ அறிக்கையிட்டால்‌, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா 
அநியாயத்தையும்‌ நீக்கி நம்மைச்‌ சுத்திகரிப்பதற்கு அவர்‌ உண்மையும்‌ நீதியும்‌ 
உள்ளவராயிருக்கிறார்‌.” என்று வாசிக்கிறோம்‌. 

இந்த வெண்கலத்‌ தொட்டி நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. 
தேவனுக்காக நாம்‌ பணிவிடை செய்யச்‌ செல்லும்பொழுது, சுத்தமாக்கப்பட்டவர்களாய்‌, 
கழுவப்பட்டவர்களாய்‌ செல்ல வேண்டும்‌. தேவன்‌ நம்மை பயன்படுத்த வேண்டுமென்றால்‌, முதலாவது 
நாம்‌ நம்மைச்‌ சுத்திகரித்து அறிக்கையிடப்படாத பாவங்கள்‌ இருக்குமென்றால்‌ அவைகளை 
அறிக்கை செய்து கர்த்தர்‌ என்னைக்‌ கழுவினார்‌ என்ற நீச்சயத்துடனேதான்‌ கர்த்தருடைய பணிக்குச்‌ 
செல்லவேண்டும்‌. நாம்‌ சுத்தமுள்ளவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌. 

நம்முடைய உடை நல்ல மணம்‌ வீச வேண்டும்‌ என்பது மட்டுமல்ல, நம்முடைய சரீரமும்‌ 
சுத்தமான தண்ணீரிலே கழுவப்பட்டதாய்‌ இருக்கவேண்டும்‌. சுத்தமான தண்ணர்‌ எது? கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌. அந்தத்‌ தொட்டி வெண்கலத்தீனாலே செய்யப்பட்டிருந்தது. அந்நாட்களிலே 
பளபளப்பாக்கப்பட்ட வெண்கலத்‌ தகடுகளைத்தான்‌ பெண்கள்‌ கண்ணாடியைப்‌ போல 
பயன்படுத்தீனார்கள்‌. அப்படி அவர்கள்‌ பயன்படுத்தியிருந்த எல்லாவற்றையும்‌ சேர்த்துத்தான்‌ இந்தத்‌ 
தொட்டி செய்யப்பட்டது. கண்ணாடி அழுக்கை காண்பிக்கிறதாய்‌ இருக்கிறது, அதுதான்‌ அந்த 
வெண்கலத்‌ தொட்டியின்‌ காரியம்‌. 


வெண்கலத்‌ தொட்டியிலே ஆசாரியர்கள்‌ சுத்தமாக்கப்பட்டார்கள்‌. வெண்கலத்தொட்டி 
கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாய்‌ இருக்கிறது. வேத வசனம்‌ ஒரு கண்ணாடியைப்‌ போல 
நம்முடைய பாவங்களை நமக்கு வெளிப்படுத்திக்‌ காட்டுகிறது. அந்த நேரத்திலே நாம்‌ 
செய்யவேண்டியது என்ன? உண்மையான இருதயத்தோடூ நம்முடைய பாவங்களை அறிக்கை 
செய்து, நாம்‌ கர்த்தரால்‌ கழுவப்பட வேண்டும்‌. 

இன்றைக்கு பொதுவான ஒரு இடத்திலே போய்‌ நீங்கள்‌ பாவத்தை அறிக்கை 
செய்யவேண்டியதில்லை. நீங்கள்‌ தனித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சென்று 
உங்கள்‌ பாவங்களை அறிக்கையிடூங்கள்‌. இயேசு கிறிஸ்துவாகிய அந்தத்‌ தொட்டி இன்று 
பரலோகத்திலே உண்டு. ஒவ்வொரு வாரமும்‌ ஓய்வு நாளன்று நாம்‌ ஆலயத்தீற்குள்ளே செல்லும்‌ 
முன்பதாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தவர்களாக நாம்‌ ஆண்டவருடைய 
பிரசன்னத்திற்குள்ளே செல்ல வேண்டும்‌. 

நான்‌ அழுக்கடையவில்லை, அழுக்காகவில்லை என்று நீங்கள்‌ சொல்லமுடியாது. உங்கள்‌ 
கண்கள்‌ அழுக்குப்படுகிறது, உங்களுடைய எண்ணங்களிலே அழுக்குப்‌ படர்ந்திருக்கிறது, 
உங்களுடையக்‌ கரங்களிலே அழுக்கு உண்டு, உங்கள்‌ கால்கள்‌ அழுக்காயிருக்கின்றன. 
அருமையானவர்களே, நீங்கள்‌ அழுக்காயிருக்கின்றீர்கள்‌. பரவாயில்லை. ஆனால்‌, கர்த்தருடைய 
பரிசுத்த சந்நீதானத்திலே செல்லும்‌ முன்பதாகப்‌ பாவங்களை நாம்‌ அறிக்கை செய்ய வேண்டியது, 
நம்முடைய விசேஷித்த கடமையாய்‌ இருக்கிறது. கழுவப்பட்ட இருதயத்திலிருந்து செல்லும்‌ 
ஆராதனையையே கர்த்தர்‌ ஏற்றுக்கொள்ள முடியும்‌. 

யாத்திராகமம்‌ 30 : 25 - 33 

தேவனுடைய ஆராதனைக்குரிய கூடாரம்‌, மேஜை, பணிமூட்டூுகள்‌ எல்லாவற்றையும்‌ 
தைலத்தினாலே அபிஷேகம்‌ பண்ணும்படியாய்‌ சொல்கிறார்‌. இன்றைக்கு இந்த அபிஷேகம்‌ நமக்கு 
எப்படி கிடைக்கிறது? அதுதான்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌. கர்த்தருடைய வசனத்தைப்‌ 
புரிந்து கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌ தேவை. இந்தக்‌ காரணத்தினாலேதான்‌ 
வேத வசனங்கள்‌ இப்பொழுது வாழ்கிற நமக்கும்‌ ஏற்ற வார்த்தைகளாய்‌ இருக்கின்றன. 

வேதத்தைக்‌ கற்றுக்‌ கொடுக்கிறது ஒரு ஆசிரியரோ, ஒரு போதகரோ அல்ல, பரிசுத்த 
ஆவியானவரே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகிறார்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ 
மட்டுமே உங்களை அபிஷேகிக்க மூடியும்‌. வேறு ஒரு மனிதரிடத்திலே போய்‌ அவர்கள்‌ உங்கள்‌ 
தலையிலே எண்ணெயை ஊற்ற வேண்டும்‌ என்பதல்ல, நீங்களே கர்த்தருடைய பாதத்திலே சேர்ந்து, 
ஆண்டவரே! உம்முடைய வார்த்தைகளை நான்‌ அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னுடைய 
இருதயத்தையும்‌, என்னுடைய மனதையும்‌, என்னுடைய வாழ்க்கையையும்‌ நீர்‌ திறந்து தாரும்‌ என்று 
ஜெபிக்க வேண்டும்‌. 

1 யோவான்‌ 2 : 20லே, “ நீங்கள்‌ பரிசுத்தராலே அபிஷேகம்‌ பெற்றுச்‌ சகலத்தையும்‌ 
அறிந்திருக்கிறீர்கள்‌,” என்று சொல்கிறார்‌. 

அதுமட்டுமல்ல, 1யோவான்‌ 2: 27, 

“நீங்கள்‌ அவராலே பெற்ற அபிஷேகம்‌ உங்களில்‌ நிலைத்திருக்கிறது, ஒருவரும்‌ உங்களுக்குப்‌ 
போதிக்க வேண்டூவதில்லை; அந்த அபிஷேகம்‌ சகலத்தையுங்குறித்து உங்களுக்குப்‌ போதிக்கிறது; 
அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்குப்‌ போதித்தபடியே அவரில்‌ 
நிலைத்திருப்பீர்களாக.” 

பரிசுத்த ஆவியானவர்‌ மட்டுமே உங்களுடைய மனதையும்‌, உங்களுடைய இருதயத்தையும்‌ 
திறந்து கொடுத்து, தேவன்‌ தம்முடைய வசனத்தின்‌ மூலமாய்‌ உங்களுடைய வாழ்க்கையிலே 
செயல்பட வழிவகுக்கிறார்‌. நம்முடைய இருதயங்களுக்கு அவர்‌ எத்தகைய 
ஆசீர்வாதங்களையெல்லாம்‌ தருகிறார்‌! ஆனால்‌ இன்று சிலர்‌ இப்படிப்பட்ட கேள்விகளைக்‌ 
கேட்கிறார்கள்‌: வாழ்க்கையின்‌ அர்த்தம்‌ என்ன? நான்‌ இன்று என்ன செய்ய வேண்டும்‌? என்‌ 
தேவைகளை நான்‌ எப்படிச்‌ சொல்வது? 


பரிசுத்த ஆவியானவர்‌ உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள்‌ ஜெபியுங்கள்‌. 
அப்பொழுது அவர்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு உண்மையுள்ளதாக்குவார்‌. 
அதுமட்டூமல்ல, நிறைவான உண்மையான சந்தோஷத்தையும்‌ நீங்கள்‌ பெற்றுக்கொள்வீர்கள்‌. 

யாத்திராகமம்‌ 30 : 34 - 36 

கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்திலே பயன்படுத்துவதற்காக ஒரு விசேஷித்த 
தூபவர்க்கப்பொடி செய்யப்படுகிறது. சுத்தமான வெள்ளைப்போளம்‌, குங்கிலியம்‌, அல்பான்‌ பிசின்‌, 
சுத்தமான சாம்பிராணி எல்லாவற்றையும்‌ சமநீறைவாக எடுத்து சேர்க்கும்படியாய்‌ 
கற்றுக்கொடுக்கப்படூுகிறது. கீலேயாத்‌ மலையிலுள்ள மரங்களிலிருந்து வடியும்‌ பிசின்‌ தான்‌ 
வெள்ளைக்‌ கோலம்‌. இது கீலேயாத்‌ தைலம்‌ என்று அழைக்கப்படுகிறது. நண்டு போல தோன்றும்‌ 
சிப்பி மீனிலிருந்து எடூக்கப்படூவதுதான்‌ குங்கிலியம்‌. சீரியாவிலுள்ள ஒரு செடியிலுள்ள 
இலைகளிலிருந்து எடூக்கப்படூவதுதான்‌ அல்பான்‌ பிசின்‌. 

இந்தத்‌ தயாரிப்பு ஒரு விசேஷித்த வாசனை கொடுக்கக்கூடியது. இது ஆசரிப்புக்‌ கூடாரத்தீலே 
பயன்படூத்துவதற்காக மட்டுமே தயாரிக்க வேண்டும்‌. தனியாக வீட்டிற்கு இதே விதமாக தயாரிக்கக்‌ 
கூடாது. 

யாத்திராகமம்‌ 30 : 37, 38 

தனிப்பட்ட முறையிலே யாருடைய பயனுக்காகவும்‌ இந்த வாசனை பொருட்கள்‌ இதே 
வண்ணமாக சேர்க்கப்படக்கூடாது. இந்த வெண்கல பீடம்‌ ஜெபத்தையும்‌, தொழுது கொள்ளுதலையும்‌ 
குறித்துப்‌ பேசுகிறது. இங்கேதான்‌ நாம்‌ நம்முடைய துதிகளையும்‌, ஸ்தோத்தீரங்களையும்‌ நம்முடைய 
தேவைகளையும்‌ சொல்ல வேண்டியவர்களாய்‌ இருக்கிறோம்‌. தனிமனிதனைப்‌ போற்றுவதற்கோ, 
புகழ்வதற்கோ இந்தவிதமான தூபவர்க்கம்‌ செய்யப்படக்கூடாது. 

ஆராதனை மனிதனை பிரியப்படூத்தும்‌ ஆராதனையாய்‌ இருக்கக்கூடாது. நாம்‌ தேவனாகிய 
கர்த்தரைத்‌ தொழுது கொள்ள வேண்டும்‌, அவரை ஆவியோடும்‌ உண்மையோடும்‌ தொழுதுகொள்ள 
வேண்டும்‌. இன்றைக்கு மக்களை ஆலயத்திற்கு வரவைப்பதற்காக அநேக திருச்சபைகளிலே 
என்னவெல்லாமோ முயற்சி எடுக்கிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தருடைய வார்த்தையே அவர்களை 
ஆலயத்திற்கு வரச்செய்கிற ஒன்றாய்‌ இருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தையே மிக 
முக்கியமானது. ஆராதனையிலே எல்லாமே அதைச்‌ சுற்றியே அமையவேண்டும்‌. 

மீண்டூமாக, இந்த இரண்டு பீடங்களைக்‌ குறித்தும்‌ நாம்‌ சிந்திப்பது நல்லது. வெளியே இருக்கும்‌ 
வெண்கல பலிபீடம்‌, தேவன்‌ ஒரு பாவியோடூ இடைபடும்‌ இடமாய்‌ இருக்கிறது. அது இந்த உலகத்தைக்‌ 
குறித்தும்‌, மனிதனுடைய பாவத்தைக்‌ குறித்தும்‌ பேசுகிறது. உள்ளே பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற 
தூபபீடம்‌ பரலோகத்தைக்‌ குறித்தும்‌, பரிசுத்தத்தைக்‌ குறித்தும்‌ பேசுகிறது. வெளியே இருக்கும்‌ 
வெண்கல பலிபீடம்‌ பூமியிலே நமக்காக இயேசு கிறிஸ்து செய்ததைக்‌ குறித்துச்‌ சொல்கிறது. உள்ளே 
இருக்கும்‌ தூபவர்க்க பீடம்‌ இயேசு கிறிஸ்து இன்று நமக்காகப்‌ பரலோகத்திலே செய்யும்‌ காரியத்தைக்‌ 
குறித்துச்‌ சொல்கிறது. அதுமட்டுமல்ல, நாம்‌ தேவனை ஆராதிக்கும்பொழுது, நாம்‌ ஏறெடுக்கும்‌ 
ஜெபங்களையும்‌ இந்த தூபபீடம்‌ நினைவுப்படுத்துகிறது. மட்டுமல்ல, நமக்காகப்‌ பேசும்‌, நமக்காக 
ஜெபிக்கும்‌ இயேசு கிறிஸ்துவையும்‌ அது காட்டுகிறது. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உண்மையான முறையிலே தேவனைப்‌ போற்றுகிறார்‌, 
புகழ்கிறார்‌, நமக்காகவும்‌ வேண்டிக்‌ கொள்கிறார்‌. அவரே நமக்காகக்‌ கர்த்தரைப்‌ பணிந்து 
கொள்கிறவராய்‌ இருக்கிறார்‌. நமக்காகப்‌ பரிந்து பேசுகிறவரும்‌ அவரே. அப்படியென்றால்‌, நாம்‌ 
எப்படித்‌ தொழுது கொள்தலைக்‌ கற்றுக்‌ கொள்ள முடியும்‌? வெளியே இருக்கும்‌ வெண்கல 
பலிபீடத்தண்டையிலே நாம்‌ அதைக்‌ கற்றுக்கொள்ள முடியாது. நாம்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே 
வந்து, பான்னாலான பீடத்தண்டை வந்து கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 

அங்கே நாம்‌ எந்தவிதமான பலியையும்‌ செலுத்த வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால்‌, 
ஏற்கனவே வெளியே நமக்காகப்‌ பலி செலுத்தப்பட்டாகிவிட்டது. எனவே, தேவனை ஆராதிக்கும்‌ 


_——-—-—- ளு 


முன்னதாகவே பாவத்தைக்‌ குறித்து நாம்‌ செயல்பட்டுவிட வேண்டும்‌. அதை அறிக்கை செய்து 
விட்டுவிட வேண்டும்‌. விசுவாசிகளாக நாம்‌ தேவனால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 
நமக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும்‌ செய்து முடித்துவிட்டதீனால்‌, தேவன்‌ நம்முடைய 
ஜெபத்தைக்‌ கேட்கிறார்‌. 


அதிகாரம்‌ 31 
42/7 சமி பறைவ. பம GLAU BENG GL YL junio 
= PUA HOUMA ET I 

இந்த அதிகாரத்தை நாம்‌ வாசிக்கும்பொழுது ஆசரிப்புக்‌ கூடாரத்தைக்‌ குறித்துப்‌ படித்துக்‌ 
கொண்டிருந்த நாம்‌ வேறு எங்கோ செல்வதுபோலத்‌ தெரியலாம்‌. ஆனால்‌ உண்மையில்‌ 
அப்படியில்லை. கர்த்தர்‌ மோசேக்கு தம்முடைய கற்பனைகளைக்‌ குறித்து சொன்னதற்கும்‌, ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தைக்‌ குறித்து சொன்னதற்கும்‌ இடைப்பட்ட காலத்திலே சொன்ன காரியங்களை இங்கே 
வாசிக்கிறோம்‌. 

சீனாய்‌ மலையிலே மிக அதிகமான காலங்களை மோசே கழித்தான்‌. தேவனிடத்திலிருந்து 
எல்லா விவரங்களையும்‌ பெற்றுக்கொண்டிருந்தான்‌. மோசேக்காகக்‌ கீழே காத்திருந்த இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பொறுமை இழந்து போனார்கள்‌. இந்த அதிகாரத்திலே இந்த ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ பல 
விதமான விசேஷித்த வேலைகளைச்‌ செய்வதற்காக தேவன்‌ தெரிந்தெடுத்த ஒரு மனிதனைக்‌ 
குறித்துச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே அந்த மனிதனுக்குத்‌ தாலந்துகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 

யாத்திராகமம்‌ 3] : 1- 11 

விநோதமான வேலைகளைத்‌ திறம்படச்‌ செய்வதற்காகக்‌ கர்த்தர்‌ பபசலையேலைப்‌ 
பேர்சொல்லி அழைத்தார்‌. அவனோடூ இணைந்து பணி செய்தவர்களுக்கும்‌ அவர்‌ ஞான 
இருதயத்தைக்‌ கொடுத்தார்‌. அவர்கள்தான்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தையும்‌, அங்கே வைக்கப்பட்ட 
ஒவ்வவாரு பொருளையும்‌, பிரதான ஆசாரியனின்‌ உடையையும்‌ தயாரித்தார்கள்‌. இந்த 
பணிவிடைகளையெல்லாம்‌ செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே அவர்களைத்‌ தகுதீப்படூத்தினார்‌. 

இதற்கு முன்‌, இந்த பெசலெயேல்‌ என்ன செய்து கொண்டிருந்தான்‌ என்று நீங்கள்‌ கேள்வி 
கேட்கலாம்‌. ஏற்கனவே, அவன்‌ வெண்கலத்திலேயும்‌, மரத்திலேயும்‌, துணியிலும்‌ பற்பலவிதமான 
வேலை செய்கிறவனாய்தான்‌ இருந்திருக்க வேண்டும்‌. இப்பொழுது அவனுக்கு ஒரு விசேஷித்த வரம்‌ 
கர்த்தருடைய பணியைச்‌ செய்வதற்காகக்‌ கொடுக்கப்படுகிறது. 

இந்த உலகத்திலேயும்‌ யார்‌ யார்‌ எந்தெந்த பணிவிடைக்கான தாலந்தைப்‌ 
பெற்றிருக்கிறார்களோ, அந்தப்‌ பணிவிடையைத்தான்‌ அவர்கள்‌ முழு மனதோடு, முழு முயற்சியோடு 
செய்ய வேண்டூம்‌. தேவன்‌ அவர்களை வேறு வேலைக்கு அழைக்காவிட்டால்‌, அவர்கள்‌ கற்று 
அறிந்திருக்கிற பணியையே தொடர்ந்து செய்ய வேண்டும்‌. 

இன்று பொதுக்‌ கூட்டத்திலே பேசுவதற்கு தீறமை இல்லாதவர்களும்‌ அப்படிப்‌ பேச 
வேண்டுமென்று வாஞ்சிக்கிறார்கள்‌. உங்களுக்குக்‌ கர்த்தர்‌ கொடுத்திருக்கிற தாலந்து எது என்பதைக்‌ 
கண்டுபிடித்து அதை நீங்கள்‌ அவருக்காகப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. கர்த்தர்‌ உங்களுக்கு வேறு ஒரு 
தாலந்தைக்‌ கொடுக்கும்‌பொழுது, நீங்கள்‌ செய்தீயாளராய்‌ செல்ல வேண்டுமென்று 
முயற்சிப்பீர்கயளன்றால்‌, உங்களுக்குக்‌ கர்த்தர்‌ கொடுத்த தாலந்து எல்லாம்‌ வீணாய்ப்‌ 
போய்விடுகிறது. 

போதகர்‌ ஒருவர்‌ புதிதாக ஒரு ஆலயத்திற்குச்‌ சென்றார்‌. அப்பொழுது அந்த சபையிலே உள்ள 
ஒரு பெரிய கம்பெனியிலே மிக முக்கியமான பொறுப்பு வகித்த ஒருவர்‌, அவரைப்‌ பார்க்க வந்தார்‌. 
“ஐயா, நான்‌ ஆண்டவரை நேசிக்கிறேன்‌; பின்னணியத்தீலே உங்களுக்கு என்ன உதவி 


_——-—-—- பப ப பபப 


தேவையென்றாலும்‌, அதை நான்‌ செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன்‌; ஆனால்‌ எந்த ஒரு 
ஜெபக்கூட்டத்திலோ, ஆராதனை வேளையிலேயோ என்னை எல்லார்‌ முன்பு ஜெபிக்கும்படியாகச்‌ 
சொல்லி விடாதீர்கள்‌” என்று கூறினாராம்‌. 

அவர்‌ சொன்னபடியே அந்த போதகருக்கு பின்னணியத்திலே பல உதவிகளைச்‌ செய்த அவர்‌ 
தனது தாலந்து அது என்பதை அறிந்தவராய்‌ தொடர்ந்து செயல்பட்டார்‌. இன்றைக்கு அநேக 
திருச்சபைகளிலே இருக்கிறது போல, பெசலெயேலும்‌ ஆண்டவரிடத்திலே, “ஆண்டவரே! நானும்‌ 
ஆரோனைப்போல அந்த உடைகளையெல்லாம்‌ அணிந்து உமக்காக வேலை செய்ய வேண்டும்‌” 
என்று கேட்டிருக்கலாம்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ அவனைப்‌ பார்த்து, நீ எனக்கு சேவை செய்ய வேண்டிய 
விதம்‌ வேறு, நீ இவ்வாறாக உன்னுடைய தாலந்தைப்‌ பயன்படுத்தி, ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்கான 
காரியங்களைச்‌ செய்து, எனக்குப்‌ பணிவிடை செய்ய வேண்டும்‌. ஆரோனுக்கு நான்‌ கொடுத்திருக்கிற 
தாலந்தைவிட, இது மிக முக்கியமானது என்று கூறியிருக்க வேண்டும்‌. 

பெசலெயேலின்‌ தாலந்து ஆசரிப்புக்‌ கூடாரத்தைச்‌ செய்ய தேவையானதாய்‌ இருந்தது. தேவன்‌ 
உங்களுக்கும்‌ தாலந்துகளைக்‌ கொடுத்திருக்கலாம்‌, அதைத்‌ தொடர்ந்து அவருக்காக நீங்கள்‌ 
வளர்த்துக்கொள்ள வேண்டும்‌. அதுமட்டுமல்ல, ஆண்டவர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற தாலந்துகளை 
அவருக்கென்றே நாம்‌ அர்ப்பணித்தவர்களாய்‌ செயல்பட வேண்டும்‌. 

பரிசுத்த ஆவியானவரே நம்மை எடுத்து பயன்படூத்துவதற்காக நாம்‌ நம்மை அர்ப்பணிக்க 
வேண்டும்‌. நம்‌ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும்‌ ஒரே விதமான தாலந்துகளோ தீறமைகளோ 
இல்லை. இன்றைக்கு சில திருச்சபைகளிலே ஒரு தவறான எண்ணம்‌ இருக்கிறது. ஒரு 
சகோதரனுக்கோ, சகோதரிக்கோ, பாடகர்‌ வரிசையிலே இருந்து பாட முடியாவிட்டாலோ, அல்லது 
ஓய்வுநாள்‌ பள்ளியில்‌ கற்றுக்‌ கொடுக்க முடியாவிட்டாலோ, மேடைகளிலே பேச முடியாவிட்டாலோ, 
அல்லது காணிக்கை எடுப்பதற்கு முன்வராவிட்டாலோ அவர்கள்‌ ஆலயத்தில்‌ இருப்பதே 
அவசியமில்லை என்பது போல நீனைக்கலாம்‌. 

நீங்கள்‌ அவ்வாறு சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருக்காகப்‌ பணிவிடை செய்ய 
நூற்றுக்கணக்கான தாலந்துகளை ஆண்டவர்‌ வைத்திருக்கிறார்‌. ஆனால்‌ உங்களுக்குக்‌ கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற தாலந்து என்ன என்பதைக்‌ கண்டுபிடித்து, நீங்கள்தான்‌ அதை கர்த்தருக்காகப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. 

உங்களுக்கு ஆண்டவர்‌ எந்த வெகுமதியை, எந்த தாலந்தைக்‌ கொடுத்திருந்தாலும்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ அதை எடுத்து பயன்படூத்த ஆயத்தமுள்ளவராய்‌ இருக்கிறார்‌. ஆனால்‌ அதற்காக 
உங்களை நீங்கள்‌ அர்ப்பணிக்க ஆயத்தமாய்‌ இருக்கிறீர்களா ? 

இப்பொழுது ஓய்வு நாளைக்‌ குறித்து நாம்‌ சிந்திக்கப்‌ போகிறோம்‌. இதை பலர்‌ முக்கியமற்றது 
என்று சொல்கிறார்கள்‌. ஓய்வு நாள்‌ சிருஷ்டிப்பைத்‌ தொடர்ந்து மனிதனுக்குக்‌ கொடுக்கப்பட்ட ஒன்று. 
இது உலக அளவிலே அனுசரிக்கப்படும்‌ ஒன்று. மோசேயினுடைய சட்ட தீட்டங்களுக்குள்ளே நாம்‌ 
வரும்பொழுது, தேவனாகிய கர்த்தர்‌ இதைப்‌ பத்துக்‌ கற்பனைகளிலே ஒன்றாக இஸ்ரவேல்‌ 
மக்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 

யாத்திராகமம்‌ 31ஆம்‌ அதிகாரத்தை நாம்‌ படிக்கும்பொழுது, இது இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக 
மட்டும்‌ கொடுக்கப்பட்ட ஒன்று என்பது தெளிவாகிறது. 

யாத்திராகமம்‌ 31 : 12, 13 

ஓய்வு நாள்‌ என்பது குறிப்பாக இஸ்ரவேல்‌ மக்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 
திருச்சபைக்காகக்‌ கொடுக்கப்பட்டதாக நாம்‌ பார்க்க முடிகிறதில்லை. ஓய்வு நாள்‌ எப்பொழுது மாறியது 
என்று சிலர்‌ கேட்கலாம்‌. ஓய்வு நாளிலே எந்த மாற்றமும்‌ வரவேயில்லை. திருச்சபை ஓய்வுநாளான 
சனிக்கிழமைக்கு அடியே வருவதில்லை. சனிக்கிழமையை நாம்‌ ஆசரிக்கிறதில்லை. இயேசு கீறிஸ்து 
அந்த நாளிலே மரித்திருந்தார்‌. நாம்‌ மரித்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறதில்லை. வாரத்தின்‌ முதல்‌ 
நாளிலே இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார்‌. எனவே திருச்சபை ஒவ்வொரு 
வாரத்தின்‌ முதல்‌ நாளிலேயும்‌ கூடியது. 


_——-—-—- பபப 


திருச்சபை ஆரம்பமான நாளிலிருந்து அவ்வாறே கூடியது. பெந்தேகோஸ்தே நாளும்‌ 
ஓய்வுநாளுக்கு மறுநாளிலேதான்‌ நடைபெற்றது. ஓய்வு நாள்‌ முதலாவது முழு மனுக்குலத்திற்கும்‌ 
கொடுக்கப்பட்டது. ஆனால்‌, மனிதன்‌ தேவனைவிட்டூ தூரம்‌ போனான்‌. எனவே தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கென்று மட்டும்‌ பிரத்யேகமாக ஓய்வுநாளை ஏற்படுத்தினார்‌. 
யாத்திராகமம்‌ 31 : 14 
ஓய்வுநாளைக்‌ காத்துக்‌ கொள்கிறேன்‌ என்று சொல்கிறவர்கள்‌ எல்லா நேரங்களிலேயும்‌ அதை 
கடைப்பிடிக்கிறார்களா? அப்படிச்‌ சொல்கிறவர்களிலே ஓய்வுநாளை கடைப்பிடிக்காதவர்கள்‌ இந்த 
வசனத்தின்படி காலை செய்யப்படுகிறார்களா? இல்லை என்றே கூறுவோம்‌ இல்லையா? 
யாத்திராகமம்‌ 31 : 15 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குள்ளே ஓய்வுநாளிலே யாராவது விறகு பொறுக்கிக்‌ 
கொண்டிருந்தாலும்‌ கூட கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 31 : 16 - 18 
இந்த வேதப்பகுதி மிகத்தெளிவாக இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஓய்வுநாளைக்‌ கடைப்பிடிக்க 
வேண்டும்‌ என்று சொல்கிறது. அது கர்த்தருக்கும்‌ அவர்களுக்கும்‌ இடையிலே உண்டான ஒரு 
உடன்படிக்கையாக ஆசரிக்கப்பட வேண்டுமென்றும்‌ கூறப்படுகிறது. இஸ்ரவேலர்கள்‌ ஆரம்ப 
சிருஷ்டிப்போடு தொடர்புள்ள உலகத்தின்‌ ஜனக்கூட்டத்தினர்‌. திருச்சபை புதிய ஒரு சிருஷ்டிப்பு, 
திருச்சபை ஆசரிக்க வேண்டிய நாள்‌ வாரத்தின்‌ முதலாவது நாள்‌. 


அதிகாரம்‌ 32 


CUNT க்க. - Dy Calli மச்சி HCE 2,2.ோர்ரார்மிற.மி 
= தீமரமுதிற்ம்‌ - மோசம்‌ தரை 

இஸ்ரவேல்‌ மக்களைப்‌ பொருத்தமட்டிலேயும்‌ இந்த அதிகாரம்‌ மிகவும்‌ துக்கமான ஒரு 
அதிகாரம்‌. இருந்தாலும்‌, ஒரு மகத்தான போதனையையும்‌, தேவனைக்‌ குறித்த ஒரு சிறந்த 
வெளிப்பாட்டையும்‌ நாம்‌ இங்கே பார்க்கலாம்‌. ஜெபத்தைக்குறித்த ஒரு உன்னதமான பாடம்‌ இங்கே 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

யாத்திராகமம்‌ 32 : 1 

அவர்கள்‌ இங்கே சொல்வது என்ன? “எங்களை அழைத்துக்‌ கொண்டு வந்த அந்த மோசேக்கு 
என்ன சம்பவித்ததோ அறியோம்‌;” என்கிறார்கள்‌. அதாவது மோசே மரித்துப்‌ போனான்‌, ஒருவேளை 
அவன்‌ கொல்லப்பட்டிருக்கலாம்‌, என்று யோசிக்கிறார்கள்‌. இவ்வாறு மோசே இல்லாதபடியினாலே 
வனாந்தர பிரயாணத்தீலே தங்களை வழி நடத்தும்படியான தெய்வங்களைத்‌ தங்களுக்கு 
உண்டுபண்ணவேண்டும்‌ என்று சொல்கிறார்கள்‌. 

எத்தனை அற்புதமாய்‌ ஆண்டவர்‌ அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்‌ 
கொண்டூவந்தார்‌. ஆனால்‌, தங்கள்‌ தலைவன்‌ இல்லை என்ற உடனேயே எப்படிப்பட்ட ஒரு 
சூழலிலிருந்து ஆண்டவர்‌ அவர்களை விடுதலை செய்தாரோ அதே சூழலுக்குத்‌ தங்களை 
அர்ப்பணித்து விடுகிறார்கள்‌. 

ஒருவேளை பிரதான ஆசாரியனாய்‌ இருந்த ஆரோன்‌, அவர்களை நீறுத்த முயற்சித்திருப்பான்‌ 
என்று நீங்கள்‌ யோசிக்கலாம்‌. ஆனால்‌ ஆரோனும்‌ அவ்வாறு செய்யவில்லை. மக்களுடைய 
ஆசைக்கு அவனும்‌ தன்னை அர்ப்பணித்துவிட்டான்‌. 


யாத்திராகமம்‌ 32 : 2 
அந்தக்‌ காலக்கட்டங்களிலே காதணிகள்‌ விக்கீரக ஆராதனைக்கு அடையாளமாய்‌ இருந்தன. 
ஆதியாகமம்‌ 35ஆம்‌ அதிகாரம்‌ 4ஆம்‌ வசனத்திலேயும்‌ இதைப்பற்றிய ஒரு குறிப்பை வாசிக்கிறோம்‌. 
அதாவது இந்த ஜனங்கள்‌ எகிப்தீன்‌ தெய்வங்களை வணங்குவதற்கு அது அடையாளமாய்‌ இருந்தது. 
இப்பொழுது காதணிகளை அவர்கள்‌ ஆரோனிடத்திலே கொண்டூவருகிறார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 32 : 3, 4 
இந்த ஜனங்கள்‌ இவ்வளவு சீக்கிரமாக விக்கிரக வணக்கத்திற்கு செல்வதைக்‌ குறித்து 
எண்ணிப்பார்க்க முடிகிறதா? இன்றைக்கும்‌ எத்தனையோ தீருச்சபைகள்‌ கள்ளப்போதகங்களுக்கு 
தங்களை அர்ப்பணித்துவிடுகின்றன இல்லையா? 
யாத்திராகமம்‌ 32 : 5, 6 
இங்கே முழுமையான ஒழுக்கக்கேடு ஏற்படுவதைப்‌ பார்க்கிறோம்‌. அவர்கள்‌ ஏற்கனவே 
கர்த்தரைவிட்டு தூரம்‌ போய்விட்டார்கள்‌. சற்று முன்னர்தான்‌, நீர்‌. சொல்லும்‌ எல்லாக்‌ 
கற்பனைகளுக்கும்‌, கட்டளைகளுக்கும்‌ நாங்கள்‌ கீழ்ப்படிவோம்‌ என்று சொன்னார்கள்‌. ஆனால்‌ 
அவருடைய கற்பனைகள்‌ எதற்குமே அவர்கள்‌ கீழ்ப்படியவில்லை. 
இந்தக்‌ காலக்கட்டத்திலே மோசே மலையின்‌ மேலே கர்த்தரிடத்திலிருந்து கற்பனைகளையும்‌, 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தைக்‌ குறித்த எல்லா விபரங்களையும்‌ பெற்றுக்கொண்டிருக்கிறான்‌. நம்முடைய 
வாழ்க்கையில்‌ கூட இப்படி இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ போல நாம்‌ பின்வாங்கிப்‌ போன நேரங்கள்‌ 
உண்டா? ஆண்டவருடைய கரத்திலே எத்தனையோ அற்புதங்களை அனுபவித்திருந்தும்‌ அதை 
மறந்தவர்களாக ஆண்டவரை துக்கப்படூத்தும்‌ காரியங்களுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம்‌, 
இல்லையா? அப்படிப்பட்டக்‌ காரியங்களை நாம்‌ உணர்ந்து இந்த நாளிலே நாம்‌ அறிக்கை செய்து 
நம்முடைய உறவைப்‌ புதுப்பித்துக்‌ கொள்வோமா? நமது ஜீவன்‌ போகக்கூடிய சூழ்நிலையிலே 
ஆண்டவர்‌ நமது ஜீவனைக்‌ காத்தார்‌. இன்னும்‌ எத்தனையோ மிக ஆபத்தான வேளைகளிலே கர்த்தர்‌ 
நம்மைக்‌ காத்திருக்கிறார்‌, என்றாலும்‌ அதையெல்லாம்‌ மறந்து நம்முடைய சுய விருப்பத்திற்கு 
நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம்‌. எந்தக்‌ காரியத்தைக்‌ குறித்துக்‌ கர்த்தர்‌ 
உங்களோடு பேசுகிறாரோ, அந்தக்‌ காரியத்தைக்‌ குறித்து நீங்களும்‌ அவரோடூ பேசி இன்றே அந்தத்‌ 
தேவையில்லாத, கர்த்தர்‌ அருவருக்கிற காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள்‌. 
யாத்திராகமம்‌ 32 : 7, 8 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மற்ற தேச மக்களைவிட சிறந்தவர்களாகவோ, 
உன்னதமானவர்களாகவோ இருக்கிறார்கள்‌ என்ற காரணத்தினாலே அவர்களை அவர்‌ 
மீட்கவில்லை. இவர்கள்‌ வணங்காக்‌ கழுத்துள்ள ஜனங்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 32 : 9, 10 
இது உண்மையாகவே மோசேக்கு ஒரு பெரிய சோதனைதான்‌. கர்த்தர்‌ இங்கே என்ன 
சொல்கிறார்‌? மோசே நான்‌ ஆபிரகாமைப்‌ பயன்படுத்தியது போல உன்னை பயன்படுத்துவேன்‌. 
“உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குகிறேன்‌” என்று கூறுகிறார்‌. ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை 
அவர்‌ கொடுத்ததினாலேதான்‌, இத்தனை பெரிய ஜனக்கூட்டத்தை ஆபிரகாமின்‌ சந்ததிகளாக அவர்‌ 
ஆசீர்வதித்து வந்தார்‌. அதேக்‌ காரியத்தை இப்பொழுது மோசேக்குச்‌ செய்வேன்‌ என்று சொல்கிறார்‌. 
ஆனால்‌, கவனியுங்கள்‌ அதற்கு மோசே என்ன செய்கிறான்‌? ஒரு உன்னதமான ஜெபத்தை 
ஏறெடுக்கிறான்‌. 
யாத்திராகமம்‌ 32 : 11 
மோசே கர்த்தரிடம்‌ கர்த்தாவே நீர்தாம்‌ மகா பலத்தினாலும்‌, வல்லமையினாலும்‌ அவர்களைப்‌ 
புறப்படப்பண்ணினீர்‌, அவர்கள்‌ உம்முடைய ஜனங்களாய்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
விரோதமாக உம்முடைய கோபம்‌ பற்றியெரிவதென்ன? என்று கேட்கிறான்‌. 


_——-—-- ரு 


இன்று கர்த்தருக்கு நேராக ஏறெடூக்கப்படும்‌ எந்த ஒரு ஜெபத்தோடும்‌ இதை நாம்‌ ஒப்பிட்டூப்‌ 
பார்க்க முடியாது. அநேக வேளைகளிலே நம்முடைய ஜெபம்‌ மாய்மாலமானதாய்‌ இருக்கிறது. நாம்‌ 
மனம்‌ திறந்து உண்மையாக, வெளிப்படையாக ஆண்டவரிடத்திலே பேசுவோம்‌ என்றால்‌, நம்முடைய 
ஆலய ஆராதனைகளிலேயே ஜெபக்கூட்டங்கள்‌ மிக உற்சாகமானதாய்‌ இருக்கும்‌. 
மோசே என்ன சொல்கிறான்‌? ஆண்டவரே நீர்‌ ஏதோ தவறு செய்துவிட்டீர்‌ என்று 
நினைக்கிறேன்‌, நான்‌ எந்த ஜனத்தையும்‌ எகிப்தைவிட்டு வெளியே கொண்டுவரவில்லை, அவர்கள்‌ 
என்னுடைய ஜனங்கள்‌ அல்ல, அவர்கள்‌ உம்முடைய ஜனங்கள்‌; நீர்தாம்‌ அவர்களை எகிப்திலிருந்து 
வெளியே கொண்டுவந்தீர்‌; மகா பலத்தினாலும்‌ வல்லமையுள்ள கையினாலும்‌ அதைச்‌ செய்தீர்‌; நான்‌ 
அவர்களை வெளியே கொண்டுவரவில்லை என்று மோசே கூறுகிறான்‌. 
கர்த்தரிடத்திலே இப்படி பேசுவதைக்‌ குறித்து நாம்‌ எண்ணிப்பார்க்க முடிகிறதா? ஆனால்‌, 
மோசே அவ்வாறுதான்‌ பேசினான்‌. 
யாத்திராகமம்‌ 32 : 12 
இப்பொழுது மோசே சொல்வது என்ன? ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நீர்‌ 
எகிப்தைவிட்டு வெளியே கொண்டூவந்தீர்‌. நீர்‌ வாக்குப்பண்ணின தேசத்திற்குள்ளே அவர்களைக்‌ 
கொண்டு செல்லவில்லை என்றால்‌, எகிப்தியர்கள்‌ என்ன சொல்வார்கள்‌? எகிப்திலிருந்து அவர்களை 
வெளியேக்‌ கொண்டு வர முடிந்தது; ஆனால்‌, அவர்களுக்கு நீர்‌ வாக்குப்‌ பண்ணின தேசத்திற்குள்ளே 
உம்மால்‌ அவர்களைக்‌ கொண்டூசெல்ல முடியவில்லை என்று சொல்வார்கள்‌. அவர்கள்‌ உம்முடைய 
ஜனங்கள்‌, ஆண்டவரே! நீர்‌ அவர்களை இந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கொண்டூவருவீர்‌ என்று நீர்‌ 
வாக்குப்பண்ணி இருக்கிறீர்‌, என்று சொல்கிறான்‌. 
அதுமட்டுமல்ல, கர்த்தர்‌ தம்முடைய கோபத்திலிருந்து திரும்பும்படியாக மூன்றாவது ஒரு 
காரணத்தை மோசே வைக்கிறான்‌. 
யாத்திராகமம்‌ 32 : 13 
தொடர்ந்து மோசே என்ன சொல்கிறான்‌? ஆண்டவரே, ஆபிரகாமையும்‌, ஈசாக்கையும்‌, 
இஸ்ரவேலையும்‌ நினைத்தருளும்‌; அவர்களுக்கு நீர்‌ வாக்குப்‌ பண்ணி இருக்கிறீர்‌. அவர்களுடைய 
வித்தை வானத்து நட்சத்திரங்களைப்போலப்‌ பெருகப்பண்ணுவேன்‌ என்று சொன்னீர்‌; அவர்களுக்கு 
இந்த தேசம்‌ முழுவதையும்‌ கொடுப்பேன்‌ என்று கூறினீர்‌ என்று மோசே நீனைப்பூட்டுகிறான்‌. 
யாத்திராகமம்‌ 32 : 14 
மோசே இவ்வாறாக ஜெபித்தபோது, அது தேவனுடைய கரத்தையே அசைத்தது. நம்முடைய 
வாழ்க்கையிலேயும்‌ நம்முடைய ஜெப நேரங்கள்‌ உண்மையானவைகளாய்‌ இருக்கும்பொழுது, 
நாமும்‌ ஜெபத்திற்கான அநேக பதில்களைக்‌ காண முடியும்‌. அதாவது, நாம்‌ பார்க்கக்கூடிய 
விடைகளை கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்தீற்குக்‌ கொடுப்பார்‌. 
எல்லா வேளைகளிலேயும்‌ நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை நாம்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 
நம்மிலே அநேகர்‌ உண்மையும்‌ உத்தமமுமாய்‌ ஜெபிக்காததினாலேதான்‌ நம்முடைய ஜெபத்திற்கு 
பதில்‌ கிடைப்பதில்லை. சங்கீதக்காரனும்‌, “உண்மையாய்த்‌ தம்மை நோக்கிக்‌ கூப்பிடுகிற யாவருக்கும்‌ 
கர்த்தர்‌ சமீபமாய்‌ இருக்கிறார்‌” என்றுதான்‌ கூறியிருக்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 32 : 15 - 18 
அங்கே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தாங்கள்‌ செய்த பொன்‌ கன்றுக்குட்டியை வைத்துக்‌ 
கொண்டாடுகிறார்கள்‌. அது மட்டுமல்ல, பாவத்திலே வாழ்கிறார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 32 : 19 -21 
மோசே யார்‌ பொறுப்பில்‌ ஜனங்களை விட்டூுச்சென்றானோ, அந்த ஆரோனைப்‌ பார்த்து: “நீ 
இந்த ஜனங்கள்‌ மேல்‌, இந்த பெரும்பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள்‌ உனக்கு என்ன 


செய்தார்கள்‌?” என்று கேட்கிறான்‌. இது உண்மையாகவே ஒரு துக்கமான சம்பவமாய்‌ இருக்கிறது. 
ஆனால்‌, ஆரோனுடையபதில்‌ மிக வேடிக்கையாகத்‌ தெரிகிறது. 
யாத்திராகமம்‌ 32 : 22, 23 

அங்கே என்ன நடைபெற்றதோ, அதற்கு ஆரோன்‌ மோசேயையேக்‌ காரணம்‌ காண்பிக்கிறான்‌. 
அதாவது மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம்‌ என்று ஜனங்கள்‌ சொல்லும்‌ அளவிற்கு நீர்‌ 
தாமதமாக வந்தீர்‌, நீர்‌ அவர்களை கைவிட்டூவிட்டுப்‌ போய்விட்டீரோ என்று அவர்கள்‌ எண்ணினார்கள்‌. 
எனவே அவர்கள்‌ இந்த ப்பொன்‌ கன்றுக்குட்டியை செய்தார்கள்‌ என்பது போலக்‌ கூறுகிறான்‌. 

தொடர்ந்து ஆரோன்‌ சொல்வது என்ன? 

யாத்திராகமம்‌ 32 : 24 

ஆரோனின்‌ இந்த பதிலைக்‌ கேட்கிற யாருக்கும்‌ சிரிப்புதான்‌ வரும்‌, இல்லையா? மோசேயும்‌, 
கோபத்தோடு சிரித்திருப்பான்‌. என்ன ஆரோன்‌? பொன்‌ ஆபரணங்களை தீக்குள்ளே 
போட்டாயாக்கும்‌, உடனே ஒரு கன்றுக்குட்டி வெளியே நடந்து வந்ததாக்கும்‌ என்று கேட்டிருப்பான்‌. 
ஆனால்‌, சில வசனங்களுக்கு முன்னாலே நாம்‌ வாசித்தது என்ன? வசனம்‌ 4 : “அவர்கள்‌ 
கையிலிருந்து அவன்‌ அந்தப்‌ பொன்னை வாங்கி, சிற்பக்கருவியினால்‌ கருப்பிடித்து, ஒரு 
கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான்‌.” ஆனால்‌ இங்கே ஆரோன்‌ பொய்‌ சொல்கிறான்‌. 

யாத்திராகமம்‌ 32 : 25 

இந்த நிர்வாணம்‌, பாலியல்‌ பாவங்கள்‌ எல்லாம்‌ புதீதானதல்ல. பொன்‌ கன்றுக்குட்டியை 
வணங்கின அவர்கள்‌ எல்லா பாவங்களுக்கும்‌ தங்களை அர்ப்பணித்துவிட்டார்கள்‌. மோசேக்கு 
உண்மையாகவே மிகுந்த கோபம்‌ உண்டாயிற்று. அதே வேளையிலே அவன்‌ ஜனங்களுக்காக 
தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவனாயும்‌ இருந்தான்‌. தேவனுடைய இருதயத்தையே தொட்டு, 
அவருடைய கரத்தை அசையப்பண்ணியவன்‌ மோசே. 

இப்பொழுது மோசே ஒரு மிகப்பெரிய அறுவைசிகிச்சை செய்ய வேண்டியதிருக்கிறது. 
அருமையானவர்களே, உங்களுக்கு புற்றுநோய்‌ இருந்தால்‌, எப்படியாவது அதை முழுவதுமாக 
வேரறுக்கத்தான்‌ முயற்சி செய்வீர்கள்‌. நம்முடைய சாரத்திலே பாதிப்‌ பகுதியை வெட்டிப்‌ போட்டாலாவது 
அதிலிருந்து விடுதலை கிடைக்குமா என்றுதான்‌ சிந்திப்போம்‌. பாவமும்‌ ஒரு புற்றுநோய்தான்‌. இங்கே 
கர்த்தர்‌ ஒரு பயங்கரமான அறுவைசிகிச்சை நடத்தித்‌ தவறுக்குக்‌ காரணமாய்‌ இருந்த ஒரு கூட்ட 
மக்களை அழிக்கிறார்‌. 

பாவம்‌ பயங்கரமான ஒரு புற்றுநோய்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எவ்வளவு அதீகமாகக்‌ 
கர்த்தருடைய வல்லமையை அனுபவத்தீருந்தாலும்‌, துணிந்து அவருக்கு விரோதமாய்‌ தவறு 
செய்தார்கள்‌. நம்முடைய வாழ்க்கையிலேயும்‌ தேவனாகிய கர்த்தரை நாம்‌ அறிந்திருந்தும்‌, துணிந்து 
ஏதாவது பாவத்திலே விழுந்துபோய்‌ கீடக்கிறோமா என்பதை சற்றே எண்ணிப்பார்க்க வேண்டும்‌. 

தேவனுடைய கரத்தைப்‌ பிடித்து, எத்தனையோ ஆண்டுகளாய்‌ நடந்து வந்த நாம்‌, கர்த்தர்‌ 
நம்மை காத்திருக்கும்படியாய்‌ செய்த ஒரு சூழ்நிலையினாலே பாவத்திலே விழுந்துபோனோமா? 
சிந்தித்துப்‌ பார்ப்போம்‌. 

யாத்திராகமம்‌ 32 : 26, 27 

இந்த நியாயத்தீர்ப்பு, மிகவும்‌ கடுமையானதாகவும்‌, கொடூரமானதாகவும்‌ இருக்கிறது. அது 
அவ்வாறாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. ஏனென்றால்‌, அவர்கள்‌ தேவனுக்கு விரோதமாக அவ்வளவு 
பெரிய பாவத்திலே ஈடூபட்டூவிட்டார்கள்‌. இன்று திருச்சபைக்குள்ளேயும்‌ வேதத்தைப்‌ பரிபூரணமாக 
விசுவாசியாத தன்மை அதிகமாக நுழைகிறது, அதையும்‌ அநேக தீருச்சபைகளிலே 
பொருட்படூத்தாமல்‌ இருக்கிறோம்‌. தங்களுக்குத்‌ தெரிந்தவர்கள்‌, தங்களுக்கு வேண்டியவர்கள்‌ 
தங்கள்‌ உறவினர்கள்‌ என்பதற்காகத்‌ தொடர்ந்து பாவத்திலே வாழ்கிறவர்களையும்‌, வேதத்தை 


_——-—-—- ளு 


அறியாதவர்களையும்‌, வேத வசனத்தைப்‌ பரிபூரணமாக கர்த்தருடைய வார்த்தையென்று 
விசுவாசியாதவர்களையும்‌ ஊழியங்களுக்கு திருச்சபைகள்‌ தேர்ந்தெடுக்கின்றன. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தேர்வு செய்யப்படூகிறதினாலேதான்‌ தீருச்சபைகளிலே வளர்ச்சி 
காணப்படுகிறதில்லை. இப்படிப்பட்ட ஊழியர்கள்‌ சுவிசேஷ ஊழியத்தைக்‌ குறித்த ஆர்வம்‌ 
அற்றவர்களாய்‌ இருப்பார்கள்‌. புதிய குடும்பங்களைக்‌ கண்டுபிடித்து கர்த்தருக்குள்ளே வழிநடத்த 
வேண்டும்‌ என்பதைக்‌ குறித்து அக்கறையற்றவர்களாய்‌ இருப்பார்கள்‌. ஆனால்‌, நாம்‌ வாசித்த 
வேதப்பகுதியிலே, மோசே பாவத்தைக்‌ குறித்து மிகக்‌ கடினமாகவே செயல்படுகிறான்‌. 
நாம்‌ பாவத்தோடுகூட ஒத்துப்போக முடியாது. ஒரு பெரிய அறுவை சிகிச்சையை நடத்தினான்‌ 
மோசே. 
யாத்திராகமம்‌ 32 : 28, 29 
யாரெல்லாம்‌ இந்தப்‌ பாவத்திற்கு உட்பட்டவர்களாய்‌ இருந்தார்களோ, அவர்கள்‌ எல்லாரையும்‌ 
அவர்கள்‌ அழித்தார்கள்‌. ஒருவேளை இது மிகவும்‌ கொடூரமான ஒன்று, இது தேவையில்லை என்று 
யோசிக்கலாம்‌. ஆனால்‌, இதைச்‌ சற்றே கூர்ந்து கவனியுங்கள்‌. இந்தக்‌ குறிப்பிட்ட காலக்கட்டத்திலே 
அங்கே இருந்த புற்றுநோயை அகற்றி, அந்த தேசத்தைக்‌ காப்பது முக்கியமா? அல்லது அதை 
வளரவிட்டு முழுதேசத்தையும்‌ இழந்து போவது சிறந்ததா? அந்த ஜனக்கூட்டத்திலே இருந்த 
பாவத்திலே ஈடுபடாத மனிதர்களையும்‌, பெண்களையும்‌, சிறுபிள்ளைகளையும்‌ சற்றே 
எண்ணிப்பாருங்கள்‌. அன்று அந்த பொன்‌ கன்றுக்குட்டியைச்‌ செய்யவும்‌ வணங்கவும்‌ 
காரணமாயிருந்த ஜனக்கூட்டத்தைத்‌ தொடர்ந்து வாழ அனுமதித்திருந்தால்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைந்திருக்க மாட்டார்கள்‌. 
நம்முடைய திருச்சபைகளிலேயும்‌ பாவத்திற்கு ஒத்துப்போகும்‌ மனிதர்களைக்‌ குறித்து நாம்‌ 
உடனுக்குடன்‌ செயல்படவில்லையென்றால்‌, முழு திருச்சபையுமே கெட்டுப்போகும்‌. 
யாத்திராகமம்‌ 32 : 30 
பாவ நீவிர்த்தி செய்வது பாவத்தை மூடூம்‌. இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து சினுவையிலே 
மரிக்கும்‌ முன்னதாக இவ்வாறுதான்‌ பாவத்தைக்‌ குறித்து செயல்பட்டார்கள்‌. இயேசு சினுவையிலே 
மரித்தபிறகு பாவம்‌ எடுத்துப்போடப்படூகிறது. இப்பொழுது தொடர்ந்து வருகிற வசனத்திலே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை ஏன்‌ வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கர்த்தர்‌ தொடர்ந்து எடுத்துச்‌ செல்லவேண்டும்‌ 
என்பதற்கான நான்காவது காரணத்தைச்‌ சொல்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 32 : 31 
இதுதான்‌ பாவ அறிக்கை. நீங்கள்‌ தொடர்ந்து கர்த்தரோடு உறவுள்ளவர்களாய்‌ 
வாழவேண்டூமென்றால்‌, பாவத்தைக்‌ குறித்து அவர்‌ என்ன சொல்கிறாரோ அதற்கு நீங்கள்‌ 
ஒத்துப்போக வேண்டும்‌. பாவம்‌ எப்பொழுதும்‌ பாவம்தான்‌. எனவே அது அறிக்கை செய்யப்பட 
வேண்டும்‌. 
இவர்களெல்லாரும்‌ தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. ஆனால்‌ 
மோசே என்ன சொல்கிறான்‌? “மகா பெரிய பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌” என்று சொல்கிறான்‌. அது 
என்ன பாவம்‌? பொன்னினால்‌ தங்களுக்குத்‌ தெய்வங்களை உண்டாக்கிவிட்டார்கள்‌. கர்த்தருக்கு 
முன்னால்‌ மோசே அவர்கள்‌ செய்த பாவத்தைத்‌ தெளிவாகச்‌ சொல்கிறான்‌. 
நாமும்‌ தேவனிடத்திலே பாவ அறிக்கை செய்யும்பொழுது, அதைத்‌ தெளிவாகச்‌ சொல்ல 
வேண்டும்‌. ஆண்டவரே நான்‌ பாவம்‌ செய்துவிட்டேன்‌ என்று சொல்வதோடு மட்டுமல்ல, என்ன 
பாவத்தை செய்தோம்‌ என்பதையும்‌ தெளிவாகச்‌ சொல்ல வேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 32 : 32 
மோசே இங்கே சொல்வது என்ன? ஆண்டவரே ஜனங்களோடே ஜனங்களாக என்னையும்‌ நீர்‌ 
எடுத்துக்கொள்ளும்‌. அவர்களை நீர்‌ மன்னிக்காவிட்டால்‌, என்னையும்‌ அழித்துப்போடும்‌ என்று 


சொல்கிறான்‌. ஞாபகமிருக்கிறதா? ஏற்கனவே, கர்த்தர்‌ மோசேயினிடத்திலே “நீ என்னை விட்டூவிடூ, 
உன்னைப்‌ பெரிய ஜாதீயாக்குவேன்‌” என்று சொல்லியிருந்தார்‌. 

ஆபிரகாமுக்கும்‌, ஈசாக்குக்கும்‌, யாக்கோபுக்கும்‌ தேவன்‌ கொடுத்த வாக்குத்தத்தத்தை 
அவ்வாறும்‌ நிறைவேற்ற முடியும்‌. ஆனால்‌ மோசே என்ன சொல்கிறான்‌? ஆண்டவரே, வேண்டாம்‌, 
மக்களுடனேயே என்னை நான்‌ சேர்த்துக்‌ கொள்கிறேன்‌ என்று சொல்கிறான்‌. அவர்களை 
வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நீர்‌ கொண்டு செல்லவில்லை என்றால்‌, என்னையும்‌ வாக்குத்தத்த 
பூமிக்குள்ளே கொண்டூசெல்ல வேண்டாம்‌ என்கிறான்‌. 

தேவனுடைய இருதயத்தை அசைக்கும்‌ காரியங்கள்‌, அவருடைய கரத்தையும்‌ அசைக்கிறதாய்‌ 
இருக்கின்றன. 

யாத்திராகமம்‌ 32 : 33 

இதன்‌ பொருள்‌ என்னவென்றால்‌, தேவன்‌ ஒவ்வொருவரோடும்‌ தனிப்பட்ட விதத்திலே 

அவரவர்களுடைய பாவத்தைக்‌ குறித்துச்‌ செயல்படுகிறவராய்‌ இருக்கிறார்‌. 
யாத்திராகமம்‌ 32 : 34, 35 

தேவன்‌ பாவத்தைக்‌ குறித்துத்‌ தனிப்பட்ட விதத்திலே செயல்படுவார்‌. அதோடுூகூட தமது 
ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்குள்ளே அழைத்துச்‌ செல்வார்‌. பொன்‌ கன்றுக்குட்டி வணக்கத்திலே 
ஈடுபடாத ஜனங்களை கர்த்தருடைய தூதனானவர்‌ வழிநடத்துவார்‌. கர்த்தருடைய தூதன்‌ என்று 
பழைய ஏற்பாட்டிலே நாம்‌ பார்ப்பது, பூமிக்கு வரும்முன்னதாக கிறிஸ்துவாய்‌ இருக்கிறார்‌. 


அதிகாரம்‌ 33 


DAU CAN பும்‌ ஞா EDD = UOUUGIGE Olaf EU டமி ToL NY 
- CGT DUG ரர்‌ 20ம்‌ 

இஸ்ரவேல்‌ மக்களுடைய பிரயாணம்‌ தொடர்கிறது. ஆசரிப்புக்கூடாரம்‌ ஜனங்கள்‌ தங்கியிருந்த 

கூடாரங்களைவிட்டு சற்று அப்புறமாகப்‌ போடப்பட்டது. 
யாத்திராகமம்‌ 33 : 1, 2 

வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைவதற்காகக்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ஆயத்தப்படூத்துகிறார்‌. தொடர்ந்து வனாந்தரத்திலே அவர்கள்‌ பிரயாணம்‌ செய்ததைக்‌ குறித்து 
எண்ணாகமப்‌ புத்தகத்திலே நாம்‌ பார்ப்போம்‌. யாத்தீராகமத்திலே எவ்வாறு ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 
அமைக்க வேண்டும்‌ என்பதைத்‌ தொடர்ந்து, ஆராதனை முறைமைகளைக்‌ குறித்து 
லேவியராகமத்தீலே நாம்‌ பார்க்கிறோம்‌. 

யாத்திராகமம்‌ 33 : 3, 4 

அவர்களுடைய ஆபரணங்கள்‌ ஏற்கனவே நாம்‌ பார்த்ததுபோல, பிறசமய வணக்கத்தோடு 
தொடர்புடையவை. உதாரணமாக, அவர்களுடைய காதணிகள்‌, அவர்கள்‌ தொடர்ந்து எகிப்தின்‌ 
தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள்‌ என்ற உண்மையைக்‌ காட்டுகின்றன. அவர்களுடைய 
காதணிகள்‌ அதற்கு அடையாளமாய்‌ இருந்தன. 

இன்றைக்கு அநேகர்‌ சிலுவை அடையாளத்தைக்‌ கழுத்திலே அணிந்து கொள்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அது இந்நாட்களிலே அர்த்தமற்ற ஒன்றாகவேக்‌ காணப்படுகிறது. 

யாத்திராகமம்‌ 33 : 5 

இந்த வசனத்திலே நாம்‌ கேட்டபடி மூன்றாம்‌ முறையாகக்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ 

பார்த்து அவர்கள்‌ வணங்காக்‌ கழுத்துள்ள ஜனங்கள்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. அதாவது, அவர்கள்‌ எந்த 


விதத்திலேயும்‌ உயர்ந்த மக்கள்‌ கூட்டம்‌ என்பதினாலே அவர்களைத்‌ தாம்‌ விடுவிக்கவில்லை என்ற 
உண்மையை அவர்களுக்குத்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 

பிற தெய்வங்களோடூ தொடர்புள்ளவர்களாய்‌ அவர்கள்‌ இல்லாமல்‌ இருக்கத்தக்கதாக, அவை 
தொடர்பான அடையாளங்கள்‌ எல்லாவற்றையும்‌ களைந்துபோட வேண்டுமென்று கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறார்‌. இதேப்போலத்தான்‌ ஆதிதிருச்சபையிலே தண்ணீரிலே மக்கள்‌ ஞானஸ்நானம்‌ 
பெறும்பொழுது, வெளிப்படையாக அவர்கள்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்ற தங்களை அர்ப்பணித்தார்கள்‌ 
என்பதைக்‌ காட்டூகிறதாய்‌ இருந்திருக்கிறது. 

அதாவது பழைய வாழ்க்கையை ஒரு மனிதன்‌ விட்டூவிட்டு, புதிய ஒரு சத்தியத்திற்குள்‌ 
நீலைநீற்க தன்னை அர்ப்பணிக்கிறான்‌ என்று பொருள்‌. 

யாத்திராகமம்‌ 33 : 6 

ஆம்‌. கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ ஆபரணங்கள்‌ 

எல்லாவற்றையும்‌ கழற்றிப்‌ போடுகிறார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 33 : 7 

இப்பொழுது ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ அமைக்கப்படுகிறது. ஆசரிப்புக்‌ கூடாரத்தை மக்கள்‌ 

தங்கியிருந்த பாளயத்திற்குப்‌ புறம்பே அமைக்கிறார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 33 : 8- 10 

இந்த வசனங்களை எல்லாம்‌ கேட்கும்பொழுது, கர்த்தரை யாராவது பார்த்திருக்கிறார்களா 
என்ற கேள்வி ஒருவேளை எழலாம்‌. யோவான்‌ 1: 18லே, 

“தேவனை ஒருவனும்‌ ஒருக்காலுங்கண்டதில்லை,” என்று தெளிவாக நமக்குச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான்‌ 14 : ஓலே, “என்னைக்‌ கண்டவன்‌ பிதாவைக்‌ கண்டான்‌;” என்று 
இயேசு சொல்வதையும்‌ வாசிக்கிறோம்‌. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மனிதனுடைய சாயலிலே தேவனுடைய கெளிப்பாடு. 
பழைய ஏற்பாட்டிலே அவருக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கீற ஒரு பெயர்‌, “கர்த்தருடைய தூதன்‌” என்பது. 
இந்த கர்த்தருடைய தூதன்தான்‌ மோசேயோடுூ பேசுகிறார்‌. 

யாத்திராகமம்‌ 33 : 11 (முன்பகுதி) 

ஒரு சிநேகிதன்‌ முகமுகமாய்ப்‌ பேசுவது போல, கர்த்தர்‌ மோசேயோடே பேசுகிறார்‌. என்றாலும்‌, 

மோசே கர்த்தரைக்‌ காணவில்லை. 
யாத்திராகமம்‌ 33 : 11 (பின்பகுதி) 

இங்கே மீண்டூுமாக யோசுவாவைக்‌ குறித்து நாம்‌ வாசிக்கிறோம்‌. யோசுவா மோசேயைத்‌ 
தொடர்ந்து இஸ்ரவேல்‌ ஜனங்களை வழிநடத்திச்‌ செல்ல தேவன்‌ தெரிந்தெடுத்த பாத்திரமாய்‌ 
இருக்கிறான்‌. கர்த்தர்‌ அவனை ஆயத்தப்படூுத்திக்காண்டூு வருகிறார்‌. இந்த உண்மையை மற்ற 
எவருமே இந்தக்‌ குறிப்பிட்டக்‌ காலத்திலே அறிந்திருக்க வாய்ப்பில்லை. 

யாத்திராகமம்‌ 33 : 12, 13 

இந்த வசனங்களை நாம்‌ வாசிக்கும்‌ பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுனுடைய இருதயமும்‌, 
மோசேயினுடைய இருதயமும்‌ ஒன்றுபோல இருக்கிறதை நாம்‌ கவனிக்கலாம்‌. பிலிப்பியர்‌ 3 : 10லே, 
அப்போஸ்தலனாகிய பவுல்‌, தன்னுடைய விருப்பத்தைக்‌ குறித்து எழுதியிருக்கிறார்‌. “நான்‌ அவரையும்‌ 
அவருடைய உயிர்த்தெழுதலின்‌ வல்லமையையும்‌, அவருடைய பாடுகளின்‌ ஐக்கியத்தையும்‌ 
அறிகிறதற்கும்‌, அவருடைய மரணத்தீற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி, எப்படியாயினும்‌ நான்‌ 
மரித்தோரிலிருந்து உயிரோடெழுந்திருப்பதற்குத்‌ தகுதியாகும்படிக்கும்‌,” என்று சொல்கிறார்‌. 

கர்த்தரை அறியும்‌ அறிவை வாஞ்சிக்கிறார்‌. இதே விருப்பத்தைத்தான்‌ பிலிப்புவும்‌ யோவான்‌ 14 
: 8லே, கிறிஸ்துவினிடத்திலே கேட்கிறான்‌. 


“ஆண்டவரே, பிதாவை எங்களுக்குக்‌ காண்பியும்‌, அது எங்களுக்குப்‌ போதும்‌” என்று 
சொல்கிறான்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும்‌ கர்த்தரைக்‌ குறித்து 
மேலும்‌ மேலும்‌ அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஒரு வாஞ்சை உண்டாகிறது. உங்களுடைய 
வாழ்க்கையிலே ஆண்டவரைக்‌ குறித்து நீங்கள்‌ எத்தனையோ காரியங்களை அறிந்திருக்கலாம்‌. 
ஆனால்‌ மேலும்‌ மேலும்‌ அவருடைய தன்மைகளைக்‌ குறித்து, அவருடைய விருப்பு வெறுப்புகளைக்‌ 
குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமென்று நீங்கள்‌ விரும்புகிறீர்களா? இந்த வாஞ்சை 
இருக்கும்‌ பொழுது, வேத வசனங்களைத்‌ தொடர்ச்சியாக நாம்‌ கற்றுக்‌ கொள்ளும்பொழுது, 
அவருடைய குணநலனையும்‌, அவருடைய விருப்பு வெறுப்புகளையும்‌ நாம்‌ அறிந்து கொள்ள 
முடியும்‌. 

யாத்திராகமம்‌ 33 : 14, 15 

சூழ்நிலைகளை எல்லாம்‌ சிந்தித்துப்‌ பார்த்த மோசே, இப்பொழுது திட்டமும்‌ தெளிவுமாகத்‌ 
தன்னோடூகூட கர்த்தருடைய பிரசன்னம்‌ இருக்க வேண்டியது மிக அவசியம்‌ என்பதைச்‌ சொல்கிறான்‌. 
தனிப்பட்ட விதத்திலே தன்னால்‌ இந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களைக்‌ கூட்டிக்கொண்டூ செல்ல முடியாது 
என்பதை அறிந்திருக்கிறான்‌. 

யாத்திராகமம்‌ 33 : 16 

தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டமாக, ஒரு குறிப்பிட்ட 
நோக்கத்தோடு தெரிந்தெடுத்தார்‌. அதேபோலத்தான்‌ திருச்சபையும்‌, உலகத்திலே வித்தியாசமான ஒரு 
ஜனக்கூட்டமாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறது. “வித்தியாசமாக” என்று சொல்லும்பொழுது, இந்த 
உலகத்தைப்‌ படைத்த தேவனை வாழ்க்கையிலே, வார்த்தையிலே காட்டூகிறவர்களாய்‌ வாழ வேண்டும்‌. 

யாத்திராகமம்‌ 33 : 17 

இப்பொழுது மோசே கர்த்தரோடூகூட மிக நெருக்கமான ஒரு உறவுள்ளவனாகீறான்‌. 
யாத்திராகமம்‌ 33 : 18 

மோசே உண்மையாகவே, நேருக்கு நேர்‌ கர்த்தரைப்‌ பார்க்கவில்லை. 
யாத்திராகமம்‌ 33 : 19 

இந்த வசனத்திலே நாம்‌ பார்க்கிற வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும்‌ 
ரோமருக்கு எழுதும்பொழுது, 9 : 15லே சொல்கிறார்‌. 

“அவர்‌ மோசேயை நோக்கி: எவன்மேல்‌ இரக்கமாயிருக்கச்‌ சித்தமாயிருப்பேனோ அவன்மேல்‌ 
இரக்கமாயிருப்பேன்‌, எவன்மேல்‌ உருக்கமாயிருக்கச்‌ சித்தமாயிப்பேனோ அவன்மேல்‌ 
உருக்கமாயிருப்பேன்‌ என்றார்‌.” 

யாத்திராகமம்‌ 33 : 20 

உண்மையைச்‌ சொல்லவேண்டூமென்றால்‌, தேவனை முகத்திற்கு முகம்‌ நீங்கள்‌ 
காணப்போவதீல்லை. ஏனென்றால்‌, “ஒரு மனுஷனும்‌ என்னைக்‌ கண்டு உயிரோடிருக்கக்கூடாது” 
என்று இங்கே தெளிவாய்‌ சொல்லியிருக்கிறார்‌. 

யாத்திராகமம்‌ 33 : 21- 23 

இந்தப்‌ பகுதியிலே நாம்‌ பார்க்கிற மகிமை தேவனைக்‌ காண்பிக்கிறது. மத்தேயு எழுதின 
சுவிசேஷம்‌ 24 : 30லே இயேசு கிறிஸ்து, 

“அப்பொழுது, மனுஷகுமாரனுடைய அடையாளம்‌ வானத்தில்‌ காணப்படும்‌. அப்பொழுது, 
மனுஷகுமாரன்‌ வல்லமையோடும்‌ மிகுந்த மகிமையோடுூம்‌ வானத்தின்‌ மேகங்கள்மேல்‌ வருகிறதைப்‌ 
பூமியிலுள்ள சகல கோத்தீரத்தாரும்‌ கண்ட புலம்புவார்கள்‌” என்று சொல்கிறார்‌. 


இந்த அடையாளம்தான்‌ தேவனுடைய ஷகினா மகிமை என்று நாம்‌ விசுவாசிக்கலாம்‌. இயேசு 
மனிதனாக பூமிக்கு வந்தபொழுது, அந்த மகிமை அங்கே இல்லை. அவர்‌ மிக ஏழ்மையாக, 
தாழ்மையாக அவருடைய மகிமையைத்‌ துறந்துவிட்டுத்தான்‌ மனிதனாக வந்தார்‌. என்றாலும்‌ அவர்‌ 
தேவனாய்‌ இருக்கின்றார்‌. எனவேதான்‌, என்னைக்‌ கண்டவன்‌ பிதாவைக்‌ கண்டான்‌ என்று அவர்‌ 
கூறினார்‌. 

நாம்‌ தேவனைப்‌ பார்க்க முடியாது. நாம்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப்‌ பார்ப்போம்‌. 
மனித உருவிலே அவர்‌ வந்தபடியினாலே அதே வடிவிலே நாம்‌ அவரைப்‌ பார்ப்போம்‌. இப்பொழுது 
அவர்‌ மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தை உடையவராய்‌ இருக்கிறார்‌. 1 யோவான்‌ 3 : 2 லே நாம்‌ வாசிப்பது 
போல, ஒரு காலத்தீலே நாமும்‌ அவரைப்போலாவோம்‌. 

“பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம்‌, இனி 
எவ்விதமாயிருப்போமென்று இன்னும்‌ வெளிப்படவில்லை; ஆகிலும்‌ அவர்‌ வெளிப்படும்போது அவர்‌ 
இருக்கிறவண்ணமாகவே நாம்‌ அவரைத்‌ தரிசிப்பதீனால்‌, அவருக்கு ஒப்பாயிருப்போமென்று 
அறிந்திருக்கிறோம்‌.” 

விசுவாசத்திலே நடக்கிற விசுவாசிகளுடைய நம்பிக்கையும்‌ எதிர்பார்ப்பும்‌ இதுதான்‌. அந்த 
விசுவாசத்தின்‌ அடிப்படையிலேதான்‌ மோசேயும்‌ நடக்கப்‌ போகிறான்‌. தேவனுடைய பிரசன்னம்‌ 
தங்களோட இல்லாவிட்டால்‌, தோல்விதான்‌ விளைவு என்பதை அவன்‌ அறிந்தவனாய்‌ இருந்தான்‌. 
இன்றைக்கும்‌ நம்முடைய வாழ்க்கையிலே நாம்‌ சந்திக்கும்‌ ஒவ்வொரு பிரச்சனையிலேயும்‌ 
ஆண்டவருடைய பிரசன்னம்‌ நம்மோடு இல்லாவிட்டால்‌ நமக்குத்‌ தோல்விதான்‌. ஆனால்‌ அவருடைய 
பிரசன்னம்‌ நம்மோடு இருக்கும்‌பொழுது, அவரை நாம்‌ சார்ந்து ஜெபிக்கும்பொழுது, அவருடைய 
ஆலோசனையைப்‌ பெற்று வாழும்பொழுது, சூழ்நிலைக்கு மேலாக வாழக்கூடிய கிருபையை, 
ஞானத்தை, பெலனை அவர்‌ தருகிறவராய்‌ இருக்கிறார்‌. 


அதிகாரம்‌ 34 
றகர LOW OFM GID — CGT LUNDY 0/0. 
= கரச மோசம்‌ Goold 

மோசே கர்த்தருடைய பாதத்திலேதான்‌ சீனாய்‌ மலையிலே இருக்கிறான்‌. அப்‌பொழுது அங்கே 

என்ன நடைபெறுகிறது? 
யாத்திராகமம்‌ 34:1- 4 

முதல்‌ முறை கர்த்தரே கற்பலகைகளிலே தம்முடைய கட்டளைகளை எழுதிக்‌ கொடுத்திருந்தார்‌. 
மோசே மேலிருந்து கீழே வந்தபொழுது, மக்கள்‌ பாவத்திலே வாழ்வதைப்‌ பார்த்து, கோபமடைந்து, 
அதை எறிந்து உடைத்துப்‌ போட்டூவிட்டான்‌. இப்பொழுது மீண்டூமாகக்‌ கர்த்தர்‌ கட்டளையிட்டபடி 
“முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்துக்கொண்டு” மோசே மலைமேல்‌ 
செல்கிறான்‌. விடியற்காலத்திலேயே சீனாய்‌ மலையிலே ஏறி கர்த்தருடைய சமூகத்திலே வந்து 
காத்திருக்கும்படியாய்‌ போகிறான்‌. கர்த்தருடைய கட்டளைப்படி யாரும்‌ மலைக்கு அருகிலே 
வரவில்லை. 

யாத்திராகமம்‌ 34 : 5 

இப்பொழுது கர்த்தர்‌ தம்முடைய பெயரைச்‌ சொல்கிறார்‌. இது மோசேக்கும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கும்‌ மிக உன்னதமான ஒரு காரியம்‌. பெயர்‌ என்றால்‌ அதற்குப்‌ பொருள்‌ உண்டு. 
பொதுவாக நாம்‌ சீஷர்‌ என்று சொன்ன உடனே எதை நினைவுகூர்கிறோம்‌? அல்லது ஆபிரகாம்‌ 
லிங்கன்‌ என்ற பெயரையோ, மகாத்மா காந்தி என்ற பெயரையோ கேட்ட உடனே எது நம்முடைய 
நீனைவிற்கு வருகிறது? அவர்களைக்‌ குறித்த ஒரு சிந்தனை நம்‌ ஒவ்‌வொருவருடைய 
உள்ளத்திலேயும்‌ வருகின்றது, இல்லையா? எனவே இப்பொழுது கர்த்தரும்‌ தம்முடைய பெயரைச்‌ 


சொல்கிறார்‌. அவரோட அவர்கள்‌ பெற்ற அனுபவம்‌ என்ன? கர்த்தர்‌ இரக்கமுள்ளவர்‌, கிருபை 
உள்ளவர்‌, நீடிய சாந்தமுள்ளவர்‌, மகா தயை உள்ளவர்‌, சத்தியமுள்ளவர்‌. 

அவருடைய இந்த ஒவ்வொரு குணநலனையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களுடைய 
பிரயாணத்திலே அனுபவித்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பட்ட பாடுகளிலே அவர்களைப்‌ பார்த்து, 
அவர்கள்மேல்‌ இரக்கம்‌ கொண்டுதான்‌ அவர்களை விடுதலை செய்தார்‌. அவர்கள்‌ நல்லவர்கள்‌ 
என்பதற்காகவோ, வேறு எந்த ஒரு காரணத்தீற்காகவோ அவர்களை எகீப்தீன்‌ அடிமைத்தனத்‌ 
திலிருந்து விடுதலை செய்யவில்லை. 

அதுமட்டுமல்ல, தமது கிருபையை அவர்களுக்குக்‌ காண்பித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ பொன்‌ 
கன்றுக்குட்டியை செய்து, அதை வணங்கினாலும்‌ எல்லாரையும்‌ அழித்துப்‌ போடவேண்டூமென்ற 
எண்ணம்‌ வந்தாலும்‌ நீடிய சாந்தத்தினாலே, மகா தயையினாலே அவர்களை அவர்‌ முழுவதும்‌ 
அழித்துப்போடவில்லை. 

யாத்திராகமம்‌ 34 : 6, 7 

அவர்கள்‌ பாவத்தை அவர்‌ மன்னிப்பேன்‌ என்றார்‌. பாவம்‌ தண்டிக்கப்பட வேண்டும்‌. அதற்கான 
விலைக்கிரயம்‌ செலுத்தப்படவேண்டும்‌. எந்த ஒரு அடிப்படையும்‌ இல்லாமல்‌ குற்றவாளிகளை அவர்‌ 
விட்டுவிடுகிறதீல்லை. அப்படியென்றால்‌ அங்கே என்ன நடைபெற்றது? எப்படி அவர்‌ இரக்கத்தைக்‌ 
காண்பித்து, அதே சமயம்‌ நீதி நியாயத்தையும்‌ நிலைநாட்டினார்‌? அதற்காக ஒரு பலி செலுத்தப்பட 
வேண்டியதாய்‌ இருக்கிறது. 

அன்றைக்கு இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செலுத்திய பலிகள்‌, அவர்களுடைய பாவத்தை 
எடுத்துப்போடவில்லை. அவர்களுடைய பலி பூரண பலியாகிய இயேசு கிறிஸ்துவை 
சுட்டிக்காட்டுகிறதாய்‌ இருந்தது. அவர்‌ இந்த பூமிக்கு வந்தபொழுது சினுவையிலே மரித்தபடியினாலே 
எல்லாருடைய பாவத்தையும்‌ எடூத்துப்போட்டார்‌. 

7ஆம்‌ வசனத்தின்‌ பின்பகுதியை கவனித்தீர்களா? “பிதாக்கள்‌ செய்த அக்கிரமத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்திலும்‌, பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும்‌ மூன்றாம்‌ நான்காம்‌ 
தலைமுறைமட்டும்‌ விசாரிக்கிறவர்‌” என்று கூறியிருக்கிறார்‌. 

இதை நாம்‌ ஒவ்வொருவரும்‌ எப்பொழுதும்‌ மனதிலே வைத்திருக்க வேண்டும்‌. நானோ 
நீங்களோ செய்கிற பாவம்‌ நம்முடைய பிள்ளைகளை, பேரப்பிள்ளைகளை, அவர்களுடைய 
பிள்ளைகளை, அப்படித்‌ தொடர்ந்து நான்கு தலைமுறைகளுக்குப்‌ பாதிக்கக்கூடியதாய்‌ இருக்கிறது. 

ஒரு ஊழியர்‌ தனது அனுபவத்தைக்‌ குறித்து இவ்விதமாய்‌ எழுதீ இருக்கிறார்‌. அவர்‌ 
மனோதத்துவ பாடத்தை நன்கு கற்றுக்கொள்ள விரும்பினார்‌. ஒருமுறை மனநிலை குன்றியோர்‌ 
மருத்துவமனைக்கு அவர்‌ சென்றிருந்தார்‌. அங்கே பலவிதமான நீலையிலே மனநீலை 
குன்றியவர்களை அவர்‌ சந்தித்தார்‌. அங்கே இருந்த எல்லா மனநிலை குன்றியோரும்‌ வெவ்வேறு 
விதமாகப்‌ பாதிக்கப்பட்டவர்களாய்‌ இருந்தார்கள்‌. இவ்வாறு அவர்கள்‌ எல்லாரையும்‌ பார்த்துவிட்டு, 
பின்னால்‌ வெளியே வந்தபொழுது, அங்கே இருந்த வைத்தியரிடத்திலே, “ஐயா! இதற்குக்‌ காரணம்‌ 
என்ன? ஏன்‌ இந்த வியாதி வந்தது?” என்று கேட்டபொழுது, அந்த வைத்தியர்‌, “இது அவர்களுடைய 
தகப்பனாருடைய பாவமாகவோ அல்லது தாத்தாவுடைய பாவமாகவோ அல்லது தாத்தாவுடைய 
தாத்தா செய்த பாவமாகவோ இருக்கலாம்‌” என்று சொன்னார்‌. 

அதைப்போல இந்த ஊழியர்‌ ஒரு முறை பார்வை இழந்தோர்‌ மருத்துவமனையிலே ஒரு 
வைத்தியரோடூ பேசிக்கொண்டிருந்தபபொழுது, அந்த வைத்தியரும்‌ இதேப்போல இவர்கள்‌ 
பார்வையிழந்து பிறந்ததற்குக்‌ காரணம்‌ இவர்கள்‌ முன்னோர்‌ செய்த பாவமாய்‌ இருக்கலாம்‌ என்று 
கூறினாராம்‌. 

இப்படிக்‌ கூறுவதினாலே எல்லா சுகவீனங்களும்‌, பெலவீனங்களும்‌ பாவத்தினாலே 
உண்டானது என்றும்‌ சொல்லமுடியாது. அதே வேளையிலே பாவம்‌, கர்த்தருடைய வார்த்தையின்படி 


பிள்ளைகளிடத்திலோ, பேரப்‌ பிள்ளைகளிடத்திலோ, அவர்கள்‌ பிள்ளைகளிடத்திலோ விசாரிக்கப்படும்‌ 
என்பதையும்‌ நாம்‌ மறுக்க முடியாது. 

நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருக்குப்‌ பிரியமான வழிகளிலே நடந்து, 
ஆயிரம்‌ தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தைக்‌ கொண்டூவருகிறகைக்‌ குறித்து, நாம்‌ ஜாக்கிரதையாய்‌ 
இருக்கவே அழைக்கப்படுகிறோம்‌. 

நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நேற்றும்‌, இன்றும்‌, என்றும்‌ மாறாதவர்‌. அவருடைய 
விதிமுறைகள்‌ மாற்றப்படுகிறதே இல்லை. ஆனால்‌ அவருடைய ஆயிரம்‌ தலைமுறைக்கும்‌ இரக்கம்‌ 
செய்யும்‌ குணநலனுக்காக அவரை நாம்‌ ஸ்தோத்தரிக்க வேண்டும்‌. அவரிடத்திலே நாம்‌ திரும்புவோம்‌ 
என்றால்‌ நமக்குக்‌ கிருபை கிடைக்கும்‌. 

யாத்திராகமம்‌ 34 : 8, 9 

இங்கே நான்காவது முறையாக இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வணங்காக்கழுத்துள்ளவர்கள்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்களைக்‌ குறித்து இப்பொழுது நீங்கள்‌ சரியாக அறிந்திருப்பீர்கள்‌ என்று 
நம்புகிறேன்‌. அவர்கள்‌ ஏதோ உன்னதமானவர்கள்‌ என்பதீனாலே. தேவன்‌ அவர்களை 
இரட்சிக்கவில்லை. அவர்கள்‌ நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள்‌ என்பதீனாலேயும்‌ அவர்கள்‌ 
இரட்சிக்கப்படவில்லை அல்லது நல்லது செய்வோம்‌ என்று. வாக்குப்பண்ணினதீனாலேயும்‌ 
அவர்களை ஆண்டவர்‌ மீட்கவில்லை. அவர்கள்‌ எப்பொழுதுமே வணங்காக்‌ கழுத்துள்ள மக்களாகவே 
இருந்தார்கள்‌. 

மோசே எவ்வளவு தாழ்மையாக தன்னையும்‌ ஜனங்களோடுூ இணைத்து எங்கள்‌ 
அக்கிரமத்தையும்‌ எங்கள்‌ பாவத்தையும்‌ மன்னித்து, எங்களை உமக்கு சுதந்தரமாக 
ஏற்றுக்கொள்ளும்‌ என்று ஜெபிக்கிறான்‌. 

யாத்திராகமம்‌ 34 : 10 

கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தின்‌ நீமித்தம்‌ அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி, பூமியிலே 
எந்த ஜாதிகளிடத்திலும்‌ செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்களுக்கு முன்பாகச்‌ செய்வேன்‌ என்கீறார்‌. 
அதுமட்டுமல்ல, அவர்‌ செய்கிற காரியம்‌ பயங்கரமாய்‌ இருக்கும்‌ என்கிறார்‌. அதாவது, மற்றவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களைக்‌ குறித்து கேள்விப்படும்‌ பொழுது, அவர்களைக்‌ குறித்து அறியும்பொழுது, 
அவர்களுக்கு பயம்‌ உண்டாகும்‌ காரியத்தைக்‌ கர்த்தர்‌ செய்வேன்‌ என்கீறார்‌. 

இது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம்‌ போல அமைகிறது. இவ்வாறு கர்த்தர்‌ 
செய்தீராவிட்டால்‌, பகைஞர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை அறழித்திருப்பார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 34 : 11 

மூன்றாவது முறையாக கர்த்தர்‌ எமோரியனையும்‌, கானானியனையும்‌, ஏத்தியனையும்‌, 
பெரிசியனையும்‌, ஏவியனையும்‌, எபூசியனையும்‌ துரத்திவிடுவேன்‌ என்று சொல்கிறார்‌. 

நீங்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களை அர்ப்பணிக்கும்பொழுது, உங்களுக்கு 
எதிர்த்து வருகிறவர்களைக்‌ குறித்து நீங்கள்‌ செயல்படத்‌ தேவையில்லை. நீங்கள்‌ அமர்ந்திருந்தால்‌ 
போதும்‌, கர்த்தர்‌ அவர்களைப்‌ பொறுப்பெடுத்துக்‌ கொள்வார்‌. 

இன்று அநேக விசுவாசிகளும்‌ இந்த சத்தியத்தை அறியாமல்‌, கர்த்தரை விசுவாசியாமல்‌, 
உலகத்திலே அவர்களை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு இவர்களும்‌ எதிர்த்து நிற்கிறார்கள்‌. ஆனால்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்குக்‌ கொடுக்கிற வாக்குத்தத்தம்‌ என்ன? “நான்‌ அவர்களை உனக்கு 
முன்பாகத்‌ துரத்தீவிடுகிறேன்‌.” ஆனால்‌ ஒரு காரியத்தைத்‌ தெளிவாகச்‌ சொல்கிறார்‌. “நான்‌ உனக்குக்‌ 
கட்டளையிடுகீறதைக்‌ கைக்கொள்‌.” 


நாம்‌ கர்த்தருடைய கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படிகிறவர்களாய்‌ இருப்போமென்றால்‌, நமக்கு 
எதீர்த்து வருகிற யாரைக்குறித்தும்‌ நாம்‌ கலங்கத்‌ தேவையில்லை, கர்த்தர்‌ அவர்களைப்‌ 
பொறுப்பெடுத்துக்‌ கொள்வார்‌. 

யாத்திராகமம்‌ 34 : 12 

வாக்குத்தத்த பூமிக்குள்ளே போகும்பொழுது, அங்கே ஏற்கனவே குடியிருக்கிறவர்களைக்‌ 
கர்த்தர்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாகத்தான்‌ நான்‌ துரத்துவேன்‌ என்று கூறியிருக்கிறார்‌. ஞாபகமிருக்கிறதா? 
ஆனால்‌ அதே வேளையிலே அவர்கள்‌ அந்த தேசத்தின்‌ குடிகளோடுகூட எந்த உடன்படிக்கையும்‌ 
செய்யாதபடி எச்சரிக்கையாய்‌ இருக்கவேண்டும்‌. அப்படிச்‌ செய்தால்‌ அதுவே அவர்களுக்குக்‌ 
கண்ணியாகிவிடூம்‌ என்பதைக்‌ குறித்து எச்சரிப்புக்‌ கொடுக்கிறார்‌. 

யோசுவாவின்‌ புத்தகத்துக்கு நாம்‌ வரும்பொழுது யோசுவா கிபியோனியர்களோடூ கூட ஒரு 
ஒப்பந்தம்‌ செய்கிறான்‌. அவர்கள்‌ மிகவும்‌ தூரமான இடத்திலிருந்து வந்தது போல நாடகமாடினார்கள்‌. 
அவர்கள்‌ அந்த ஜனங்களோடூ உடன்படிக்கை செய்தால்‌ அவர்கள்‌ மீண்டும்‌ அந்த ஜனங்களைப்‌ 
போல விக்கிரக வணக்கத்திற்குள்ளே சென்றுவிடுவார்கள்‌ என்ற ஆபத்து இருந்ததினாலேதான்‌, இந்த 
எச்சரிப்பைக்‌ கர்த்தர்‌ கொடுத்தார்‌. 

ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியோடூகூட எந்த ஒரு காரியத்திலேயும்‌ உடன்படிக்கை 
செய்யக்கூடாது. இந்த சத்தியத்தை அறியாமல்‌ அப்படிப்பட்ட உடன்படிக்கைக்குள்ளே 
சென்றவர்களைக்‌ கர்த்தர்தாம்‌ கிருபையாய்‌ காத்துக்கொள்ள வேண்டும்‌, விடுதலை செய்ய வேண்டும்‌, 

யாத்திராகமம்‌ 34 : 13, 14 

நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ எரிச்சலுள்ளவர்‌. அதாவது தம்முடைய கனத்தையும்‌, 
மகிமையையும்‌ எந்த மாயையான தெய்வத்திற்கும்‌ அவர்‌ கொடுக்கிறதில்லை. 

கர்த்தர்‌ அவ்வாறு எரிச்சல்‌ உள்ளவராய்‌ இருப்பதைக்‌ குறித்து அவர்‌ மன்னிப்புக்‌ கேட்க 
வேண்டியவரும்‌ அல்ல. ஒருமுறை ஒரு சகோதரி தன்னுடைய கணவனைப்பற்றி “என்னுடைய 
கணவர்‌ நான்‌ யாரோடும்‌ எப்படி இருந்தாலும்‌ கண்டுகொள்கிறவர்‌ அல்ல, அவர்‌ எரிச்சல்‌ படுவதே 
இல்லை” என்று கூறினாளாம்‌. 

ஒருவேளை அவள்‌ பெருமை பாராட்டி இருக்கலாம்‌. ஆனால்‌ அந்த கணவன்‌ உண்மையாகவே 
அவளை நேசிக்கவில்லை என்பதுதான்‌ பொருள்‌. நீங்கள்‌ யாரை அதீகமாக நேசிக்கிறீர்களோ, 
அவர்கள்‌ உங்களுடைய இடத்திலே மற்றுமாருவரை ஏற்றுக்கொள்வதையோ, உங்களுக்குக்‌ 
கொடுக்கவேண்டிய அன்பையும்‌, மதிப்பையும்‌, மரியாதையையும்‌ மற்றுமொருவருக்குக்‌ 
கொடுப்பதையோ உங்களால்‌ பொறுத்துக்‌ கொள்ளவே முடியாது. 

எபேசியர்‌ நீருபத்திலேயும்‌ கணவன்‌ மனைவி உறவைக்‌ குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த 
பவுலும்‌ கர்த்தருக்கும்‌ திருச்சபைக்கும்‌ உள்ள ஐக்கியத்தோடூ ஒப்பிடுகிறார்‌. அதேப்போலத்தான்‌ 
இங்கே கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களை அவ்வளவு அதீகமாய்‌ நேசிப்பதினாலே அவர்கள்‌ அந்நீய 
தேவர்களைப்‌ பணிந்து கொண்டால்‌ எரிச்சல்‌ படூவதாகக்‌ கூறுகிறார்‌. நீங்கள்‌ ஒருவரை உண்மையாக 
நேசிக்கும்பொழுது, அவர்களைக்‌ குறித்த அக்கறை உள்ளவர்களாகவும்‌, அவர்களுடைய 
தேவைகளைப்‌ பொறுப்பெடூக்கிறவர்களாகவும்‌ இருப்பீர்கள்‌. 

யாத்திராகமம்‌ 34 : 15 - 17 

இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குக்‌ கர்த்தர்‌ வாக்குப்‌ பண்ணியிருந்த தேசத்திலே, அந்நாட்களிலே 
விக்கிரக ஆராதனை நீறைந்திருந்தது. ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறையும்‌ நிறைந்திருந்தது. 
எனவேதான்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை அப்படிப்பட்ட ஜனங்களோடூ எந்தவிதத்திலேயும்‌ 
உடன்படிக்கை செய்யக்கூடாது, அவர்களுடைய வழிபாடுகளிலே பங்குபெறக்கூடாது, அப்படிப்பட்ட 
ஜனங்கள்‌ மத்தியிலே பெண்கொண்டூ பெண்‌ எடுக்கக்கூடாது, என்று எச்சரிக்கிறார்‌. எனவேதான்‌ 


ஒன்று அவர்களை முழுவதுமாக அழிக்கவேண்டும்‌, அல்லது அவர்களை அந்த தேசத்தைவிட்டே 
துரத்த வேண்டும்‌ என்று கட்டளை கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஏன்‌ இவ்வண்ணமாய்‌ சொல்கிறார்‌, செய்கிறார்‌ என்று குறைகூறுகிறவர்கள்‌ உண்டு. 
ஆனால்‌ தம்முடைய ஜனங்கள்‌ இந்தத்‌ தவறான வழிபாட்டுக்குள்ளே சென்றுவிடக்கூடாது 
என்பதற்காக முன்‌ எச்சரிப்பாக இவைகளைக்‌ கூறுகிறார்‌. அதுமட்டுமல்ல, பால்வினை நோய்‌, 
கானான்‌ தேசத்திலே மிக அதிகமாகக்‌ காணப்பட்டது. எனவே தம்முடைய பிள்ளைகள்‌ அப்படிப்பட்ட 
நோயினால்‌ பாதிப்படையக்கூடாது என்பதற்காகவும்‌ கர்த்தர்‌ எச்சரிக்கிறார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பின்னான நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ சென்று அதற்கான 
தண்டனையையும்‌ அனுபவித்தார்கள்‌. அவர்களை பாபிலோனுக்கு மீண்டும்‌ அடிமைகளாகக்‌ கர்த்தர்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. 
யாத்திராகமம்‌ 34 : 18 - 22 
கர்த்தர்‌ அவர்களை வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிப்பதற்காக ஆயத்தப்படுத்துகிறார்‌. 
எனவே அவர்கள்‌ கொண்டாட வேண்டிய பண்டிகைகளைக்‌ குறித்து, விசேஷித்த நாட்களைக்‌ குறித்து 
மீண்டூம்‌ கூறுகிறார்‌. 
யாத்திராகமம்‌ 34 : 23, 24 
தொடர்ந்து இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எத்தகையக்‌ காரியங்களைச்‌ செய்ய வேண்டும்‌, எத்தகையக்‌ 
காரியங்களைச்‌ செய்யக்கூடாது என்பதைக்‌ குறித்து மிகத்‌ தெளிவாக எடுத்துக்‌ கூறுகிறார்‌. 
யாத்திராகமம்‌ 34 : 25, 26 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனாகிய கர்த்தரைத்‌ தங்கள்‌ வாழ்க்கையிலே எல்லாக்‌ 
காரியங்களிலேயும்‌ முதன்மையானவராகக்‌ கொள்ளவேண்டும்‌. வெள்ளாட்டுக்குட்டியை அதின்‌ 
தாயின்‌ பாலிலே சமைக்கவேண்டாம்‌ என்று சொல்லும்பொழுது, இயற்கைக்கு மாறான எந்தக்‌ 
காரியத்தையும்‌ அவர்கள்‌ செய்யவேண்டாம்‌ என்கீறார்‌. 
யாத்திராகமம்‌ 34 : 27 - 35 
கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து கர்த்தர்‌ கூறிய காரியங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
கேட்டுக்கொண்டிருந்த மோசேயின்‌ முகம்‌ இப்பொழுது பிரகாசமானதாய்‌ இருக்கிறது. சாட்சிப்‌ 
பலகைகள்‌ இரண்டையும்‌ தன்‌ கையிலே எடூத்துக்‌ கொண்டு தன்னந்தனியாக மோசே 
மலையிலிருந்து இறங்கி வருகிறான்‌. அவனுடைய முகப்பிரகாசத்தைக்‌ கண்டவர்கள்‌ அவனுடைய 
அருகிலே வரவே பயந்தார்கள்‌. 
வேத வசனங்கள்‌ கண்ணாடியாய்‌ நமக்கு இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலுள்ள 
குறை குற்றங்களை நமக்குச்‌ சுட்டிக்காட்டுகிறது. நாம்‌ ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபத்திலே 
தரித்திருக்கும்பொழுது நம்மைக்‌ குறித்து வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களைக்‌ கர்த்தர்‌ 
நமக்கு நினைவிலே கொண்டூவந்து அவருடைய முகப்பிரகாசத்தை நம்மேலே வீசச்‌ செய்கிறார்‌. 
32ஆம்‌ வசனத்தை கவனித்தீர்களா? இஸ்ரவேல்‌ புத்தீரர்‌ எல்லாரும்‌ அவனிடத்திலே வந்து 
சேர்கிறார்கள்‌. கர்த்தர்‌ என்ன சொன்னார்‌ என்பதைக்‌ கேட்க ஆவலோடு வருகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தன்னோடு பேசின எல்லா காரியங்களையும்‌ மோசே அவர்களுக்குக்‌ கற்பிக்கிறான்‌. அவன்‌ பேசி 
முடியும்‌ வரைக்கும்‌ முகத்திலே முக்காடூ போட்டிருந்தான்‌. 


அதிகாரம்‌ 35 
BUDS LM Ub 22/20/0122 — BEM 750 MTGE GNA மும்‌ 


CUNEO CUD, ௫222702010 HOGI 
இந்த அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர்‌ மூன்றாவது முறையாக இஸ்ரவேல்‌ மக்களிடத்திலே 
ஓய்வு நாளைக்‌ குறித்துப்‌ பேசப்போகிறார்‌. 
யாத்திராகமம்‌ 35 : 1-3 
தேவனாகிய கர்த்தர்‌ ஓய்வுநாளைக்‌ குறித்து மிகவும்‌ தீட்டவட்டமாக சொல்வதற்கு. முதல்‌ 
காரணம்‌ அது முதல்‌ சிருஷ்டிப்போ௫ தொடர்புடையதாய்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ ஏழாம்‌ நாளிலே 
ஓய்ந்திருந்தார்‌. தேவனுடைய சிருஷ்டிப்பின்‌ கரங்களை விட்டுச்சென்ற மனுக்குலமானது 
தேவனைவிட்டு தூரமாக அலைய ஆரம்பித்தது. காலப்போக்கில்‌ மனுக்குலம்‌ முழுவதுமாக 
தேவனைக்‌ குறித்த உணர்வில்லாதவர்களாய்‌ சிருஷ்டிப்பைத்‌ தொழுது கொள்ளத்‌ துவங்கினார்கள்‌. 
மனிதன்‌ ஓய்வுநாளை ஆசரிப்பதை விட்டூவிட்டான்‌. இப்பொழுது கர்த்தர்‌ மீண்டுமாக இந்த 
ஓய்வுநாள்‌ தனக்கும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌ இடையிலே உள்ள ஒரு பிரத்யேகமான 
அடையாளம்‌ என்பதை எடுத்துக்‌ கூறுகிறார்‌. இப்பொழுது தேவன்‌ வாக்குத்தத்த பூமியிலே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள வேண்டிய ஒழுங்குகளைக்‌ குறித்துக்‌ கூற 
ஆரம்பிக்கிறார்‌. 
ஓய்வு நாளிலே யாராவது வேலை செய்வார்களென்றால்‌ அவர்கள்‌ கல்லெறிந்து 
கொல்லப்படூவார்கள்‌. நம்முடைய சமுதாயத்தை எடூத்துக்கொள்வோம்‌ என்றால்‌ ஓய்வுநாளாகிய 
சனிக்கிழமையிலே பணி எதுவும்‌ நடைபெறாமல்‌ இருக்குமென்றால்‌, அது முடியாத காரியமாய்‌ 
இருக்கிறது. சற்றே எண்ணிப்பாருங்கள்‌ வடதுருவத்திலே குளிர்‌ நீறைந்த பிரதேசத்திலே 
சனிக்கிழமைகளிலே நெருப்பு மூட்டப்படவில்லையென்றால்‌, குளிரிலே மக்கள்‌ மரித்துப்‌ போவார்கள்‌. 
தேவனுடைய கட்டளைகள்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கென்று தேவன்‌ கொடுத்த தேசத்திற்கு 
ஒத்துப்போகிறதாய்‌ இருக்கிறது. 
யாத்திராகமம்‌ 35 : 4, 5 
கர்த்தர்‌ மோசேக்கு கட்டளையிட்டபடி, ஆசரிப்புக்‌ கூடாரத்தை நீறுவுவதற்காக மோசே 
இஸ்ரவேல்‌ ஜனங்களிடத்திலே பொருட்களைக்‌ கேட்டு வாங்குகிறான்‌. 
முதலாவதாக, அவர்களுக்கு உண்டாகியிருக்கும்‌ பொருட்களிலிருந்து கர்த்தருக்குக்‌ 
காணிக்கையைக்‌ கொண்டூ வரவேண்டும்‌. இரண்டாவதாக, மனமுள்ளவன்‌ எவனோ அவன்‌ அதைக்‌ 
கொண்டுவரவேண்டும்‌. அடுத்ததாக, கையில்‌ கிடைக்கும்‌ எதையும்‌ கொண்டூவரக்கூடாது. ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தைச்‌ செய்வதற்காக என்னென்னப்‌ பொருட்கள்‌ தேவையோ அந்தப்‌ பட்டியலை மோசே 
கொடுக்கிறான்‌. மட்டுமல்ல, யாரும்‌ கட்டாயப்படுத்தப்படவில்லை. 
அதோடூகூட இது தசம பாகம்‌ அல்ல என்பதையும்‌ நாம்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌, இது 
மனமுவந்து கொடுக்கும்‌ காணிக்கை. அவர்கள்‌ பொன்னும்‌, வெள்ளியும்‌, வெண்கலமும்‌, மட்டுமல்ல, 
இன்னும்‌ சில பொருட்களையும்‌ கொண்டுவர வேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 35 : 6- 9 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தை உண்டுபண்ணுவதற்காக இவைகளைத்தான்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கொண்டூ வர வேண்டும்‌. அந்தக்‌ காலங்களிலே எந்த ஒரு வேலைக்கும்‌ ஏலம்‌ விடமுடியாது, 
பண்டமாற்று முறைதான்‌ மக்களிடையே இருந்தது. எனவே கர்த்தருடையப்‌ பணிக்காக ஜனங்கள்‌ 
பணத்தை அல்ல, பொருட்களைக்‌ கொண்டூவந்து கொடுத்தார்கள்‌. 


இந்தக்‌ காலத்தீனும்‌ கூட கர்த்தருடையப்‌ பணிக்காக இவ்வாறு நாம்‌ பொருட்களைக்‌ 
கொடுக்கலாம்‌. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய வானொலி ஊழியத்தீற்காக சிலர்‌ பெரிய 
ஒலிநாடாக்களை வாங்கிக்‌ கொடுத்தார்கள்‌. அவை மிகவும்‌ விலையுயர்ந்தவை. உண்மையாக அவை 
அப்பொழுது எங்களுக்கு அதிகத்‌ தேவையானதாய்‌ இருந்தன. 
பெரிய ஒரு தொகைக்குக்‌ காசோலை அனுப்புவதுதான்‌ கர்த்தருடையப்‌ பணிக்கு கொடுப்பது 
என்று சிலர்‌ எண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய ஊழியத்தீற்கு பணம்‌ தேவை, உண்மைதான்‌. ஆனால்‌, 
கர்த்தருடைய பணிக்காகப்‌ பொருட்களையும்‌ நாம்‌ கொடுக்கலாம்‌. இப்படிப்பட்ட வித்தியாசமான 
பொருட்கள்‌ எல்லாவற்றையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எங்கே பெற்றுக்‌ கொண்டார்கள்‌? அவர்கள்‌ 
எகிப்திலே அடிமைகளாகத்தானே இருந்தார்கள்‌ என்று கேள்விகள்‌ உங்களுக்கு எழும்பலாம்‌. 
ஞாபகமிருக்கிறதா? ஆதியாகமம்‌ 15ஆம்‌ அதீகாரம்‌ 14ஆம்‌ வசனத்திலே, நாம்‌ 
வாசித்ததுபோல எகிப்திலிருந்து அவர்கள்‌ புறப்பட்டபொழுது மிகுந்த பொருட்களோடு வந்தார்கள்‌. 
பல்லாண்டுகளாக அடிமைகளாக ஊதீயம்‌ எதையும்‌ பெற்றுக்‌ கொள்ளாமல்‌ வேலை செய்த அவர்கள்‌, 
புறப்பட்டபொழுது எகிப்து மக்களிடத்திலே எல்லாவற்றையும்‌ கேட்டூவாங்கிக்‌ கொண்டூவந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய கண்களிலே தயவு கீடைக்கும்படியாய்‌ செய்திருந்தார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எகிப்தைவிட்ட வெளியே வந்தது எகிப்து மக்களுக்கு மிகுந்த மனமகீழ்ச்சியாய்‌ இருந்தது. எனவே 
அவர்கள்‌ எதையெல்லாம்‌ கேட்டார்களோ அதையெல்லாம்‌ கொடுத்தார்கள்‌. எனவே மிகுந்த செல்வச்‌ 
செழிப்போடு இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தைவிட்டு வெளியே வந்திருந்தார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 35 : 10 - 2௦ 
பத்தாம்‌ வசனத்தைப்‌ பார்ப்போமென்றால்‌, அவர்கள்‌ பொருட்களை மட்டும்‌ கொடுக்கவில்லை, 
ஞான இருதயம்‌ உள்ளவர்கள்‌ அனைவரும்‌ வந்து, கர்த்தர்‌ கட்டளையிட்டவைகளையெல்லாம்‌ 
செய்வார்களாக என்றும்‌ அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள்‌ வந்து என்ன வேலை செய்தார்கள்‌? 
கொண்டுவரப்பட்ட நூல்களைக்‌ கொண்டு தீரைகளைச்‌ செய்தார்கள்‌. மட்டுமல்ல, உலோகத்திலே 
அதாவது பொன்னிலே, வெண்கலத்திலே ஆசரிப்புக்கூடாரத்திற்குத்‌ தேவையான கொக்கிகளையும்‌, 
தூண்களையும்‌ செய்தார்கள்‌. பலகைகளைக்‌ கொண்டுவந்து அதை அறுத்து மேஜையையும்‌, 
பணிமூட்டுகளையும்‌ மேலும்‌ வெளிச்சம்‌ கொடுக்கும்‌ குத்துவிளக்கையும்‌ அதின்‌ அகல்களையும்‌ 
செய்தார்கள்‌. 
சிலர்‌ எண்ணெய்‌ கொண்டூவந்தார்கள்‌. வாசஸ்தலம்‌ நேராக உறுதியாக நீற்கத்தக்கதாக 
கயிறுகளினாலே இழுத்துக்‌ கட்டும்படியான முளைகளையும்‌, வஸ்திரங்களை நெய்யக்கூடியவர்கள்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்தீரங்களையும்‌, ஆசாரிய ஊழியம்‌ செய்கிற 
ஆரோனின்‌ பரிசுத்த வஸ்கீரங்களையும்‌ செய்தார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 35 : 21, 22 
“பின்பு. எவர்களை அவர்கள்‌ இருதயம்‌ எழுப்பி, எவர்களை அவர்கள்‌ ஆவி 
உற்சாகப்படுத்தீனதோ, அவர்கள்‌ எல்லாரும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வேலைக்கும்‌, அதின்சகல 
ஊழியத்துக்கும்‌, பரிசுத்த வஸ்திரங்களுக்கும்‌ ஏற்றவைகளைக்‌ கர்த்தருக்குக்‌ காணிக்கையாகக்‌ 
கொண்டூவந்தார்கள்‌” என்று பார்க்கிறோம்‌. 
அதுமட்டூமல்ல, “மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர்‌ யாவரும்‌, அஸ்தகடகங்கள்‌, காதணிகள்‌, 
மோதீரங்கள்‌, ஆரங்கள்‌ முதலான சகல வித பொன்னாபரணங்களையும்‌ கொண்டூ வந்து 
கொடுத்தார்கள்‌.” 
யாத்திராகமம்‌ 35 : 23 - 25 
அங்கே “ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ கைகளினால்‌ நூற்று, தாங்கள்‌ 
நூற்ற இளநீலநூலையும்‌ இரத்தாம்பர நூலையும்‌ சிவப்புநூலையும்‌ மெல்லிய பஞ்சு நூலையும்‌ 
கொண்டுவந்தார்கள்‌.” 


யாத்திராகமம்‌ 35 : 26 - 28 

“பிரபுக்கள்‌ ஏபோத்திலும்‌ மார்ப்பதக்கத்திலும்‌ பதிக்கும்‌ கோமேதகம்‌ முதலிய 
இரத்தினங்களையும்‌, 

பரிமளவர்க்கங்களையும்‌, விளக்கண்ணெயையும்‌, அபிஷேகதைலத்துக்கும்‌ சுகந்தவர்க்க 
தூபத்துக்கும்‌ வேண்டியவைகளையும்‌ கொண்டுூவந்தார்கள்‌.” 

யாத்திராகமம்‌ 35 : 29 

“இஸ்ரவேல்‌ புத்தீரருக்குள்‌ தங்கள்‌ இருதயத்தீல்‌ உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர்‌ யாவரும்‌ 
கர்த்தருக்குக்‌ காணிக்கையை மனப்பூர்வமாய்க்‌ கொண்டுவந்தார்கள்‌” என்று வாசிக்கிறோம்‌. 

அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும்‌இப்படிப்பட்ட காரியத்தைக்‌ குறித்துத்தான்‌ 2 கொரிந்தியர்‌ 
9ஆம்‌ அதிகாரம்‌ 7ஆம்‌ வசனத்தீலே, 

“அவனவன்‌ விசனமாயுமல்ல, கட்டாயமாயுமல்ல, தன்‌ மனதில்‌ நீயமித்தபடியே 
கொடுக்கக்கடவன்‌; உற்சாகமாய்க்‌ கொடுக்கிறவனிடத்தில்‌ தேவன்‌ பிரியமாயிருக்கிறார்‌” என்று 
கூறியிருக்கிறார்‌. 

ஆனால்‌ கொரிந்து சபைக்கு அவர்‌ எழுதும்பொழுது, கர்த்தருக்குக்‌ கொடுப்பதைக்‌ குறித்து 
அவர்‌ பேசவில்லை. பரிசுத்தவான்‌௧ளுக்கு செய்யவேண்டிய தர்ம சகாய காரியத்தைக்‌ குறித்து 
இவ்வாறு கூறியிருக்கிறார்‌. 

யாத்திராகமம்‌ 35 : 30 - 32 

ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே வைக்கவேண்டிய பணிமூட்டூகளிலே பொன்னிலும்‌, வெள்ளியிலும்‌, 
வெண்கலத்திலும்‌ இரத்தினங்களை முத்தீரை வெட்டாக வெட்டூவதிலும்‌, மரத்தில்‌ சித்திரவேலை 
செய்வதிலும்‌ கர்த்தர்‌ பெசலெயேலுக்கு விசேஷித்த ஞானத்தைக்‌ கொடுத்தார்‌ என்று பார்க்கிறோம்‌. 

யாத்திராகமம்‌ 35 : 33,34 

பெசலெயேல்‌ இந்த வேலைகளையெல்லாம்‌ திறமையாகச்‌ செய்தது மட்டுமல்ல, அவனும்‌ 
அகிசாமாகின்‌ குமாரனாகிய அகோலியாபும்‌ தங்களுக்குக்‌ கர்த்தர்‌ கொடுத்திருந்த திறமைகளையும்‌, 
தாலந்துகளையும்‌, மற்றவர்களுக்குப்‌ போதிக்கும்‌ வரத்தையும்‌ பெற்றவர்களாய்‌ இருந்தார்கள்‌. 

அநேகர்‌ பலவிதமான வேலைகளைச்‌ செய்யக்கூடியவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
போதிக்கும்‌ வரம்‌ என்பது ஒரு விசேஷித்த வரம்‌ என்பதை நாம்‌ மறந்து போகக்‌ கூடாது. சிலர்‌ மிக 
ஞானமுள்ளவர்களாய்‌ இருப்பார்கள்‌, எல்லாவற்றையும்‌ அறிந்திருக்கிறவர்களாய்‌ இருப்பார்கள்‌, 
ஆனால்‌ மற்றவர்களுக்கு அதை கற்றுக்கொடுக்கத்‌ தெரியாது. எனவே தாங்கள்‌ கைகளினாலே 
செய்யக்கூடிய வேலைகளை மற்றவர்களுக்குக்‌ கற்றுக்கொடுப்பது ஒரு வரம்‌ என்று வாசிக்கிறோம்‌. 

கர்த்தர்‌ உங்களுக்கு இவ்வாறு மற்றவர்களுக்குக்‌ கற்றுக்கொடுக்கும்‌ வரத்தைக்‌ 
கொடுத்திருப்பாரென்றால்‌, அதற்காக நீங்கள்‌ விசேஷமாய்‌ ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்‌. 
அதை மேலும்‌ மேலும்‌ வளர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. உங்கள்‌ மூலமாய்‌ எண்ணற்ற மக்கள்‌ 
உங்களுக்கு ஆண்டவர்‌ கொடூத்த வரத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்படியாய்‌ அதை 
அர்ப்பணித்திருக்கவேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 35 : 35 

ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ மிகவும்‌ அழகான முறையிலே அமைக்கப்படுகிறது. அது அந்த 
வனாந்தரத்திலே ஒரு அழகான ஆபரணமாய்‌ காணப்படுகிறது. அது மிகவும்‌ பெரியது அல்ல, சிறிய 
ஒரு இடம்தான்‌. இங்கே பயன்படுத்தப்பட்டிருந்தப்‌ பொருட்களைக்‌ கணக்கிடும்‌பொழுது, கிட்டத்தட்ட 
250 கோடி ரூபாய்க்கு சமமானவைகளாயிருக்கின்றன. 


கூடாரம்‌ தேவனுடைய விலையேறப்பெற்ற ஒரு ஆபரணம்‌. அது அவருடைய ஒரே 
குமாரனாகீய இயேசு கீறிஸ்துவைக்‌ குறித்த ஒரு காட்சி. 


அதிகாரம்‌ 36 


சிறி Gol NTL YOGI 

இப்பொழுது மீண்டுமாக ஆசரிப்புக்‌ கூடாரத்தைக்‌ குறித்துப்‌ பார்க்கிறோம்‌. அது எப்படி 
அமைக்கவேண்டும்‌ என்ற விளக்கத்தை ஏற்கனவே பார்த்துவிட்டோம்‌. இப்பொழுது அவர்கள்‌ 
கொடுக்கப்பட்ட குறிப்புக்களின்படி ஆசரிப்புக்‌ கூடாரத்தை அமைக்கிறார்கள்‌. 

தேவனாகிய கர்த்தர்‌ மோசேக்கு காண்பித்தபடியே அந்தக்‌ கூடாரம்‌ அமைய வேண்டும்‌. 
ஏனென்றால்‌, அது இயேசு கிறிஸ்துவைக்‌ காட்டுகிற ஒரு காட்சியாய்‌ இருக்கிறது. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 
இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லலாம்‌. 

யாத்திராகமம்‌ 36 : 1 

அங்கே பெசலெயேலின்‌ தலைமையிலே ஒரு பெருங்கூட்ட மக்கள்‌ கர்த்தருக்காக தேவன்‌ 

கொடுத்த ஞானத்தின்‌ அடிப்படையிலே ஆசரிப்புக்‌ கூடாரத்தைச்‌ செய்து கொண்டிருக்கிறார்கள்‌. 
யாத்திராகமம்‌ 36 : 2 

கர்த்தருடைய வேலையிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. 
முறுமுறுப்போடூ நீங்கள்‌ கர்த்தருடைய வேலையைச்‌ செய்துகொண்டு இருப்பீர்களென்றால்‌, நீங்கள்‌ 
அதைச்‌ செய்யத்‌ தேவையில்ல. அப்படிப்பட்ட மனநிலைமையை கர்த்தர்‌ பயன்படுத்த முடியாது. 
கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும்‌ அழகாக அங்கே செய்துகொண்டிருக்கிறார்கள்‌. ஏனென்றால்‌, 
அவையெல்லாம்‌ கர்த்தரை ஆராகிக்கும்‌ ஸ்தலத்திலே பயன்படுத்தப்படப்‌ போகிறவை. 

இது அவர்களுக்கு ஒரு வேலையல்ல, அவர்கள்‌ கடிகாரத்தைப்‌ பார்த்துக்‌ காண்டு வேலையை 
செய்கிறதில்லை. அவர்கள்‌ எந்தவொரு சங்கத்தின்‌ உறுப்பினர்களும்‌ இல்லை, ஒரு வாரத்திற்கு 
இத்தனை மணிநேரம்தான்‌ வேலை செய்வேன்‌ என்று வேலை செய்துவிட்டு, செல்கிறவர்கள்‌ அல்ல, 
கட்டாயம்‌ வேலை செய்ய வேண்டுமென்பதினாலே அவர்கள்‌ வேலையைச்‌ செய்யவில்லை. முன்பு 
அடிமைகளாக இருந்து வேலை செய்தார்கள்‌. இப்பொழுது மனமுவந்து தங்களை அடிமைகளாக 
அர்ப்பணித்து வேலை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ செய்கிற வேலையிலே அவர்களுடைய இருதயமும்‌ 
இணைந்து செயல்படுகிறது. 

கர்த்தருடையப்‌ பணிவிடையிலே ஈடூபடூம்பொழுது, நாம்‌ முழு மனதோடும்‌, சந்தோஷத்தோடும்‌ 
ஈடுபடவேண்டும்‌. ஒருமுறை ஒரு இளம்‌ ஊழியர்‌ எனக்கு ஊழியம்‌ பிடிக்கும்‌, ஆனால்‌ பிரசங்கிக்க நான்‌ 
விரும்புகிறதில்லை என்று கூறினாராம்‌. அப்படிப்பட்டவர்களை ஊழியத்திலிருந்து உடனே வெளியே 
அனுப்ப வேண்டூம்‌. வேத வசனத்தைக்‌ கற்றுக்‌ கொள்வதைக்‌ குறித்தும்‌, மற்றவர்களோடுப்‌ பகிர்ந்து 
கொள்வதைக்‌ குறித்தும்‌ அக்கறையற்ற ஒருவரும்‌ கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கக்கூடாது. 

ஒரு ஊழியக்காரன்‌ மனமலர்ச்சியோடூ கர்த்தருடையப்‌ பணியைச்‌ செய்யாவிட்டால்‌, 
மனமகிீழ்ச்சியோடு, முழுமனதோடு பிரசங்கிக்காவிட்டால்‌ அப்படிப்பட்ட பணிவிடையிலே இருக்கக்‌ 
கூடாது. கர்த்தருடைய வசனத்தைப்‌ பிரசங்கிக்கும்பொழுது, அதை கேட்கிறவர்களுடைய 
வாழ்க்கையிலே விளைவுகள்‌ ஏற்பட வேண்டும்‌ என்ற ஆதங்கத்தோடு பிரசங்கிக்க வேண்டும்‌. 

இங்கே பெசலையேலும்‌, அவனோடூகூட சேர்ந்தவர்களும்‌ முழு மூச்சாக பணிவிடை 
செய்கிறார்கள்‌. ஆலயத்திற்கு வரும்‌ திருச்சபை மக்கள்‌ ஒவ்வொருவருமே முழு உற்சாகத்தோடு 
வருவார்களென்றால்‌, அதற்கு அடுத்த வாரமே பட்டணத்தில்‌ உள்ள அத்தனை பேருமே அங்கே என்ன 
அப்படி உற்சாகத்தோடு நடைபெறுகிறதென்று பார்க்க வந்துவிடுவார்கள்‌. அப்பொழுது ஒரு உயிர்‌ 
மீட்சியே நடைபெறும்‌. 

கர்த்தருடையப்‌ பணிவிடை மகிழ்ச்சியுடனும்‌ சந்தோஷத்துடனும்‌ செய்யப்பட வேண்டும்‌. ரோமர்‌ 
14ஆம்‌ அதிகாரம்‌ 5ஆம்‌ வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல்‌ இவ்வாறு சொல்கிறார்‌: 


“அவனவன்‌ தன்தன்‌ மனதிலே முழு நீச்சயத்தை உடையவனாயிருக்கக்கடவன்‌.” 

இவ்வாறுதான்‌ நாம்‌ கர்த்தருக்குப்‌ பணிவிடை செய்ய வேண்டும்‌. நாம்‌ மனவிருப்பத்தோடு 
அவருக்குப்‌ பணிவிடை செய்ய வேண்டும்‌. 1 கொரிந்தியர்‌ 9ஆம்‌ அதிகாரம்‌ 16ஆம்‌ வசனத்திலே, 

“சுவிசேஷத்தை நான்‌ பிரசங்கியாதீருந்தால்‌, எனக்கு ஐயோ” என்று சொல்கிறார்‌. 

அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்க முழு இருதயத்தோடு 
வாஞ்சையாய்‌ இருந்தார்‌. கிகியோனோடு கூடியிருந்த 300 போர்‌ வீரர்களும்‌ குனிந்து நக்கிக்குடித்துக்‌ 
கொண்டிருக்கவில்லை. தண்ணீரை கையிலே அள்ளி வாயினருகிலே கொண்டு வந்து குடித்தார்கள்‌. 
அப்படியென்றால்‌ பொருள்‌ என்ன? எதிரிகள்‌ வருவதைக்குறித்து அவர்கள்‌ ஜாக்கிரதையாய்‌ 
கவனமாய்‌ இருந்தார்கள்‌. அந்த மீதியானியர்கள்‌ எங்கே? அவர்களை நாங்கள்‌ மேற்கொள்ள 
வேண்டுமென்ற வாஞ்சையோடு இருந்தார்கள்‌. 

இதைக்குறித்து நீயாயாதீபதீகள்‌ 7 ஆம்‌ அதிகாரம்‌ 5 முதல்‌ 7 வசனங்களிலே நாம்‌ பார்க்கலாம்‌. 
திருச்சபையிலேயும்‌ இப்படிப்பட்ட உற்சாகமுள்ளவர்கள்‌ நமக்குத்‌ தேவை. ஆனால்‌ அநேக 
திருச்சபைகளிலே உயிரற்ற மனிதர்களாய்‌ விசுவாசிகள்‌ பலர்‌ காணப்படுகிறார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 36:3-5 

எழுதப்பட்டிருக்கிற சரித்திரங்களிலேயே இந்த ஒரே ஒரு இடத்திலேதோன்‌ கொடுப்பதை 
நீறுத்தும்படியாய்‌ மக்களுக்குச்‌ சொல்ல வேண்டியதீருந்தது. ஆசரிப்புக்‌ கூடாரத்தைச்‌ செய்து 
முடிப்பதற்குத்‌ தேவையான பொருட்களை விட அதிகமான பொருட்களை மக்கள்‌ கொண்டூவந்தார்கள்‌. 
ஆனால்‌ எந்தவொரு ஊழியத்திலேயும்‌ இந்நாட்களிலே போதும்‌ என்று சொல்லும்‌ அளவு மக்கள்‌ 
கொடுக்கவில்லை. இந்தப்‌ பகுதியிலே நாம்‌ வாசிக்கிற சம்பவத்தைத்‌ தவிர உலகத்திலே வேறு எந்த 
ஒரு காலக்கட்டத்திலேயும்‌ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை. 

கர்த்தருடைய ஆலயம்‌ மிக முக்கியமானது. ஒருவேளை உங்கள்‌ பகுதியிலே இந்நாட்களிலே 
கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டப்பட்டுக்‌ கொண்டிருக்குமென்றால்‌, முழுமனதோடு நீங்கள்‌ ஈடூபாடுூ 
கொண்டு, அதற்கு செய்யவேண்டிய அத்தனை உதவியையும்‌ செய்யுங்கள்‌. அது உங்களுக்கும்‌, 
உங்கள்‌ குடூம்பத்திற்கும்‌ ஆசீர்வாதமானதாய்‌ இருக்கும்‌. 

யாத்திராகமம்‌ 36:6, 7 

பொருட்கள்‌ தேவைக்கு அதிகமாக வந்தபடியினாலே யாரும்‌ இனி கர்த்தருக்கென்று 
பொருட்களைத்‌ தயாரிக்க வேண்டாம்‌, கொண்டு வர வேண்டாம்‌ என்று சொல்லப்பட்டது. 

அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்த மக்கள்‌ இவ்வாறு செயல்பட்டது, உண்மையாகவே 
நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது. அடிமைத்தனத்திலே வாழ்ந்த நாட்களிலே இவ்வளவு 
பொன்னோ, வெள்ளியோ, வெண்கலமோ, இரத்தாம்பரங்களோ, பஞ்சு நூல்களோ அவர்களுக்குக்‌ 
கிடையாது. எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தபொழுதுதான்‌ கர்த்தருடைய 
வார்த்தையின்படி. இவை எல்லாவற்றையும்‌ எகிப்தியரின்‌ கைகளிலிருந்து வாங்கிக்கொண்டூ 
வந்தார்கள்‌. இருந்தாலும்‌ கர்த்தருக்கென்று கொடுக்கவேண்டும்‌ என்ற அறிவிப்பைக்‌ கேட்டவுடனே 
தங்களுக்கு வைத்துக்‌ கொள்ள வேண்டுமென்ற எண்ணமில்லாமல்‌ மிக உற்சாக மனதோடு போதும்‌ 
போதும்‌ என்று சொல்லும்‌ அளவிற்குக்‌ கர்த்தருக்குக்‌ கொடுக்கீறவர்களாய்‌ இருந்தார்கள்‌. 

நாம்‌ கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கிறோம்‌ என்பதல்ல, எப்படிப்பட்ட மனநிலையோடு 
கொடுக்கிறோம்‌ என்பது மிக முக்கியம்‌. உதாரத்துவமாக அவர்கள்‌ கொடுத்தார்கள்‌, மனமகீழ்ச்சியோடூ 
கொடுத்தார்கள்‌, உற்சாகமாகக்‌ கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள்‌. 

நம்முடைய வாழ்க்கையிலும்‌ கர்த்தருக்காக நாமும்‌ எதைச்‌ செய்தாலும்‌, அதை 
முழுமனதுடனும்‌, உற்சாகத்துடனும்‌ சந்தோஷத்துடனும்‌ செய்ய வேண்டும்‌. பழைய காலத்திலே, கொட 
கொடூ உன்னைப்‌ பாதிக்கும்‌அளவு கொடூ என்று சொல்வார்கள்‌. ஆனால்‌, கர்த்தர்‌ என்ன சொல்கிறார்‌ 


_——-—-- ணா 


தெரியுமா? “அது உன்னைப்‌ பாதிக்கும்‌ ஒரு காரியமாய்‌ இருந்தால்‌ நீ கொடுக்கவேண்டாம்‌,” என்று 
சொல்கிறார்‌. 

நாம்‌ கர்த்தரைத்‌ தொழுது கொள்வது, மனமகிழ்ச்சியின்‌ காரியமாய்‌ இருக்க வேண்டும்‌. 
அதேப்போலத்தான்‌ கர்த்தருக்குக்‌ கொடுப்பதும்‌ மனமகிழ்ச்சியின்‌ விளைவாய்‌ இருக்க வேண்டும்‌. 
இந்த அதிகாரத்திலே நாம்‌ மீண்டுமாக ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே வைக்கப்பட்ட பணிமூட்டுகளைக்‌ 
குறித்தும்‌, அதன்‌ விளக்கங்களையும்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌. ஒருவேளை சொன்ன காரியத்தையே 
திரும்பச்‌ சொல்வது போலத்‌ தெரியலாம்‌. முன்னாலே, கர்த்தர்‌ கொடுத்த அந்தப்‌ பணித்‌ தீட்டத்தை 
மோசே கூறியதை நாம்‌ கவனித்தோம்‌. இப்பொழுது மோசே, யார்‌ யார்‌ என்னென்ன பணிவிடை 
செய்யவேண்டூமென்று அவர்களுக்குப்‌ பணிவிடைகளைக்‌ கொடுக்கிறான்‌. 

எந்தக்‌ காரியத்திற்கும்‌ அதை எப்படிச்‌ செய்ய வேண்டுமென்ற ஒரு வரைபடம்‌ மட்டூம்‌ இருந்தால்‌ 
போதாது. அதற்குத்‌ தேவையான பொருட்கள்‌ இருந்தால்‌ மட்டும்‌ போதாது, அதைச்‌ செயல்வடிவிலே 
செய்வதற்கு ஆட்கள்‌ வேண்டும்‌. எனவே இந்த அதிகாரத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பணியைத்‌ 
தொடங்குகிறார்கள்‌. 

யாத்திராகமம்‌ 36 : 8 


இது வாசஸ்தலத்தை முழுவதுமாக மூடும்‌ திரைகள்‌. வனாந்தர பிரயாணத்திலே, முதலாவது 
தூக்கிக்கொண்டு போகவேண்டியது இந்த மூடுகிரைகள்தான்‌. இதுதான்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தைச்‌ சுற்றி 
அமைக்கப்பட வேண்டிய வேலி. மெல்லிய பஞ்சு நூலாலும்‌, இளநீல நூலாலும்‌ நெய்யப்பட்ட இந்தத்‌ 
திரை இயேசு கிறிஸ்துவின்‌ நீதியைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. இது அவருடைய குணநலனையும்‌ 
அவருடைய பணியையும்‌ குறித்துப்‌ பேசுகிறது. 

யாத்திராகமம்‌ 36 : 9- 38 

தேவனுடைய பிரசன்னத்திலே நம்முடைய கறை தெரியாதபடி, நம்மை அவர்‌ மூடூவதற்காகக்‌ 
கொடுக்கும்‌ நீதியைக்குறித்துத்‌ திரைகள்‌ பேசுகின்றன. நம்முடைய எல்லாத்‌ தேவைகளுக்கும்‌ இயேசு 
கிறிஸ்து போதுமானவர்‌. அவர்‌ நம்மை இரட்சிக்கக்‌ கூடியவர்‌. நம்மை விடுதலை செய்யக்கூடியவர்‌. 
இறுதிவரை நம்மை காத்துக்‌ கொள்ளக்கூடியவர்‌. 

ஆட்டு மயிரினாலான திரையும்‌, கடாவின்‌ தோலினாலான திரையும்‌, பலகைகளும்‌, இவை 
அனைத்துமே ஏதாவது ஒரு விதத்திலே இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்துப்‌ பேசுகின்றன. கூடாரப்பகுதி 30 
முழ நீளமாகவும்‌, 10 முழ அகலமாகவும்‌, 10 முழ உயரமாகவும்‌ அமைக்கப்பட வேண்டும்‌. வாசஸ்தலம்‌ 
நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக சீத்திம்‌ மரத்தால்தான்‌ பலகைகள்‌ அமைக்கப்பட வேண்டும்‌. அதுவும்‌ 
பொன்தகடுகளால்‌ மூடப்படவேண்டும்‌. ஒன்றரை முழ அகலம்‌ உள்ளதாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 

வனாந்தரப்‌ பிரயாணத்திலே அவை மிகக்‌ கனமானவைதான்‌. எனவே அவை மட்டுமே 
வண்டிகளிலே சுமந்து செல்லப்பட்டன, மற்ற பொருட்கள்‌ எல்லாமே லேவியின்‌ புத்திரராலும்‌, 
ஆசாரியர்களாலும்‌ சுமந்து செல்லப்பட்டன. சீத்திம்‌ பலகையிலே பொன்‌ தகடுகள்‌ மூடப்பட்டாலும்‌ 
அவைகளுக்குக்‌ கால்கள்‌ வெள்ளியிலே அமைக்கப்பட்டிருந்தன. அவ்வாறே அவை 
ஒன்றோடொன்றும்‌ இணைக்கப்பட்டன. 

வெள்ளி மீட்பைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. நிறுத்தப்பட்டிருக்கிற பலகைகளிலே உள்ள 
வளையங்களில்‌ கம்புகள்‌ பாய்ச்சப்பட்ட, அவை நேராக நிறுத்தப்பட்டன. உள்ளே பரிசுத்த 
ஸ்தலத்திற்கும்‌ மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ இடையிலே ஒரு மெல்லிய தொங்கு திரை அமைக்கப்பட 
வேண்டும்‌. இந்த ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே அல்லது வாசஸ்தலம்‌ என்று சொல்லப்படும்‌ இந்த இடத்திலே 
வைக்கப்பட்ட பொருட்களெல்லாம்‌ கிறிஸ்துவைக்‌ குறித்தும்‌ அவர்‌ நமக்காகச்‌ செய்த காரியத்தைக்‌ 
குறித்தும்‌ வெளிப்படூத்துகின்றன. 


அதிகாரம்‌ 37 
ஆசிரம ௯௦. சரதற்சர்‌ FLL AULD 
யாத்திராகமம்‌ 37 : 1- 29 

இந்த அதிகாரத்திலே நாம்‌ பார்க்கிற எல்லாக்‌ காரியங்களுமே ஏற்கனவே அதற்கு முந்திய 
அதிகாரங்களிலேயும்‌ நாம்‌ பார்த்து விட்டோம்‌. ஏற்கனவே நாம்‌ பார்த்த அதே வசனங்களை 
மீண்டூமாகப்‌ பார்ப்பதற்குப்‌ பதிலாக முக்கியமான சில குறிப்புக்களை மட்டும்‌ நாம்‌ மேலோட்டமாக 
சற்றே சிந்திப்போம்‌. 

கூடாரத்தின்‌ வெளிப்பக்கத்திலே இருந்த இரண்டூ பணிமூட்டூகள்‌, ஒன்று வெண்கல பலிபீடம்‌ 
மற்றொன்று வெண்கலத்தொட்டி பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைந்த உடனே அங்கே மூன்று 
பொருட்கள்‌ இருந்தன. ஒன்று பொன்னாலான விளக்குத்‌ தண்டு, இரண்டாவதாக சமுகத்தப்பங்கள்‌ 
வைக்கப்பட வேண்டிய மேஜை, மூன்றாவதாக தூப பீடம்‌. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கைப்‌ 
பெட்டி, அதற்கு மேல்‌ கிருபாசனம்‌. 

ஆசரிப்புக்‌ கூடாரமும்‌ மூன்று பகுதிகளாக இருந்தது. அதற்கு மூன்று நுழைவாயில்கள்‌ 
இருந்தன. முதலாவது ஆசரிப்புக்‌ கூடாரத்தைச்‌ சுற்றி இருந்த வேலி போன்ற அமைப்பிலே 
நுழையவேண்டிய முதல்‌ வாசல்‌, இரண்டாவதாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழையும்‌ வாசல்‌, 
மூன்றாவதாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லும்‌ வாசல்‌. 

இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வருடத்திற்கு ஒருமுறை பிரதான ஆசாரியன்‌ மட்டுமே 
சென்று கிருபாசனத்தீலே மக்களுடைய பாவங்களுக்காகவும்‌ தனது பாவத்திற்காகவுமான 
இரத்தத்தைத்‌ தெளிப்பான்‌. மொத்தத்திலே ஏழு பணிமூட்டுகள்‌ அங்கே இருந்தன. வெண்கல பலிபீடம்‌ 
இயேசு கிறிஸ்துவின்‌ சினுவையைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. அங்கேதான்‌ நாம்‌ பாவத்திற்கான 
மன்னிப்பைப்‌ பெற்றுக்‌ கொள்கிறோம்‌. வெண்கலத்‌ தொட்டி இயேசு கிறிஸ்து தன்னுடையவர்களைக்‌ 
கழுவி சுத்திகரித்தார்‌ என்பதைக்‌ காட்டுகிறது. வெண்கலத்‌ தொட்டியண்டைதான்‌ நாம்‌ நம்முடைய 
பாவங்களை அறிக்கை செய்கிறோம்‌. மன்னிப்பைப்‌ பெற்றுக்‌ கொள்கிறோம்‌, சுத்திகரிக்கப்படுகிறோம்‌. 

பரிசுத்த ஸ்தலம்‌ தொழுதுகொள்ளும்‌ இடமாய்‌ இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை 
அடையாளப்படூத்தும்‌ பொன்னாலான விளக்குத்தண்டு உலகத்தின்‌ ஒளியாய்‌ இருக்கிறது. 
சமுகத்தப்பம்‌ வைக்கும்‌ மேஜை இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பம்‌, நாம்‌ உட்கொள்ள வேண்டிய அப்பம்‌ 
என்று குறிப்பாய்‌ உணர்த்துகிறது. 

தூபபீடம்‌ ஜெபத்திற்கான இடம்‌. இது கிறிஸ்து நமக்காகப்‌ பரிந்து பேசுகிறார்‌ என்று கூறுகிறது. 
அங்கே இந்த தூபபீடம்‌ மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறது என்று எபிஏரய நிருபத்திலே 
வாசிக்கிறோம்‌. ஏனென்றால்‌, இப்பொழுது நமக்காகப்‌ பரிந்து பேசுகிறவர்‌ பரலோகத்தீற்குள்ளே 
இருக்கிறார்‌. ஆனால்‌ யாத்திராகமத்திலே இந்த தூபபீடம்‌ பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது. அங்கே 
ஒவ்வொரு நாளும்‌ நாம்‌ செல்லவேண்டும்‌. விசுவாசிகள்‌ கர்த்தரைத்‌ தொழுது கொள்ளச்‌ 
செல்லும்பொழுது, பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வருகீறார்கள்‌. பாவ அறிக்கை செய்கிறார்கள்‌, 
ஆண்டவரைத்‌ துதிக்கிறார்கள்‌, அவருக்கு நன்றி சொல்கிறார்கள்‌. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள்‌, 
தங்களுடைய தேவைகளையும்‌ அவருடைய பாதத்திலே வைக்கீறார்கள்‌. இதுதான்‌ நம்முடைய 
தொழுகையிலே இருக்க வேண்டிய எல்லா அம்சங்களும்‌. இவை எல்லாமே பரிசுத்த ஸ்தலத்திலே 
நடைபெறுகிறது. உலகம்‌ கொடுக்கும்‌ ஒளி உங்களுக்கு வேண்டுமென்றால்‌, நீங்கள்‌ கூடாரத்தை விட்டூ 
வெளியே போக வேண்டும்‌. விளக்குத்‌ தண்டிலுள்ள வெளிச்சம்‌ உங்களுக்கு வேண்டுமென்றால்‌, 
நீங்கள்‌ உள்ளே வரவேண்டும்‌. 

கிறிஸ்துவுக்குப்‌ பணிவிடை செய்யவேண்டும்‌ என்றால்‌, உலகத்தின்‌ ஞானத்தினாலே அதைச்‌ 
செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தினாலேதான்‌ அதை நீங்கள்‌ செய்ய 
முடியும்‌. மகா பரிசுத்த ஸ்தலம்‌ தேவனுடைய பிரசன்னத்திலே இயேசு கிறிஸ்துவை நமக்குக்‌ 
காண்பிக்கிறது. எபிரெயர்‌ நீருபத்திலே நாம்‌ கிருபாசனத்தண்டையிலே வரும்படியாக 


_——-—-—- ன 


அழைக்கப்படுகிறோம்‌. கிருபாசனம்‌ இதைக்‌ காட்டுகிறது. இங்கேதான்‌ நமக்குத்‌ தேவையான 
கிருபையும்‌, உதவியும்‌ இரக்கமும்‌ நமக்கு ஏற்ற வேளைகளிலே கிடைக்கின்றன. 

பரலோகத்தீலே விசுவாசிகளுக்கும்‌ ஒரு கீருபாசனம்‌ உண்டு. 

இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபொழுது, ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ காட்சியை மட்டும்‌ 
நீறைவேற்றாமல்‌, வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியத்தையும்‌ செய்தார்‌. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 
தரைமட்டத்திலே வனாந்தரத்திலே அமைக்கப்பட்டது. சமதளமாக்கப்பட்ட ஒரு பூமியிலே அது 
நீறுவப்பட்டது. நம்முடைய பாவங்களுக்கான விலைக்கிரயத்தைச்‌ செலுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து 
வந்தபொழுது, அவர்‌ செங்குத்தான ஒரு கூடாரத்தைச்‌ செய்தார்‌. 

இயேசுவின்‌ சிலுவைதான்‌ நம்முடைய பாவங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட 
வெண்கல பலிபீடமாய்‌ இருக்கிறது. இந்தப்‌ பூமியிலே நமக்காக நம்மை மீட்கும்படியாக அவர்‌ மரித்தார்‌. 
ஆனாலும்‌ அவர்‌ பரலோகத்திற்குத்‌ திரும்பிச்‌ சென்று நம்மைக்‌ காக்கும்படி அவர்‌ பரலோகத்திலே 
இருக்கிறார்‌. மகா பரிசுத்த ஸ்தலம்‌ இன்றைக்கு பரலோகத்திலே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட 
கட்டிடத்திற்கு செல்வதினாலேயோ ஒரு மனிதனிடம்‌ செல்வதினாலேயோ அல்லது வானத்தை ஏறிட்டுப்‌ 
பார்ப்பதினாலேயோ நாம்‌ நேராக தேவனிடத்திலே செல்ல மூடியாது. நாம்‌ கிறிஸ்துவின்‌ மூலமாகவே 
தேவனிடத்திலே செல்கிறோம்‌. 

1 தீமோத்தேயு 2ஆம்‌ அதிகாரம்‌ 5ஆம்‌ வசனத்திலே, “தேவன்‌ ஒருவரே, தேவனுக்கும்‌ 
மனுஷருக்கும்‌ மத்தியஸ்தரும்‌ ஒருவரே” என்று வாசிக்கிறோம்‌. ஆசரிப்புக்‌ கூடாரத்தோடூ உள்ளத்‌ 
தொடர்பிலே, நீங்கள்‌ இன்று எங்கே இருக்கிறீர்கள்‌? 

வெண்கல பலிபீடத்தண்டையிலே நீங்கள்‌ இரட்சிக்கப்படூம்படியாய்‌ காத்துக்‌ கொண்டு 
நீற்கவேண்டியதீருக்கிறதா? இன்றைக்கு திருச்சபையிலே இருக்கிற அங்கத்தினர்களிலேயும்‌ அநேகர்‌ 
வெண்கல பலிபீடத்தண்டையிலே செல்லவேண்டியவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. அல்லது நீங்கள்‌ 
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும்‌, அவர்‌ உங்கள்‌ பாவத்திற்கான விலைக்கிரயத்தை செலுத்தினார்‌ 
என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிறகும்‌, பின்வாங்கிப்போய்‌ நீங்கள்‌ கமுவப்படவேண்டிய 
நிலையிலே இருக்கிறீர்களா? அல்லது இன்றைக்கும்‌ நீங்கள்‌ பாவத்திலே வாழ்ந்து 
கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வந்து பொன்‌ விளக்குத்தண்டின்‌ 
வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருக்கிறீர்களா? 

ஒருவேளை உங்கள்‌ ஆத்தும வாழ்க்கையிலே நீங்கள்‌ பெலவீனமாய்‌ இருக்கிறீர்களென்றால்‌, 
ஜீவஅப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள்‌ உட்கொள்ள வேண்டும்‌. அவரே உங்களுக்குப்‌ 
பெலனைக்‌ கொடுக்கிறவராய்‌ இருக்கிறார்‌. ஒருவேளை உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்‌ 
குறைவுபட்டூக்‌ காணப்படுகிறதா? அல்லது வேத வசனங்களை நீங்கள்‌ கற்றுக்‌ கொள்வதிலே 
குறைவுள்ளவர்களாய்‌ இருக்கிறீர்களா? அல்லது நீங்கள்‌ ஏதாவது பிரச்சனையின்‌ மத்தியிலே 
கிருபையும்‌ இரக்கமும்‌ உதவியும்‌ தேவையானவர்களாய்‌ இருக்கிறீர்களா? 

இன்றைக்கும்‌ உங்களுக்காக ஒரு கீருபாசனம்‌ உண்டு, உங்களுக்காக உதவி அங்கே காத்துக்‌ 
கொண்டிருக்கிறது. அங்கே சென்று நீங்கள்‌ அதைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. தேவன்‌ உங்களை 
ஆசீர்வதிக்கவும்‌ உங்களை வழிநடத்தவும்‌ விரும்புகிறார்‌. 


அதிகாரம்‌ 38 
BTM 2௦. ரதம்‌ FL ALLL - தொடாம: 

இந்த அதிகாரத்திலேயும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தைக்‌ குறித்துத்தான்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
யாத்தீராகமம்‌ 25ஆம்‌ அதிகாரம்‌ முதல்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தை எப்படி அமைக்க வேண்டும்‌ 
என்பதற்கான ஒவ்வொரு சிறுக்‌ குறிப்பையும்‌ விவரமாகக்‌ கர்த்தர்‌ கற்றுக்‌ கொடுக்கிறார்‌. இப்பொழுது 
பெசலெயேலும்‌, அவனோடு உள்ள எல்லா உதவியாளர்களும்‌ சேர்ந்து வாசஸ்தலத்தை அமைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 

38ஆம்‌ அதிகாரத்திலே வாசஸ்தலம்‌ செய்து முடிக்கப்பட்டுவிட்டது. ஆனால்‌ அது முழுமையாக 
ஒருங்கிணைத்து அமைத்து முடிக்கப்படவில்லை. இந்த அதிகாரத்திலே வெளிப்பிரகாரத்தைக்‌ குறித்து 
நாம்‌ அநேகக்‌ கருத்துக்களைப்‌ பார்க்கிறோம்‌. எண்ணாகமப்‌ புத்தகத்திலே மேகஸ்தம்பம்‌ முன்‌ 
செல்லத்‌ துவங்கியவுடன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அதைத்‌ தொடர்ந்து பிரயாணம்‌ செய்தார்கள்‌ என்று 
வாசிக்கிறோம்‌. ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ தோள்களிலே உடன்படிக்கைப்‌ பெட்டியை சுமந்து முன்‌ 
சென்றார்கள்‌. மேகஸ்தம்பம்‌ நீன்றபொழுது இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஆங்காங்கே தங்கிவிட்டார்கள்‌. 
அப்பொழுது உடன்படிக்கைப்‌ பெட்டி கீழே இறக்கிவைக்கப்பட்டு அதைச்‌ சுற்றி இந்த ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 
அமைக்கப்பட்டது. 

பொன்னினாலே மூடப்பட்ட சீத்திம்‌ மரங்கள்‌ அதைச்‌ சுற்றி அமைக்கப்பட்டன. தண்டுகள்‌ 
வளையங்களிலே பொருத்தப்பட்டன. இவ்வண்ணமாக ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ அமைக்கப்பட்டது. இந்த 
பலகைகளுக்கு மேலாக நான்கு வகையான மூடிகள்‌ இருந்தன. ஒன்று இளம்‌ பஞ்சு நூல்‌, இரத்தாம்பர 
நூல்‌, நீலநூல்‌ இவற்றினாலே அமைக்கப்பட்ட மெல்லியதுணி. தொடர்ந்து ஆட்டு மயிரினாலே ஆன 
திரை. மூன்றாவதாக கடாத்தோலினாலே உண்டாக்கப்பட்ட தீரை. நான்காவதாக தகசுத்தோலினாலே 
உண்டாக்கப்பட்ட தீரை. 

ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ அழகு, உள்ளே இருந்து பார்த்தால்தான்‌ தெரியும்‌. ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தீலுள்ள ஒவ்வொன்றுமே ஆராதனையைக்‌ குறித்தும்‌, கர்த்தரைத்‌ துதிப்பதைக்‌ குறித்தும்‌, 
அவரைப்‌ போற்றுவதைக்‌ குறித்தும்‌ பேசுகிறது. இது தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும்‌ 
ஆசீர்வாதமானதாகும்‌. மெல்லிய திரையினாலே சூழப்பட்டு இருக்கிற வெளிப்பிரகாரம்‌ 100 முழ நீளம்‌, 
5௦ முழ அகலம்‌. இந்த பிரகாரத்திற்குள்ளேதான்‌ வெண்கலத்‌ தொட்டியும்‌, வெண்கல பலிபீடமும்‌ 
அமைக்கப்பட்டன. இங்கேதான்‌ பாவத்தைக்‌ குறித்ததான கேள்வி சரிசெய்யப்படுகிறது. முதல்‌ வாசல்‌ 
அருகே வந்து, பாவியான மனிதன்‌ நீற்கிறான்‌. அவனை ஒரு ஆசாரியன்‌ கெளிப்பிரகாரத்தீற்குள்ளே 
கூட்டிக்கொண்டு வருகிறான்‌. அவன்‌ கொண்டூவந்த மிருகத்தின்‌ தலையிலே அவனுடைய வலது 
கையை வைக்கிறான்‌. அது ஒரு ஆட்டுக்குட்டியாகவோ கடாவாகவோ இருக்கலாம்‌. பின்னர்‌ 
ஆசாரியன்‌ அந்த மிருகத்தைக்‌ கொன்று அதை பலிபீடத்திலே வைக்கிறான்‌. 

ஒரு தனிமனிதன்‌ அங்கே வரைக்கும்தான்‌ செல்ல முடியும்‌. அதற்குப்‌ பின்னர்‌ ஒரு ஆசாரியன்‌ 
மூலமாகவே அவன்‌ உள்ளே செல்கிறான்‌. அவனுடைய இடத்திலே ஒரு ஆசாரியன்‌ செல்கிறான்‌. 
ஆசாரியன்‌ வெண்கலத்‌ தொட்டியண்டைப்‌ போய்‌, தன்னைக்‌ கழுவிக்‌ கொண்டு பரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே நுழைகிறான்‌. பொன்‌ குத்துவிளக்கு, சமுகத்தப்பம்‌ வைக்கும்‌ மேஜை, தூபபீடம்‌ 
இருக்கும்‌ அந்த இடமே தொழுது கொள்ளும்‌ ஸ்தலமாய்‌ இருக்கிறது. 

அடுத்ததாக, பரிசுத்த ஸ்தலத்தையும்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்தையும்‌ பிரிக்கும்‌ அந்த மெல்லிய 
திரை. ஆசாரியன்‌ அதைத்‌ தாண்டி உள்ளே செல்லமுடியாது. உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌, 
கிருபாசனமும்‌ இருக்கும்‌ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஆசாரியன்‌ போக முடியாது. 
வருஷத்திற்கு ஒரே ஒரு முறைதான்‌ எல்லா ஜனங்களின்‌ சார்பாகப்‌ பிரதான ஆசாரியன்‌ மட்டுமே 
உள்ளே செல்ல முடியும்‌. 


ப ப பபப பப பபப டட 


யாத்திராகமம்‌ 38 : 1- 7 

இந்த பலிபீடத்திலேதான்‌ பாவம்‌ நியாயம்‌ தீர்க்கப்படுகிறது. தனிமனிதனாகவோ தேசமாகவோ 
பாவத்தின்‌ பிரச்சனையைத்‌ தீர்க்க வேண்டிய இடம்‌ இதுதான்‌. இந்தப்‌ பலிபீடம்‌ செய்யப்பட்ட பின்னர்‌ 
வேறு எந்த பலிபீடமும்‌ செய்யப்பட வேண்டியதில்லை. தேவனைக்‌ கிட்டிச்‌ சேருவதற்கான ஒரே வழி 
இதுதான்‌. வேறு எந்த இடத்திலாவது வேறு எந்த ஒரு பலிபீடமாவது கட்டப்படும்‌ என்றால்‌ அது தேவ 
தூஷணமாகும்‌. இதுவே முக்கியமான இடம்‌. ஏனென்றால்‌ இங்கேதான்‌ பாவத்திற்கான பரிகாரம்‌ 
செய்யப்படுகிறது. தேவனை ஆராதீப்பதோ ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்வதோ இதற்கு முன்னால்‌ 
செய்யப்பட முடியாது. முதலாவது இந்த வெண்கல பலிபீடத்தண்டைதான்‌ ஒருவர்‌ வரவேண்டும்‌. 
அதற்குப்‌ பின்னர்தான்‌ ஆண்டவரைத்‌ தொழுது கொண்டு, ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ள 
முடியும்‌. பலிபீடத்திலே அமைக்கப்பட்ட கொம்பு பெலனைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. அதாவது இரட்சிக்கத்‌ 
தகுதியுள்ள இயேசு கீறிஸ்துவைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. 

இந்த பலிபீடத்தை எப்படி பராமரிக்க வேண்டும்‌ என்ற விபரங்கஎளல்லாம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சில பாத்திரங்கள்‌, சில கரண்டிகள்‌, சில வளையங்கள்‌ இவை 
எல்லாவற்றையும்‌ குறித்து வாசிக்கிறோம்‌. ஆனால்‌ நாம்‌ மனதிலே பதித்துக்‌ கொள்ள வேண்டிய மிக 
முக்கியமான காரியம்‌ என்னவென்றால்‌ இது பாவத்திற்கான, பாவம்‌ என்னும்‌ பிரச்சனைக்கான 
பதிலைக்‌ கூறுகிறதாய்‌ இருக்கிறது. 

யாத்திராகமம்‌ 38 : 8 

தர்ப்பணம்‌ என்பது அந்த நாட்களிலே பெண்கள்‌ பயன்படுத்திய வெண்கலத்தினாலான முகம்‌ 
பார்க்கும்‌ கண்ணாடி. இது வெண்கலத்தினால்‌ செய்யப்பட்டு பளபளப்பாக்கப்பட்டிருக்கும்‌, 
கவனித்தீர்களா? பெண்கள்‌ மாற்றம்‌ பெறவில்லை. அன்றைக்கும்‌ அவர்கள்‌ கண்ணாடியைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு அலைந்தீருக்கிறார்கள்‌. இன்றைக்கும்‌ அப்படித்தான்‌. கண்ணாடியாக அவர்கள்‌ 
பயன்படுத்திய வெண்கலத்தினாலேதான்‌ இந்த வெண்கலத்‌ தொட்டி செய்யப்பட்டது. கண்ணாடி 
கர்த்தருடைய வசனத்தைக்‌ குறிக்கிறது. 

ஒரு விசுவாசிக்கு வேத வசனம்‌ அவனும்‌ கழுவப்பட வேண்டியவனாய்‌ இருக்கிறான்‌ என்பதைக்‌ 
காட்டுகிறது. வெண்கலத்‌ தொட்டிக்‌ கழுவிக்‌ கொள்வதற்காக, சுத்தம்‌ பண்ணிக்கொள்வதற்காக அங்கே 
வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும்‌ நம்முடைய குளியலறைகளிலே இவற்றை நாம்‌ 
வைத்திருக்கிறோம்‌. கண்ணாடி வைத்திருக்கிறோம்‌, கண்ணாடிக்குக்‌ கீழே முகத்தைக்‌ 
கழுவிக்கொள்வதற்கான தொட்டி வைத்திருக்கிறோம்‌. 

கண்ணாடி நம்முடைய முகத்திலே உள்ள அழுக்கைக்‌ கழுவாது. எந்தக்‌ கற்பனையும்‌ 
உங்களைக்‌ கழுவாது. உங்களை இரட்சிக்காது. ஆனால்‌ இம்மானுவேலின்‌ இரத்தத்தினால்‌ 
உண்டான ஊற்றிலேயே பாவ அழுக்குகள்‌ கழுவப்பட வேண்டும்‌. 
யாத்திராகமம்‌ 38 : 9-17 

திரித்த மெல்லிய பஞ்சு நூலால்‌ செய்த தொங்கு திரைகள்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ மனிதத்‌ 
தன்மையைக்‌ குறிக்கின்றன. இது உண்மையாகவே தேவனைவிட்டுப்‌ பிரிக்கப்பட்டதாய்‌ இருக்கிறது. 
சிலர்‌. ஒரு தவறான போதனை போதிக்கிறார்கள்‌. அதாவது ஒரு மனிதன்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
தெய்வீகத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும்‌ அவருடைய போதனையைப்‌ பின்பற்றினால்‌ இந்த 
உலகத்திலே சமாதானம்‌ கிடைக்கும்‌ என்று சொல்கிறார்கள்‌. ஆனால்‌ இது உண்மையல்ல, 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ சிந்தப்பட்ட இரத்தமேயல்லாமல்‌ இந்த உலகத்திலே எந்தவொரு 
மனிதனுக்கும்‌ சமாதானம்‌ இல்லை. 

மெல்லிய திரை இயேசு கிறிஸ்து மனிதராய்‌ வந்ததைக்‌ குறிக்கிறது. இது மனிதனை தேவனை 
விட்டு தூரமாகப்‌ பிரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின்‌ வாழ்க்கை நம்மை இரட்சிக்கவில்லை. அது நம்மை 
குற்றவாளிகள்‌ என்றே சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின்‌ மரணமே நம்மை இரட்சிக்கிறது. தவறான 
போதனையினாலே இன்றைக்கு எத்தனையோ பேர்‌ மனம்‌ குழம்பியிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய வார்த்தை குறிப்பாக இந்த ஆசரிப்புக்‌ கூடாரம்‌, ஒரு படப்‌ புத்தகத்தைப்‌ போல 
இருக்கிறது. இந்தப்‌ படங்களைப்‌ பார்க்கும்பொழுதே இயேசு கிறிஸ்துவின்‌ போதனைகள்‌ உங்களை 
இரட்சிக்காது என்பதை நீங்கள்‌ புரிந்து கொள்ள முடியும்‌. முதலாவது உங்களுடைய வாழ்க்கை 
அவருடைய வாழ்க்கைக்கு ஈடாகாது. அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறை அவருடைய 
போதனைக்கு இணையானதாகவும்‌ இருக்க முடியாது. 

இயேசு கிறிஸ்துவின்‌ போதனை என்னையோ உங்களையோ இரட்சிக்காது. எனக்காகவும்‌ 
உங்களுக்காகவும்‌ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததுவே நம்மை இரட்சிக்கிறது. 

இந்தக்‌ காரணத்தினாலேதான்‌ வெண்கல பலிபீடம்‌ அங்கே வைக்கப்பட்டது. வெள்ளை 
நீறமான அந்த மெல்லிய தொங்கு தீரை தேவனையும்‌ மனிதனையும்‌ பிரிக்கிறதாய்‌ இருக்கிறது. 

ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே காணப்பட்ட கொக்கிகள்‌ வெள்ளியினாலானவைகளாய்‌ இருந்தாலும்‌ 
பிரகாரத்தைச்‌ சுற்றி வைக்கப்பட்டிருந்த வேலியிலே கொக்கிகள்‌ வெண்கலத்தினாலே 
செய்யப்பட்டிருந்தன. ஏற்கனவே நாம்‌ பார்த்ததுபோல வெண்கலம்‌ நீயாயத்தீர்ப்பைக்‌ கூறுகிறது. 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1 : 15லே, இயேசு கிறிஸ்துவின்‌ பாதம்‌ சுத்தமான வெண்கலமாயிருக்கிறது 
என்று பார்க்கிறோம்‌. 

பாவம்‌ நியாயம்‌ தீர்க்கப்பட வேண்டும்‌. ஒவ்வொரு மனிதனும்‌ தான்‌ பாவி என்பதை 
உணர்ந்துகொள்ள வேண்டும்‌. பாவத்தைக்‌ குறித்த பிரச்சனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 
தீர்க்கப்படும்‌ வரைக்கும்‌, அவன்‌ கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே வர முடியாது. தூண்களின்‌ 
கொக்கிகளும்‌, அவைகளின்‌ பூண்களும்‌ வெள்ளி என்று பார்க்கிறோம்‌. வெள்ளி மீட்டெடுக்கும்‌ 
உலோகமாய்‌ இருக்கிறது. 

ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வெளிப்புற சுவர்‌, மனிதனை வெளியே வைத்திருந்தது. ஆனால்‌ 
தேவன்‌ அவன்‌ உள்ளே நுழைவதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தினார்‌. பாவம்‌ நியாயம்‌ 
தீர்க்கப்படவும்‌, மனிதனுக்கு மீட்பைக்‌ கொடுக்கவும்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ நீதியினாலே அவன்‌ 
மூடப்படவும்‌, தேவன்‌ ஒரு வழியை உண்டாக்கினார்‌. இது எத்தனை அருமையானது இல்லையா? 
இந்த ஆசரிப்புக்‌ கூடாரத்தைப்‌ பார்த்து சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியும்‌. தேவன்‌ அதை ஒரு 
சித்திரமாக நமக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. இந்த ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ சுற்று மதிலாகிய திரையிலேயும்‌ 
ஒரு நுழைவாயில்‌ இருக்கிறது. மனிதன்‌ சுவர்‌ ஏறித்‌ தாண்டவேண்டியதில்லை. வாசல்‌ வழியாகவே 
அவன்‌ உள்ளே வரமுடியும்‌. 

யாத்திராகமம்‌ 38 : 18 - 24 

இங்கே பார்க்கிற எல்லாப்‌ பொருட்களும்‌ எல்லா நீறங்களும்‌ இயேசு கிறிஸ்துவையேக்‌ 
குறிக்கின்றன. இதைக்குறித்து ஏற்கனவே, முன்பு ஒருமுறை நாம்‌ சிந்தித்தோம்‌. மீண்டும்‌ அதை நாம்‌ 
அறிந்து கொள்வது தவறல்ல. நீல நிறம்‌ இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தவர்‌, அவர்‌ 
தெய்வீகமானவர்‌ என்பதை நமக்கு வெளிப்படூத்துகிறது. சிவப்பு நிறம்‌ அவருடைய மனிதத்‌ 
தன்மையையும்‌, மனுக்குலத்திற்காக அவர்‌ சிந்திய இரத்தத்தையும்‌ குறிக்கிறது. இந்த இளநீலமும்‌ 
சிவப்பும்‌ இணையும்‌ பொழுது, உண்டாகிற நீறமானது இரத்தாம்பரம்‌ ஊதறி. அவருடைய 
இராஜரீகத்தைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது.அவர்‌ யூதரின்‌ இராஜாவாகப்‌ பிறந்தார்‌. பிரகாரத்தின்‌ வாசல்‌, 
சுற்றி வேலியால்‌ அமைக்கப்பட்ட தீரைகளின்‌ அளவைப்‌ போலவே உயரமுடையதாய்‌ இருந்தது. அது 
5 முழமாய்‌ இருந்தது. 5 முழம்‌ என்றால்‌ கிட்டதட்ட 7 1/2 அடி உயரமாய்‌ இருந்தது. சாதாரணமாக 
யாருமே அதற்கு மேலாக எட்டிப்பார்க்க முடியாது. இந்த நுழைவாயிலின்‌ மூலமாகவே எல்லாரும்‌ 
இந்தப்‌ பிரகாரத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும்‌. இது நல்ல அகலமான ஒரு நுழைவாயில்‌. எந்தப்‌ 
பாவியும்‌ உள்ளே நுழையத்தக்க அளவு அது பெரியது. ஆனால்‌ உள்ளே நுழைவதற்கு இது ஒன்றே 
ஒன்றுதான்‌ வழி. 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார்‌, ஞாபகமிருக்கிறதா? “நானே 
வழியும்‌, சத்தியமும்‌ ஜீவனுமாய்‌ இருக்கிறேன்‌.” இந்தப்‌ பிரகாரத்திற்கு உள்ளே செல்லும்‌ வாசல்தான்‌ 


_——-—-—- ணு 


ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வழி. இரண்டாவது வாயில்‌ ஒரு மனிதனை தேவனுடைய 
பிரசன்னத்திற்குள்ளே கொண்டுவருகிறது. அதுதான்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கும்‌ 
வாசல்‌. இது சத்தியத்தைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. ஒருவன்‌ இயேசுவைத்‌ தொழுது கொள்ள 
விரும்பினால்‌, ஆவியோடும்‌ உண்மையோடும்‌ அவரைத்‌ தொழுது கொள்ள வேண்டும்‌ என்று இயேசு 
கூறியிருக்கிறார்‌. 

இயேசு கிறிஸ்து யார்‌ என்பதை உண்மையாக விசுவாசியாத தீருச்சபையிலே நடைபெறும்‌ 
ஆராதனை உண்மையான ஆராதனையாய்‌ இருக்க முடியாது. ஏனென்றால்‌, அவரே 
சத்தியமாயிருக்கிறார்‌, அதுமட்டுமல்ல அவரைத்‌ தொழுது கொள்கிறவர்கள்‌ ஆவியோடும்‌ 
உண்மையோடூம்‌ அவரைத்‌ தொழுது கொள்ள வேண்டும்‌. 

இயேசு கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்தை மறுதலித்துக்‌ கொண்டு, அவர்‌ உங்களுக்காக மரித்தார்‌ 
என்பதை மறுதலித்துக்‌ கொண்டு, அவரை நீங்கள்‌ தொழுது கொள்ள முடியாது. இப்படி கிறிஸ்துவின்‌ 
தெய்வீகத்தை மறுதலிக்கிறவர்கள்‌, ஆலயத்திற்குப்‌ போவதினாலேயும்‌ எந்தப்‌ பயனும்‌ இல்லை. 
அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின்‌ நிலைமையே சிறந்ததாக இருக்கிறதென்று அவர்கள்‌ 
கூறுவார்களென்றால்‌, அவர்கள்‌ பங்குபெறும்‌ சபை இயேசு கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்தை 
மறுதலிப்பதினாலே, அவரைக்‌ குறித்துக்‌ குறைவாய்‌ பேசுகிறதாய்‌ இருக்கிறது. 

மூன்றாவது வாசல்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கும்‌ வாசல்‌. இந்த வாசல்‌ 
சிலுவையிலே நமக்காக இயேசு ஜீவனை விட்டதைக்‌ குறித்துச்‌ சொல்கிறது. ஏனென்றால்‌ அவர்‌ 
மரித்தபொழுது, இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ இடையிலான 
தொங்குதிரை மேலிருந்து கீழாக இரண்டாகக்‌ கிழிந்தது. தேவனண்டை கீட்டிச்‌ சேர்வதற்கான வாசல்‌ 
இப்பொழுது திறக்கப்பட்டூவிட்டது என்பதை இது சொல்கிறது. அதுதான்‌ நீத்திய ஜீவன்‌. 

இயேசு கிறிஸ்துவே வழியும்‌ சத்தீயமும்‌ ஜீவனுமாயிருக்கிறார்‌. அவராலே அல்லாமல்‌ ஒருவரும்‌ 
பிதாவினிடத்திலே வரான்‌. அடுத்ததாக ஒவ்வொரு தனிப்பட்ட இஸ்ரவேலனைக்‌ குறித்தக்‌ கேள்வியைக்‌ 
குறித்து நாம்‌ சிந்திக்க வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தையே குமாரன்‌ என்று கர்த்தர்‌ அழைக்கிறார்‌. 
எந்தவொரு இஸ்ரவேலனையும்‌ தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர்‌ அழைக்கவில்லை. அப்படியென்றால்‌ 
இன்றைய கேள்வி என்ன? யூதன்‌ என்றால்‌ யார்‌? யூத குலத்திலே பிறந்த ஒருவன்தான்‌ யூதனா? 
அல்லது அவனுடைய சமயம்‌ அவனை ஒரு யூதனாக்குகிறதா? பழைய ஏற்பாட்டின்‌ காலத்தின்படி, 
ஒருவன்‌ யூதனாய்‌ இருக்கவேண்டூமென்றால்‌, யூதக்‌ குலத்திலே அவன்‌ பிறந்திருக்க வேண்டும்‌. 

ஆனால்‌ தேவனாகிய கர்த்தர்‌ எல்லா மனிதர்களும்‌ மீட்பைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்கான ஒரு 
மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்‌. அப்படியென்றால்‌ அதன்‌ பொருளென்ன? ஒவ்வொரு தனி 
மனிதனும்‌ மறுபடியும்‌ பிறக்க வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டமாய்‌ 
ஒரு தேசமாய்‌ இருந்தாலும்‌, ஒவ்வொரு தனி மனிதனும்‌ மீட்டு எடுக்கப்பட வேண்டும்‌. 

யாத்திராகமம்‌ 38 : 25, 26 

வெள்ளி மீட்டெடுக்கும்‌ ஒரு உலோகம்‌. எனவே அதை யூதர்கள்‌ கொண்டு வந்தார்கள்‌. 
ஒவ்வொரு யூத மனிதனும்‌ ஏற்றுக்கொள்ளப்படூம்படியாக மீட்டெடுக்கப்பட வேண்டும்‌. நாம்‌ 
ஒவ்வொருவரும்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ திரு இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய்‌ 
இருக்கிறோம்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ விட 
விலையேறப்பெற்றது. 

இப்பொழுது ஒவ்வொரு இஸ்ரவேலனும்‌ இரட்சிக்கப்படவில்லை. தேசத்தீல்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட 
மீதியிருக்கும்‌ ஒரு சிறு ஜனக்கூட்டமே மீட்கப்பட்டிருக்கிறது. இதேப்‌ போலத்தான்‌ திருச்சபையிலே 
உள்ள எல்லாருமே இரட்சிக்கப்பட்டவர்களாக இல்லை. எல்லா திருச்சபைகளிலுமே ஒரு குறிப்பிட்ட 
சதவீதத்தினர்தான்‌ இரட்சிப்பிற்குள்ளே வந்திருக்கிறார்கள்‌. மிகச்‌ செல்வந்தனான ஒரு மனிதன்‌ 
ஓக்லகாமா என்ற இடத்திலே ஒரு போதகரிடத்திலே, “நானும்‌ என்னுடைய மனைவியும்‌ ஆலயத்துக்கு 
ஒரு விளையாட்டு போலத்தான்‌ போயக்கொண்டிருந்தோம்‌,” என்று சொன்னான்‌. “மற்ற 


மாய்மாலக்காரர்களோடூ நாங்களும்‌ உட்காருவோம்‌, எழும்புவோம்‌. ஆனால்‌ நாங்கள்‌ எல்லாருமே 
மறுபிறப்பு அடையவில்லை, பார்ப்பதற்கு நல்லக்‌ கீறிஸ்தவர்களைப்போலக்‌ காட்சியளித்தோம்‌, 
ஆனால்‌ சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ முன்பதாக குடிபோதையிலே மிதப்போம்‌” என்று சொன்னான்‌. 

நாம்‌ ஆலயத்திலே அங்கத்தினராக இருந்தால்‌ மட்டும்‌ போதாது, நாம்‌ மீட்டெடுக்கப்பட 
வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களிலேயும்‌ ஒவ்வொருவரும்‌ மீட்டைடுக்கப்பட வேண்டும்‌. 

யாத்திராகமம்‌ 38 : 27 - 31 

இப்படி மீட்புக்காகக்‌ கொடுக்கப்பட்ட வெள்ளியினாலே பரிசுத்த ஸ்தலத்தின்‌ பாதங்களும்‌, 
பூண்களும்‌ செய்யப்பட்டன. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ வெள்ளியின்‌ மேலே நீன்றுகொண்டிருக்கிறது. 
அதாவது மீட்புக்கு மேலே அது நிற்கிறது. இயேசு கிறிஸ்துவிலே உண்டாயிருக்கிற மீட்பை ஒவ்வொரு 
தனிமனிதனும்‌ தனக்கென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. மீட்புக்கான விலைக்கிரயத்தை நீங்கள்‌ 
செலுத்த வேண்டும்‌. அது என்ன? 

அது வெள்ளியோ பொன்னோ அல்ல. ஒரே ஒரு நிபந்தனைதான்‌ உண்டு. நீங்கள்‌ 
உண்மையாகவே தாகமுள்ளவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌. ஜீவத்தண்ணீரிலே நீங்கள்‌ பானம்பண்ண 
விரும்புவீர்களா? அது இலவசம்‌. இரட்சிப்பு இலவசம்‌. ஆனால்‌ அது விலையேறப்பெற்றது. அது 
எல்லாவற்றையும்‌ தேவனை கொடுக்கச்‌ செய்தது. தேவன்‌ தம்முடைய ஒரே பேரான குமாரனை 
சிலுவையிலே மரிக்கக்‌ கொடுத்து மீட்புக்கான விலைக்கிரயத்தைச்‌ செலுத்தினார்‌. அவருடைய 
இரத்தத்தினாலே நாம்‌ மீட்கப்பட்டிருக்கீறோம்‌. அந்த வனாந்தரத்திலே மீட்பு இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்குக்‌ கட்டாயப்படூத்திக்‌ கொடுக்கப்பட்டது. ஆனால்‌ அவர்கள்‌ வாக்குத்தத்த பூமிக்குள்ளே 
நுழைந்தபொழுது மீட்கப்பட்டவர்களோடூ அவர்கள்‌ சேர்க்கப்பட வேண்டுமென்றால்‌ அதற்கான 
விலைக்கீரயத்தை அவர்கள்‌ செலுத்த வேண்டியவர்களாய்‌ இருந்தார்கள்‌. 

நாம்‌ ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்‌. ஏனென்றால்‌, நம்முடைய பாவத்திற்கான 
விலைக்கீரயத்தை அவர்‌ ஏற்கனவே செலுத்திவிட்டார்‌. எனவே நாம்‌ எந்தப்‌ பணத்தையும்‌ செலவு 
செய்ய வேண்டியதில்லை. அதற்கு எந்த ஒரு விலைக்கிரயமும்‌ கிடையாது. ஆனால்‌ ஒரே ஒரு 
நீபந்தனை, அதைக்குறித்து தாகமுள்ளவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌. 

நீங்கள்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமென்று வாஞ்சை உள்ளவர்களாய்‌ இருக்கிறீர்களா? 
உங்களுக்கு இரட்சிப்புத்‌ தேவை என்பதை நீங்கள்‌ எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள்‌ 
ஒரு பாவி என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட உணர்வோடூ துக்கத்தோடூ நீங்கள்‌ 
இருப்பீர்கள்‌ என்றால்‌, இயேசுவண்டை வாருங்கள்‌. அவர்‌ உங்களுக்கான விலைக்கிரயத்தைச்‌ 
செலுத்திவிட்டார்‌. உங்களுடைய பாவத்திற்காகவும்‌ அவர்‌ சிலுவையிலே இரத்தத்தை சிந்திவிட்டார்‌. 
அவருடைய சினுவை மரணத்தை உங்களுக்காக அவர்‌ ஏற்றுக்கொண்டார்‌ என்பதை 
உணர்ந்தவர்களாய்‌ தேவனண்டை வருவீர்களைன்றால்‌ இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்‌ 
உங்களையும்‌ தம்முடைய பிள்ளைகளாய்‌ ஏற்றுக்‌ கொள்கிறவராய்‌ இருக்கிறார்‌. 


அதிகாரம்‌ 39 


தான BEM ergy Aidyniocd 

இந்த அதிகாரத்திலே பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கான உடைகளைக்‌ குறித்துப்‌ 
பார்க்கிறோம்‌. பிரதான ஆசாரியனாகிய ஆரோன்‌ உடுத்தி இருந்த உடைகள்‌ இயேசு கிறிஸ்துவைக்‌ 
குறிக்கின்றன. இந்த உடை எப்படிச்‌ செய்யப்பட வேண்டும்‌, உடையின்‌ பகுதிகள்‌ என்ன என்பதை 
ஏற்கனவே நாம்‌ பார்த்தோம்‌. 

யாத்திராகமம்‌ 39 :1-4 

ஆரோனுக்குப்‌ பரிசுத்த வஸ்தீரங்களையும்‌ செய்தார்கள்‌ என்று பார்க்கிறோம்‌. இது 

கர்த்தருடைய பணிவிடை செய்யும்‌ பொழுது ஆரோன்‌ அணிந்து கொள்வதற்காகத்‌ 


தயாரிக்கப்பட்டதால்‌ இது பரிசுத்த வஸ்திரம்‌ என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால்‌ அது கர்த்தருடைய 
பணிக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட உடை. 
யாத்திராகமம்‌ 39 : 5 

ஏபோத்தின்‌ மேலிருக்கும்‌ விசித்திரமான கச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
அப்படியென்றால்‌ வழக்கமாக, பொதுவாகச்‌ செய்யப்படும்‌ எந்தக்‌ கச்சையையும்‌ விட இது 
வித்தியாசமான முறையிலே சிறப்பாக இதற்காகச்‌ செய்யப்பட்டது. பிரதான ஆசாரியனுடைய 
உடையிலே 8 விதமான உடைகளை நாம்‌ பார்க்கிறோம்‌. அதிலே 4 உடைகள்‌ மற்ற ஆசாரியர்களைப்‌ 
போலவே ஆரோனும்‌ உடுத்தியிருந்தான்‌, ஆனால்‌ மற்ற 4 உடைகள்‌ மற்ற ஆசாரியர்களைவிட 
அவனை வித்தியாசமானவனாகக்‌ காட்டியது. அந்த உடைகள்‌ மகிமையையும்‌ அழகையும்‌ 
கொடுப்பதாய்‌ இருந்தன. இது உன்னதமான பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவைக்‌ 
காட்டுமொரு ஓவியமாய்‌ இருக்கிறது. அவருடைய கீருபையும்‌ மகிமையும்‌ பொருந்தியது அது. 

யாத்திராகமம்‌ 39 : 6 - 43 

ஆரோனின்‌ உடையிலே வித்தியாசமாய்க்‌ காணப்படுகிற ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு 
வித்தியாசமான பொருள்‌ உண்டு. பாவ நிவிர்த்தி செய்யப்பட வேண்டிய நாளிலே ஆரோன்‌ இரத்தத்தை 
மகாப்பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே எடுத்துச்‌ செல்வான்‌. அப்பொழுது அவனுடைய மகிமைக்குரிய 
அழகான மற்ற உடைகளையெல்லாம்‌ கழற்றிவிட்டு சாதாரண மெல்லிய அங்கி தரித்தவனாய்‌ மற்ற 
ஆசாரியர்களைப்‌ போலவே அவன்‌ உள்ளே செல்வான்‌. அப்பொழுது அவன்‌ சுத்தமுள்ளவனாய்‌ 
உள்ளே பிரவேசிக்க வேண்டும்‌. 

ஆசாரியர்கள்‌ தரிக்கும்‌ வெண்மையான வஸ்தீரம்‌ நீதியைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. ஏசாயா 52 : 
11, “புறப்படுங்கள்‌, புறப்படுங்கள்‌ அவ்விடம்விட்டுப்‌ போங்கள்‌; அசுத்தமானதைத்‌ தொடாதிருங்கள்‌; 
கர்த்தருடைய பாத்திரங்களைச்‌ சுமக்கிறவர்களே, அதின்‌ நடூவிலிருந்து புறப்பட்டு உங்களைச்‌ 
சுத்திகரியுங்கள்‌.” 

இன்றும்‌ கர்த்தர்‌ இதே காரியத்தைச்‌ சொல்கிறார்‌. பாவத்திலே வாழ்கிற ஒரு போதகரையோ, ஒரு 
செய்தியாளரையோ, ஒரு தனி மனிதனையோ, அவன்‌ எவ்வளவு பிரபலமானவனாயிருந்தாலும்‌, 
தாலந்துகள்‌ நீறைந்தவனாய்‌ இருந்தாலும்‌ தேவன்‌ பயன்படுத்துகிறதில்லை. அவர்கள்‌ கர்த்தருக்காக 
எதையுமே செய்யமுடியாது. ஏனென்றால்‌ அவர்களுடைய வேலைகளைக்‌ கர்த்தர்‌ 
ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவர்கள்‌ எல்லாரும்‌ மரத்தினாலும்‌ வைக்கோலினாலும்‌ கட்டிடத்தைக்‌ 
கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள்‌. நாம்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ நீதியைத்‌ தரித்தவர்களாய்‌ இருக்க 
வேண்டும்‌. அதற்குத்தக்கதான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌. 

இந்த அடிப்படை உடைகளிலிருந்து நாம்‌ கற்றுக்‌ கொள்கிற உண்மை அதுதான்‌. இங்கே நாம்‌ 
கவனிக்க வேண்டிய ஒரு காரியம்‌ என்னவென்றால்‌ ஆரோன்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே 
எல்லாருடைய பாவத்திற்கான பலியைச்‌ செலுத்தி இரத்தத்தை எடுத்துச்‌ செல்லும்பொழுது தனது 
மகிமைக்குரிய அழகுக்குரிய ஆடைகளை கழற்றி வைத்துவிட்டூப்‌ போக வேண்டியவனாய்‌ 
இருக்கிறான்‌. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும்‌ பரலோகத்தைவிட்டு பூமிக்கு வந்தபொழுது அவர்‌ 
தம்முடைய தெய்வீகத்தைத்‌ துறந்துவிட்டு வரவில்லை, தமது மகிமையையும்‌ அழகையும்‌ துறந்தே 
அவர்‌ வந்தார்‌. தேவனுக்குச்‌ சமமாய்‌ இருப்பதைத்‌ துறந்துவிட்டு அவர்‌ பூமிக்கு வந்தார்‌. 

அவர்‌ பூமியிலே வந்து ஒரு பாலனாகப்‌ பிறந்தார்‌. மனிதர்கள்‌ ஒரு ராஜாவை எதீர்பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. ஒரு பாலகனை அவர்கள்‌ எதீர்பார்க்கவில்லை. ஆனால்‌ பின்னான நாட்களிலே 
அவர்‌ பாவத்திற்குப்‌ பலியாகத்‌ தம்மையே ஒப்புக்‌ கொடுத்தார்‌. மனிதனாக வந்த அவர்‌ மனிதனுடைய 
பாவத்தீற்காக மரித்தார்‌. தேவன்‌ சிலுவையிலே மரித்தார்‌ என்று சொல்வது சரியல்ல. இயேசு கிறிஸ்து 
சிலுவையிலே மரித்தபொழுது தேவனிடத்திலிருந்து முற்றிலும்‌ பிரிக்கப்பட்டார்‌. இதுதான்‌ உண்மை. 

பாவமறியாத அவர்‌ நமக்காகப்‌ பாவமாக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கியபொழுது பிதாவோடு 


உள்ள தொடர்பு எல்லாவற்றையும்‌ அவர்‌ இழந்தார்‌. 2 கொரிந்தியர்‌ 5 : 21, “ நாம்‌ அவருக்குள்‌ 
தேவனுடைய நீதியாகும்படிக்கு, பாவம்‌ அறியாத அவரை நமக்காகப்‌ பாவமாக்கீனார்‌.” 

ஆனால்‌ அந்தக்‌ குறிப்பிட்ட நேரத்திலேயும்‌ தேவன்‌ கிறிஸ்துவிலே இருந்தார்‌. ஏனென்றால்‌, 
தவறிப்போன உலகத்தைத்‌ தன்னோடு புது உறவுக்குள்ளே கொண்டூ வருவதற்காக. 2 கொரிந்தியர்‌ 5 : 
19லே, “அதென்னவெனில்‌, தேவன்‌ உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல்‌, கிறிஸ்துவுக்குள்‌ 
அவர்களைத்‌ தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின்‌ உபதேசத்தை எங்களிடத்தில்‌ ஒப்புவித்தார்‌” 
என்று பார்க்கிறோம்‌. 

இது அறிவுக்கு எட்டாத ஒரு காரியமாய்‌ இருக்கிறது. இந்த சத்தியத்திற்குள்ளே இதற்குமேலே 
ஊடுறுவ முடியாது. ஆரோனுக்குத்‌ தரிப்பிக்கப்பட்ட அந்த வஸ்தீரம்‌ அழகு நிறைந்ததாகவும்‌, 
மகிமையுள்ளதாகவும்‌ இருந்தது. பிரதான ஆசாரியன்‌ பளபளப்பான, பல வண்ணங்களிலான 
உடையை அணிந்திருந்தான்‌. அவன்‌ அணிந்திருந்த ஏபோத்திலே இரண்டு கற்கள்‌ 
பதிக்கப்பட்டிருந்தன. அந்த இரண்டு கற்களிலேயும்‌ இஸ்ரவேல்‌ கோத்திரத்தின்‌ ஆறு ஆறு பெயர்கள்‌ 
வெட்டப்பட்டிருந்தன. ஏபோத்து கர்த்தருடைய பெலனையும்‌ அவர்‌ செயலில்‌ வல்லவர்‌ என்பதையும்‌ 
தெரிவிக்கிறது. 

அதுமட்டுமல்ல, அவரே ஆடுகளின்‌ பிரதான மேய்ப்பன்‌. ஒரு ஆட தொலைந்து போனாலும்‌ 
நம்முடைய இரட்சகர்‌ அதைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்கிறார்‌. தமது தோளிலேப்‌ போட்டுத்‌ திரும்பக்‌ 
கொண்டுவருகிறார்‌. நம்மை தம்முடையத்‌ தோள்களிலே சுமந்து நம்மைப்‌ பத்திரமான இடத்திற்குக்‌ 
கொண்டூவரக்கூடிய ஒரு மேய்ப்பனை நாம்‌ பெற்றிருப்பதற்காகத்‌ தேவனை நாம்‌ துதிக்க வேண்டும்‌. 
எந்தவொரு மனிதனையும்‌ மனுஷியையும்‌ அவரால்‌ இரட்சிக்க முடியும்‌. ஆனால்‌ அந்த மனிதனோ, 
மனுஷியோ தாங்களாகவே அதற்கு முன்வரவேண்டும்‌. 

எபிரெயர்‌ 7 : 25, “ மேலும்‌, தமது மூலமாய்த்‌ தேவனிடத்தில்‌ சேருகிறவர்களுக்காக வேண்டுதல்‌ 
செய்யும்படிக்கு அவர்‌ எப்பொழுதும்‌ உயிரோடிருக்கிறவராகையால்‌ அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க 
வல்லவராயுமிருக்கிறார்‌.” 

பிரதான ஆசாரியன்‌ மார்ப்பதக்கத்தையும்‌ அணிந்து இருந்தான்‌. அது ஒரு ஜாண்‌ அகலமும்‌ 
ஒரு ஜாண்‌ உயரமுமாய்‌ இருந்தது. அது மார்க்கவசத்தைப்‌ போல அமைக்கப்பட்டிருந்தது. அதிலே 
நான்கு வரிகளிலே ஒவ்வொரு வரியிலேயும்‌ மூன்று மூன்று கற்கள்‌ இருக்கும்படியாக 12 விலை 
உயர்ந்த கற்கள்‌ பதிக்கப்பட்டிருந்தன. 

ஒருவேளை இதிலேதான்‌ ஒரு பை போன்ற அமைப்பிலே ஊரீம்‌ தும்மீம்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌. ஊரீம்‌ தும்மீம்‌ என்பது நடக்கப்‌ போகிற காரியத்தைக்‌ குறித்து அறிந்து கொள்வதற்காகப்‌ 
பயன்படுத்தப்பட்டது. அது எவ்வாறு வேலை செய்தது என்பதைக்‌ குறித்து நமக்குச்‌ 
சொல்லப்படவில்லை. மார்க்கவசத்தில்‌ இருந்த அழகிய கற்கள்‌ ஆண்டவராகிய இயேசு கீறிஸ்து 
தம்முடையமார்பிலே நம்மை சுமந்தார்‌ என்பதையும்‌ சொல்கிறது. அவர்‌ நம்மை நேசிக்கீறார்‌. 

“தேவன்‌, தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ 
கெட்டுப்போகாமல்‌ நித்தியஜீவனை அடையும்படிக்கு, அவரைத்‌ தந்தருளி, இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ 
அன்புகூர்ந்தார்‌” என்று யோவான்‌ 3 : 16 லே வாசிக்கிறோம்‌. 

இந்தக்‌ கற்கள்‌ அவருடைய விலையேறப்பெற்ற அன்பை நமக்குச்‌ சொல்கின்றன. ஏபோத்‌ 
என்னும்‌ உடையின்‌ கீழே பொன்னாலான மணிகளும்‌, மாதுளம்‌ பழங்களும்‌ 
தொங்கவிடப்பட்டிருந்தன. அவர்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அல்லது மகா பரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே நடமாடி வேலை செய்யும்பொழுது, அந்த மணி ஒலிக்கும்‌. மாதுளம்‌ பழம்‌ 
விசுவாசியின்‌ கனிகொடுக்கும்‌ ஜீவியத்தைச்‌ சுட்டிக்காட்டுகிறது. மணிகள்‌ அவனுடைய சாட்சி உள்ள 
வாழ்க்கையைக்‌ குறிக்கின்றன. 

பிரதான ஆசாரியன்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பணிவிடை செய்யும்பொழுது, பிரதான 
ஆசாரியன்‌ நமக்காக ஆண்டவருடைய கூடாரத்திலே பணிவிடை செய்துகொண்டு இருக்கிறான்‌, அந்த 


மணி ஒலி நமக்குக்‌ கேட்பதினாலே அவன்‌ அங்கே இருக்கிறான்‌ என்பது நமக்குத்‌ தெரிகிறது என்று 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சொல்வார்கள்‌. 

இதுதான்‌ ஆராதனையின்‌ அர்த்தமாக இருக்க வேண்டும்‌. நம்முடைய பிரதான ஆசாரியராகிய 
இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதிநீதியாய்‌ தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறார்‌. இந்த சத்தியம்‌ 
நம்மை கிறிஸ்துவண்டை இழுக்கீறதாய்‌ இருக்க வேண்டும்‌. 

பிரதான ஆசாரியனுடைய உடை எத்தகைய மேன்மையான சத்தீயங்களைச்‌ சொல்கிறது 

இல்லையா? தலையிலே பாகையின்‌ மேலாக ஒரு பட்டத்தைப்‌ பசும்‌ பொன்னினாலே செய்து 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ என்னும்‌ எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி இளநீல 
நாடாவினாலே கட்டியிருந்தான்‌. இது பரிசுத்தத்தைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது, உள்ளான வாழ்க்கையைக்‌ 
குறித்துப்‌ பேசுகிறது. பிரதான ஆசாரியன்‌ முழுவதுமாகக்‌ கர்த்தருடைய வேலைக்கு என்று பிரித்து 
வைக்கப்பட்டிருக்கிறான்‌ என்ற சத்தியத்தை இது சொல்கிறது. 

பரிசுத்தம்‌ என்றாலே முழுவதுமாகக்‌ கர்த்தருக்கு என்று பிரித்து வைக்கப்பட்டது. அருமையான 
ஊழியக்காரர்களுக்காக இந்த இடத்திலே நான்‌ சில வார்த்தைகளைச்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. 
திருச்சபையிலே சிலர்‌ தங்கள்‌ போதகர்கள்‌, எல்லாவற்றிக்கும்‌ எல்லாமுமாக செயல்பட வேண்டும்‌ 
என்று எதிர்பார்ப்பார்கள்‌. ஆனால்‌, அவ்வாறு செய்ய ஒரு போதகர்‌ முற்படூவாரானால்‌ அவர்‌ 
நொறுங்கிப்‌ போவார்‌. மிக முக்கியமான பணிவிடை என்னவென்றால்‌, ஆயத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 
ஜெபிப்பதற்கு நேரத்தைச்‌ செலவு செய்ய வேண்டும்‌. திருச்சபைகளிலே போதகர்களைப்‌ பல 
விதமானப்‌ பணிகளுக்குத்‌ திருச்சபை மக்கள்‌ அழைக்கீறார்கள்‌, அது சரியானதல்ல. 
சனிக்கிழமைகளிலே போதகர்‌ அதிக நேரம்‌ கர்த்தருடையப்‌ பாதத்திலே காத்திருந்து ஜெபிப்பதிலேயும்‌, 
வேத வசனங்களை வாசித்து செய்தியை ஆயத்தப்படூத்துவதிலேயும்‌ செலவு செய்ய வேண்டும்‌. 

டாக்டர்‌ வெர்னன்‌ மேகி என்ற தேவனுடைய ஊழியர்‌ ஒரு திருச்சபையிலே போதகராய்‌ 
இருந்தபொழுது சனிக்கிழமை சபையிலுள்ள ஒரு வயதானவரை சந்திக்கும்படியாய்‌ சென்றிருந்தார்‌. 
அப்பொழுது போதகரைப்‌ பார்த்து அந்த வயதான மனிதர்‌ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 
“இன்றைக்கு நீங்கள்‌ என்னைப்‌ பார்க்க வந்திருப்பதைக்குறித்து நான்‌ மகிழ்ச்சி அடைகிறேன்‌. ஆனால்‌ 
உண்மையாகவே இன்றைக்கு நீங்கள்‌ என்ன செய்ய வேண்டுமென்று நான்‌ விரும்புகிறேன்‌ என்றால்‌ 
நீங்கள்‌ ஜெபத்திலேயும்‌ செய்தியை ஆயத்தப்படூத்துவதிலேயும்‌ செலவு செய்வதே சிறந்தது. 
ஏனென்றால்‌ வியாபாரம்‌ இப்பொழுது எனக்கு மிகக்‌ கஷ்டமானதாய்‌ இருக்கிறது, பல சமயங்களிலே 
நான்‌ சோர்ந்து போய்விடுகிறேன்‌. எனவே ஞாயிற்றுக்கீழமை நான்‌ ஆராதனைக்கு வரும்பொழுது 
கர்த்தரிடத்திலிருந்து நான்‌ வார்த்தைகளை எதிர்பார்க்கிறேன்‌. எனக்குக்‌ கர்த்தருடைய உதவி 
தேவையாய்‌ இருப்பதினாலே நீங்கள்‌ சனிக்கீழமைகளிலே உட்கார்ந்து கர்த்தருடைய பாதத்திலே 
செய்தியை ஆயத்தப்படுத்துவீர்களைன்றால்‌, ஞாயிற்றுக்‌ கிழமையிலே நான்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
செய்தீயைப்‌ பெற்றுக்‌ கொள்வேன்‌” என்று கூறினார்‌. 

அந்த சகோதரன்‌ தனது ஊழியரைப்‌ பார்த்துச்‌ சொன்ன அந்தக்‌ காரியம்‌ மிகச்‌ சரியானது. 
இவ்வாறு நேரம்‌ எடூத்துக்கொள்ளாவிட்டால்‌, எந்த ஊழியனின்‌ ஊழியமும்‌ பயன்‌ உள்ளதாய்‌ 
இருக்கவே முடியாது. 


அதிகாரம்‌ 40 


BINGE 250.1 NTL நற மர்மம்‌ — காற்றை (0220 BOWE aL NY GODS 
DUG 

இங்கே வாசஸ்தலம்‌ நீறுவப்பட்டதைக்‌ குறித்தும்‌ தேவனுடைய ஷகீனா மகிமை நீறப்பியதைக்‌ 
குறித்தும்‌ பார்க்கிறோம்‌. இந்த அதீகாரத்திலே நாம்‌ பார்க்கிறதுபோல ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ முழுவதும்‌ 
செய்து முடிக்கப்படூகிறது. ஏற்கனவே ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே உள்ள பணிமூட்டுகளைக்‌ குறித்தும்‌ 
ஆசாரியனின்‌ உடைகளைக்‌ குறித்தும்‌ நாம்‌ சிந்தித்துவிட்டோம்‌. மோசே இவ்வாறு ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தை நீறுவியபொழுது, அங்கே ஒரு அற்புதமான சம்பவம்‌ நடைபெற்றது. 

யாத்திராகமம்‌ 40 : 34- 38 

ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்‌ எழுதிய கடிதத்திலே இஸ்ரவேலர்கள்‌ யார்‌ 
என்பதைக்‌ குறித்துச்‌ சொல்ல முற்படூம்‌ பொழுது மற்ற ஜனங்களைவிட எந்தெந்த காரியங்களிலே 
எப்படி வேறுபட்டவர்கள்‌ என்பதைச்‌ சொல்ல முயற்சிக்கிறார்‌. அதிலே ஒன்றுதான்‌ இந்த மகிமையைக்‌ 
குறித்து அவர்‌ சொல்வது, ரோமர்‌ 9 : 4, “ அவர்கள்‌ இஸ்ரவேலரே; புத்தீரசுவிகாரமும்‌, மகிமையும்‌, 
உடன்படிக்கைகளும்‌, நீயாயப்பிரமாணமும்‌, தேவாராதனையும்‌, வாக்குத்தத்தங்களும்‌ 
அவர்களுடையவைகளே;” 

இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு மட்டுமே தேவனுடைய மகிமைக்‌ கொடுக்கப்பட்டிருந்தது. இது 
தேவன்‌ அவர்களோடு வாசமாய்‌ இருக்கிறார்‌ என்பதைக்‌ காண்பிக்கும்‌ ஒரு காரியமாய்‌ இருந்தது. 
இந்தக்‌ காரியமே அவர்களை அந்த பயங்கரமான, மிகப்பெரிய வனாந்தரத்திலே ஒவ்வொரு நாளும்‌ 
வழிநடத்திச்‌ சென்றது. காலையிலே அவர்கள்‌ பிரயாணம்‌ செய்ய வேண்டுமென்றால்‌, மேகஸ்தம்பம்‌ 
உயர எழும்பிச்‌ சென்றது. அது கூடாரத்தைவிட்ட எழும்பாமல்‌ இருக்குமென்றால்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ புறப்பட்டுச்‌ செல்ல மாட்டார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த  ஞானத்தினாலேயும்‌, 
தீர்மானத்தினாலேயும்‌ பிரயாணத்தை மேற்கொள்ளவில்லை. 

அவர்கள்‌ புறப்பட்டுச்‌ செல்ல வேண்டுமா, வேண்டாமா என்ற ஓட்டெடுப்பு அங்கே 
நடக்கவில்லை. மோசே அந்தத்‌ தீர்மானத்தைச்‌ செய்யவில்லை. 

தேவனுடைய மகிமையான அந்த மேகமே அதைச்‌ செய்தது. நம்மிலே சிலர்‌, நம்முடைய 
திருச்சபையின்‌ தலைவர்‌ கிறிஸ்துவே என்று சொல்கிறோம்‌. நம்முடைய வீடுகளிலே இந்த இல்லத்தின்‌ 
தலைவர்‌ இயேசு என்று எழுதி ஒட்டி வைத்திருக்கிறோம்‌. ஆனால்‌ உண்மையாகவே உங்கள்‌ 
திருச்சபையிலே, உங்கள்‌ குடும்பத்திலே இயேசு தலைவராய்‌ இருக்கிறாரா? 

இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து திருச்சபைகளிலே செயல்படுகிறோமா? 
வியாபாரத்திலே வெற்றியோடு இருக்கிறார்கள்‌ என்பதற்காக சிலரைத்‌ திருச்சபை ஆளுகைக்‌ 
குழுவிலே வைத்திருக்கிறோமா? சிலர்‌ திருச்சபைகளிலே இந்த பிரச்சனையைக்‌ குறித்து நான்‌ 
போதகரிடத்திலேப்‌ பேசப்‌ போகிறேன்‌, அவர்‌ என்ன செய்ய வேண்டூமென்று நான்‌ 
சொல்லப்போகிறேன்‌ என்று சொல்வார்கள்‌. 

ஊழியக்கார சகோதரனே, நீங்கள்‌ என்ன செய்ய வேண்டுமென்பதை உங்கள்‌ சபையார்‌ 
உங்களுக்குச்‌ சொல்ல வேண்டுமென்று நீங்கள்‌ எதிர்பார்க்கக்‌ கூடாது. திருச்சபையிலுள்ள ஒவ்வொரு 
குடும்பச்‌ சண்டைகளுக்கான தீர்வையும்‌ நீங்கள்‌ கொடுக்க முடியாது. இன்றைக்கும்‌ மற்றவர்களுடைய 
கண்களுக்குத்‌ தெரியாவிட்டாலும்‌ ஒரு மேகஸ்தம்பம்‌ உங்கள்‌ சபையிலே இருக்கிறது. இதுதான்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌. இந்த பரிசுத்த ஆவியானவரே உங்கள்‌ ஒவ்வொருவரையும்‌ வழி நடத்த 
வேண்டும்‌. ஆனால்‌ இன்றைக்கு நாம்‌ பரிசுத்த ஆவியானவரைக்‌ குறித்து அக்கறையற்றவர்களாக 
இருக்கிறோம்‌. அநேக வேளைகளிலே தேவனைவிட்டூ மனிதனிடத்திலே உதவி தேடுகிறவர்களாய்‌ 
இருக்கிறோம்‌. 


நம்முடைய போதகர்கள்‌, கற்றுக்‌ கொடுக்கிறவர்கள்‌, திருச்சபையின்‌ தலைவர்கள்‌ பரிசுத்த 
ஆவியினாலே நீரப்பப்பட்டவர்களாயிருக்க வேண்டும்‌. கர்த்தருடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தை மட்டுமே செய்யக்கூடிய தலைவர்கள்‌ நம்முடைய திருச்சபைக்கு 
வேண்டும்‌. கண்ணால்‌ காணக்கூடிய எந்த மேகமும்‌ சபைகளுக்கு மேலே இல்லை. ஆனால்‌ இன்று 
ஒவ்வொரு விசுவாசியையும்‌, ஒவ்வொரு தீருச்சபையையும்‌ வழி நடத்த பரிசுத்த ஆவியானவர்‌ 
வாஞ்சையுள்ளவராயிருக்கிறார்‌. அவர்‌ யாரையும்‌ கட்டாயப்படூத்துகிறவரல்ல, வாஞ்சை 
உள்ளவர்களை அவர்‌ நீச்சயமாய்‌ வழிநடத்துகிறவராய்‌ இருக்கிறார்‌. 

இதோடு யாத்தீராகமப்‌ புத்தகம்‌ முடிவடைகிறது. யாத்தீராகமத்தின்‌ தொடக்கத்திலே எகிப்திலே, 
செங்கல்‌ களையிலே இருளான காலத்திலே நாம்‌ இருந்தோம்‌. இப்பொழுது தேவனுடைய மகிமை 
நீறைந்த ஆசரிப்பு க்‌ கூடாரத்திலே அதை நீறைவு செய்கிறோம்‌. 

தேவனுடைய பிரசன்னமே எகீப்தின்‌ அடிமைத்தனத்தீலிருந்து இஸ்ரவேல்‌ ஜனங்களை இந்த 
வனாந்தர வழியாய்‌ வழிநடத்தி வந்தது. உங்களையும்‌ பாவம்‌ என்னும்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை செய்து அவருடைய மகிமையின்‌ பிரசன்னத்திற்குள்ளே தேவன்‌ கொண்டு வருகிறார்‌. 
அவருடைய சித்தத்தின்‌ மையத்திலே வைத்து ஒவ்வொரு நாளும்‌ உங்களை நடத்த தேவன்‌ 
விரும்புகிறார்‌. 


பிரதான ஒசாரியனின்‌ உடை அலங்காரம்‌ 
The Priest's Golden Garments 


பஞ்சுநூல்‌ தலைப்பாகை 
Linen Turben 


பொன்னாலான தகடு 
Palte of pure Gold 


பொன்னாலான 
தோள்‌ சங்கிலி 
Golden Clasp 


நியாயவிதி மார்ப்பதக்கம்‌ 


Breastplate of Judgment 


இடைக்கச்சை . ன்‌ 
Linen Girdle 


௫ 


விசித்திரமான கச்சை 
Curious Girdle 


சணல்நூல்‌ அங்கி 
Robe of Ephod 


மாதுளை, 

தங்க மணிகள்‌ 
Pomegranates 
and Gold Bells  ' 


52௧ 


ன்‌ ணி ' 
CY Mi டப அறுதி அட ட்‌ 1 ப்‌ 
வ்கி அட ர 
்‌ ps 1047 கிஷன்‌ 


- 
வ்‌ அன்னர்‌ 
வ ஆம்‌ 


அந வட அப்டி 
4% YY 


~" ல்‌ தத்‌ 13 


£ற்றம்‌ 


முத்தே 


Tabernacle 


தின்‌ மு 


ப்பு கூடாரத்‌ 


ஷசாரி 


ஜசாரிப்பு கூடாரத்தின்‌ உட்புறத்‌ தோற்றம்‌ 
(Tabernacle Inside VieW) 


வெளி பிராகாரம்‌ பரிசுத்த ஸ்தலம்‌ மகா பரிசுத்த ஸ்தலம்‌ 


Outer Courtyard Holy Place Holy of Holies 


ண்கள்‌ 
ப ௫ ௪ = பூ ற்‌: {f = க = = 
க Gate பலிபீடம்‌ She bread 
B க பொன்‌ குத்துவிள ழ்‌ Ark of covenant 
urmnt Offerings Door 
நுழைவு தொங்கு திரை M௦2 உடன்படிக்கைப்‌ பெட்ட 


Ark of covenant உடன்படிக்கைப்‌ பெட்டி 


நசாரிப்பு கூடாரத்தின்‌ உட்பகுதி 
abernacle inside View 


விது! (7 ~~ கல்‌ சமி க்கம்‌ 
[ஜகம்‌ 


ட க்கு பண்பா 


த சிஷந்திசமுத்திரம்‌ 
*: இதி 1 
592 


எகிப்திலி௫ந்து கானான்‌ தேசத்திற்குச சென்ற வரைபடம்‌ 
Map of the route from Egypt to Canaan 


ளிய நோக்கம்‌ 

tw “எல்லா மனுஷர்களையும்‌ சீஷர்களாக்குங்கள்‌” 

INDIA என்ற இயேசு கிறிஸ்துவின்‌ கட்டளையை 
நிறைவேற்ற சபைகளுக்கு உதவி செய்யும்‌ 
பொருட்டு பல்வேறு கலாச்சாரம்‌ மற்றும்‌ 
வெவ்வேறு மொழி பேசும்‌ இந்திய மக்களை, 
உலகெங்கும்‌ சந்தித்து அனைத்து ஊடகங்கள்‌ 
மூலமும்‌ இப்பணியை செய்வதுதான்‌ 
TWR-INDIA வின்‌ நோக்கம்‌. 


1652-க்கும்‌ அதிகமான மொழிகள்‌ 
பேசப்படுகின்ற நமது பாரத தேசத்தில்‌ 
TWR-INDIA, 1977ல்‌ 5 மொழிகளில்‌ ஆரம்பித்து 
டுந்களை இன்று கடவுளின்‌ நற்செய்தியை 108 
கட்‌ மொழிகளில்‌ இன்றைய காலகட்டத்திற்கேற்ப 
Wars: பல்வேறு ஊடகங்களையும்‌ இடத்திற்கு 
24272 ஏற்றாற்போல்‌ உபயோகப்படுத்தி கர்த்தருக்காக 
மக்களை சந்தித்தும்‌, நேரடியாக ரேடியோ 
ஹோம்‌ குழுக்கள்‌ மூலமாகவும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை TWR-1ND1A எடுத்துச்‌ செல்கிறது. 
வசனத்தை விதைப்பதோடூ மட்டுமல்லாது, 
தொடப்பட்ட ஆத்துமாக்களை கடிதம்‌ மற்றும்‌ 
தொலைபேசி வாயிலாகவும்‌, நேரடியாகவும்‌ 
சந்தித்து, இறைவனோடு கொண்டூள்ள 
உறவில்‌ அவர்களை வளரச்செய்யவும்‌, 
வேதத்தை விசுவாசிக்கும்‌ அருகிலுள்ள 
திருச்சபையோடுூ இணைக்கும்‌ பின்தொடர்‌ 
ஊழியத்தையும்‌ செய்கிறது. 


எமது ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள்‌! 


TWR India,No.23, Venugopal Street, Mogappair East, Chennai - 600037 


044 49081234 | 044 4908 1250 | www.iwr.in | www.Radio982.com 


